திரு அம்பர்ப் புராணம் 


ஸ்ரீ பிரமபுரீசர் ஆலய கோபுரம் 


மகாமகோபாத்யாய 

டாக்டர் 
உ.வே. சாமிநாதையர் நூல் நிலையம் 
திருவான்மியூர் ) 

( சென்னை - 41 


மகாமகோபாத்யாய டாக்டர் உ . வே . சாமிநாதையர் நூல் நிலைய வெளியீடு - 31 


உ 


திரிசிரபுரம் மகாவித்துவான் 
ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் 

இயற்றிய 


திரு அம்பர்ப் புராணம் 


( நூதனமாக எழுதிய 
குறிப்புரை முதலியவற்றுடன் ) 


திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்துவான் 
ஸ்ரீ ச . தண்டபாணி தேசிகர் அவர்களின் 

ஆராய்ச்சி முகவுரை கொண்டது . 


மகாமகோபாத்யாய 
டாக்டர் உ . வே . சாமிநாதையர் நூல் நிலையம் 
திருவான்மியூர் ) 

1965 

[ சென்னை - 41 


முதற் பதிப்பு 1965 

1000 பிரதிகள் 


விலை ரூ . 5.00 


குமரன் அச்சகம் , 298 , தங்கசாலைத் தெரு , சென்னை -1 


* 


வ 


திரு அம்பர்ப் புராண வெளியீட்டிற்கு 

உதவியோர் 


இந்து சமய அறக் கட்டளை ஆட்சித் துறை ஆணையர் 
உயர்திரு மா.சே .சாரங்கபாணி முதலியார் அவர்கள் , 

பி.ஏ. , பி.எல் . 


துணை ஆணையர் 
உயர்திரு அ . மார்க்கண்டவேல்ராஜன் அவர்கள் . 


உதவி ஆணையர் 
உயர்திரு ஆர் . அர்ஜுனன் அவர்கள் , பி . ஏ . 


உயர் திரு . 
சி . கந்தசாமிப் பிள்ளை அவர்கள் , 

அறங்காவலர் குழுத் தலைவர் 


உயர்திரு . மு . சிதம்பரம் பிள்ளை 
உயர் திரு . ந . ரா . லிங்க மராஜா 

அவர்கள் , அறங்காவலர் . 
அவர்கள் , பி.ஏ. 

உயர் திரு. வே . மாசிலாமணிப் பிள்ளை 
நிர்வாக அதிகாரி 

அவர்கள் , அறங்காவலர் . 


உயர் திரு. சு . தனுஷ்கோடி பிள்ளை 

அவர்கள் , அறங்காவலர் . 


உயர் திரு. து . கனகசபைப் பிள்ளை 

அவர்கள் , அறங்காவலர் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


Y 


xii 


பதிப்புரை 
நூலாசிரியர் வரலாற்றுச் சுருக்கம் 
ஆரரய்ச்சி முகவுரை 
தேவாரப் பதிகம் 
திரு அம்பர்ப் புராண வசனம் 


XX 


Xxxii 


1- 43 


நூல் 


1 . 


பாயிரம் 


1 


14 


40 


--- 


69 


.. 


4 
. 
5 
. 


SO 


: 


86 


. 


94 


. 


1015 


120 


: 


2. திரு நாட்டுப் படலம் 
3. திரு நகரப் படலம் 
4 நைமிசாரணியப் படலம் 

புராண வரலாற்றுப் படலம் 
6. தல முதலிய விசேடப் படலம் 
7 . பிரமன் சாபம் பெற்ற படலம் 
8. பிரமபுரிப் படலம் 
9. அம்பர்ப் படலம் 
10. வைரவப் படலம் 
11. விமலன் முத்தியடைந்த படலம் 
12 . காமனருச்சனைப் படலம் 
13 . 

மாற நாயனார் வழிபடு படலம் 
14. செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 

15. நந்தன் வழிபடு படலம் 
செய்யுள் முதற்குறிப்பகராதி 
சித்திர கவிகளுக்குரிய படங்கள் ( அநுபந்தம் ) 


145 


. 


158 


164. 


.. 


169 


. 



.. 


176 


187 


| 
.. 


216 


.. 
+ 


228 


. 


சிவமயம் 


பதிப்புரை 


பூமேவு கற்பக நாட் டிமையவரும் அமையவரும் புகழ்சால் வேந்தும் 
பாமேவு மறையானும் முறையானுந் திக்கணவற் படைத்து ளானும் 
மாமேவு மற்றையரும் உற்றயரும் பணியேற்று வரங்கள் நல்கிக் 
காமேவு திருவம்பர் அமர்பிரம புரேசர்பதம் கருதி வாழ்வாம் . 


அம்பர் என்பது சோழ நாட்டில் உள்ளதோர் ஊர் . காவிரியணையுத் 
தாழ் நீர்ப் படப்பை , நெல்விளை கழனி அம்பர் என்று இவ்வூரைப் 
புறநானூற்றுச் செய்யுளொன்று கூறும் . ( புற நா , 385 ; 8-9 ) . அப்பாடல் 
அவ்வூரில் விளங்கிய அம்பர்கிழான் அருவந்தை என்ற வள்ளலைக் 
கல்லாடனர் பாடிய தாக அமைந்துள்ளது . அரிசில் என்ற ஒரு நதி 
இவ்வூரின் அருகே ஓடுகின்றது . நற்றிணை 141 - ஆம் செய்யுளில் , 
ஏந்துகோட்டியானை யிசைவெங்கிள்ளி, வம்பனி யுயர் கொடி யம்பர் 
சூழ்ந்த , அரிசிலந் தெள்ளறல் என்று இவ்வூரும் இவ்வாறும் பாடப் 
பெற்றுள்ளமையினால் , சங்க காலத்திலேயே இவை மிகச் சிறப்புடன் 
விளங்கின என்பது புலனாகும் . அன்றியும் , தமிழிலே மிகப் பழமையான 
திவாகர நிகண்டு என்ற நூல் இந்த ஊரில் அரசனாக விளங்கிய சேந்தன் 
என்பவனால் ஆதரிக்கப்பெற்ற திவாகர முனிவரால் இயற்றப் பெற்ற 
தாகும் . இந்த அரசனைப் பற்றி , அம்பர் கிழவோன் சேந்தன் என்றும் , 
அவ்வை பாடிய அம்பர் கிழான் தேன்றார்ச் சேந்தன் என்றும் , அம்பர் 
மன்னன் சேந்தன் என்றும் பிற்கால நூல்கள் பகரும் . மேலும் , 
அம்பர்க் கணபுரத்தேவன் என்பவர் கனவு நூல் என்ற ஒரு நூலை 
இயற்றியுள்ளமையையும் அறிகிறோம் . இன்னும் , தண்ணீருங் காவி 
ரியே தார்வேந்தன் சோழனே , மண்ணாவதுஞ் சோழ மண்டலமே 
பெண்ணாவாள் , அம்பர்ச் சிலம்பி யரவிந்தத் தாளணியும் , செம் 
பொற் சிலம்பே சிலம்பு என்ற தனிப்பாடலிற் சொல்லப்பட்டதும் 
இவ்வூரே . இவற்றால் அம்பர் சங்க காலம் முதல் மன்னர்களும் , 
வள்ளல்களும் , புலவர்களும் , கலைஞர்களும் வாழ்ந்து விளங்கி வந்த 
இடம் என்பது தெரியவருகின்றது . நல்லம்பர் நல்ல குடியுடைத்து 
என்பதும் இக்கருத்தையே வலியுறுத்துகின்றது . 


இத்தகைய ஊர் தலவிசேடத்தாலும் பெருமைபெற்று விளங்குவது 
இதன் புகழை மிகவும் மேம்படுத்துவதாகும் . சோழன் செங்கணான் 


vi 


என்ற சங்க காலச் சோழமன்னனால் கட்டப்பெற்ற மாடக் கோயிலை 
இது பெற்றிருக்கிறது . அவன் கோயில் கட்டிய வரலாறு இப் 
புராணத்தில் 14 - ஆவது படலமாக அமைந்துள்ளது . அன்றியும் , 
ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத்தொகையுள் 
அம்பரான் சோமாசி மாறனுக்கு மடியேன் என்று சுட்டப்பெற்றதும் , 
சேக்கிழார் பெருமான் இயற்றியருளிய திருத்தொண்டர் புராணத்தில் 
சோமாசிமாற நாயனார் புராணம் என்ற பகுதியில் விளக்கப்பெற் 
றதுமான சோமாசிமாறனார் என்ற அடியாரின் வரலாறு பற்பல புதிய 
செய்திகளுடன் இப்புராணத்தின் 13 - ஆது படலமாக அமைந்துள்ளது . 


இவ்வூருக்கு இப்பொழுது வழங்கும் பெயர் அம்பல் என்பது . வெவ் 
வேறு காரணத்தால் வந்த மாகாளிபுரம் , மாகாளபுரம் , புன்னுகவனம் , 
பிரமபுரி , நந்தராசபுரம் , * மாறபுரி , சண்பகாரணியம் என்ற பெயர்களும் 
இத்தலத்துக்கு உண்டு . அவற்றை 

நூலினுள்ளே 

அங்கங்கே 
காணலாம் . இங்குக் கோயில் கொண்டுள்ள இறைவருக்குப் பிரமபுரீசர் 
என்றும் , இறைவிக்கு வம்புவனப் பூங்குழல் நாயகி என்றும் பெயர்கள் . 
வடமொயிழில் தேவியைச் சுகந்த குந்தளாம்பிகை என்பர் . தலவிநாயகர் 
படிக்காசு விநாயகர் எனப்படுவர் . நந்தன் என்னும் அரசன் இவ்வூரில் 
வந்து தங்கியிருந்த காலத்தில் கொடிய பஞ்சமொன்று உண்டாக , 
அப்பஞ்சம் நீங்கும் வரையில் தினந்தோறும் அரசனுக்கு ஒரு படிக்காசு 
உதவி வந்ததனால் விநாயகர் அப்பெயர் பெற்றனர் என்று புராணம் . 
கூறும் . இத்தலத்திலுள்ள தீர்த்தங்கள் அரிசில் என்னும் நதியும் , 
அன்னமாம் பொய்கை , இந்திர தீர்த்தம் , சூலதீர்த்தம் என்ற சிறு 
குளங்களும் ஆம் . பிரமபுரீசர் ஆலயத்தையன்றி இவ்வூரிலுள்ள பிற 
ஆலயங்கள் , புவனேசர் , சட்டை நாதர் என வழங்கும் வயிரவர் ஆகியோர் 
சந்நிதிகள் கொண்ட கோயிலும் , திருமாலும் காளியும் எழுந்தருளி 
யுள்ள கோயிலும் , நந்தமன்னன் அமைத்த கயிலாய நாதர் கோயிலும் 
ஆகும் . பிரமபுரீசர் ஆலயத்தினுள் மருத மரத்தினடியில் பெருமான் 
எழுந்தருளியுள்ள இடம் அருச்சுனவனம் எனப்படும் . இங்குப் புன்னை 
வன நாதர் சந்நிதியொன்றும் உண்டு . 


பிரமதேவன் தவத்திற்கிரங்கிச் சிவபெருமான் , கயிலாயத்தோர் 
கூற்றோடும் விடையினோடும் , நன்றமை யிலிங்கமாகி நாயக முதலோர் 
சூழப் புன்னாக வனத்திலே தோன்றி அவனுக்குக் காட்சியளித்தனர் 
என்று நூல் கூறுகிறது ; ( செய் . 473 ) . அப்போது பிரமன் வேண்டு 
கோளால் அக்கயிலைக் கூறு அவ்வாறே இத்தலத்தில் தங்கிவிட்டது .. 
அதுவே இப்பொழுதுள்ள கோயிலாகும் . பிற்காலத்தில் கோச்செங் 
கணான் மாடக் கோயிலாக ஆக்கியது இக் குன் றக் கோயிலையே 
என்று நாம் கொள்ள வேண்டும் . 

* இதனை மாரபுரி என்பதும் பொருந்தும் . 


vii 


அம்பரன் , அம்பன் என்ற அசுரர்களைச் சங்கரித்தற் பொருட்டுப் 
பரமேகவரன் திருவருளால் திருமாலும் - காளியும் ஓர் அந்தணனும் 
ஒரு கன்னியுமாக வேடங்கொண்டு , அம்பர் நகரிலே பிரமபுரீசுவரர் 
ஆலயத்தின் மேற்கே ஓரிடத்தில் தங்கியிருந்தனர் என்று புராணம் 
கூறுகிறது ; ( செய் . 607 ) . அவர்கள் அவ்வாறு தங்கிய இடமே 
இப்பொழுது திருமால் கோயிலாக விளங்குகிறது . அக் கோயிலிலேயே 
ஒரு சார் காளியும் கோயில் கொண்டு அடியார்களை அருளிக்கொண்டு 
விளங்குகின்றனள் . இன்னும் பிரமபுரீசர் ஆலயத்தின் 

ஆலயத்தின் கிழக்கே 
விநாயகர் கோயிலும் , ஈசான திசையில் கைலாயநாதர் ஆலயமும் , 
அக்கினி திக்கில் புவனேசர் கோயிலும் , ஒரு மருதமரத்தின் நிழலிலே 
மாகாளேசுரர் கோயிலும் இருப்பதாகச் செய்யுள் 632 கூறுகிறது . அக் 
கோயிலுக்குத் தெற்கே பூரணை புட்கலை என்ற இரு தேவியருடன் 
சாத்தனார் கோயில் கொண்டிருக்கின்றார் . இங்குக் கூறப்பெற்ற 
கோயில்களுக்குள் புவனேசர் ஆலயம் என்பது இறைவர் கட்டளையால் 
வைரவர் சங்காரசீலன் என்னும் அசுரனைச் சங்கரித்த பிறகு அவ்வைரவர் 
எழுப்பியதாகும் . அதன் அருகில் சூல தீர்த்தம் என்பதையும் அவரே 
உண்டாக்கினார் . இறைவன் அருளிய படியே வைரவக் கடவுளும் அத் 
தலத்திலேயே தங்கினார் . அதுவே இப்பொழுது சட்டை நாதர் ஆலய 
மாகத் திகழ்கின்றது . அம்பராலயத்திற்கு எதிரேயுள்ள இந்திர தீர்த் 
தம் இந்திரனால் நிறுவப்பெற்றது . மாடக்கோயிலுக்கு வடக்கேயுள்ள 
ஆனைக்கா அமுதலிங்கேசரின் ஆலயத்தைக் கோச்செங்கணார் நிறுவினார் . 
இவற்றோடு , அம்பரையடுத்துள்ள அம்பர் மாகாளம் , அம்பரகரத்தூர் 
என்ற ஊர்களும் இப் புராணத்தில் இணைவுற்றுள்ளன . இத்தலத்தில் , 
பிரமன் , இந்திரன் , காமன் முதலிய தேவர்களும் , விமலன் , சோமாசி 
மாறன் என்ற அந்தணர்களும் , கோச்செங்கட் சோழன் , நந்தன் 
என்ற மன்னர்களும் வழிபட்டு நற்பேறு பெற்றிருக்கின்றனர் . 


இவ்வாறு பழமையும் புண்ணியச் சிறப்பும் பெற்ற இத்தலத்திற்கு 
வடமொழியில் இருந்த ஒரு ஸ்தலபுராணம் வழக்கழிந்து அதன் மூலமும் 
கிடைக்கப் பெறாத நிலையில் இருந்ததை அறிந்து , 

இருந்ததை அறிந்து , ஏறக்குறைய 
நூறாண்டுகளுக்குமுன் அவ்வூரிலிருந்த அறிஞர்களும் செல்வர்களும் 
பெரிதும் கவலையுற்று , அவ்வடமொழிப் புராணத்தின் பிரதியொன்றை 
எவ்வாறேனும் பெற்று அதனையொட்டித் தக்கார் ஒருவரால் தமிழ்ப் 
புராணம் ஒன்றைப் பாடுவிக்க வேண்டுமென்று கருதினர் . அவர்களுள் 
அம்பர் வேலாயுதம்பிள்ளை யென்ற செல்வர் மிகுந்த செல்வாக்கோடு 
சிவபக்தி நிறைந்தவருமாயிருந்தார் . அவர் அக்காலத்தில் திருவாவடு 
துறையில் ஆதீனகர்த்தராக விளங்கிய ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் 
அவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தமையால் , அடிக்கடி அவ் 
வூருக்குச் சென்று வரும்போது , அங்கே ஆதீன வித்துவான் நிலையை 
அலங்கரித்துக் 

கொண்டிருந்த திரி சிரபுரம் மகாவித்துவான் 


viii 


ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்களின் தமிழ்ப் புலமை முதலியவற்றை 
அறிந்துகொள்ளும் வாய்ப்பினைப் பெற்று , அவர்களாலேயே தமது தல 
புராணத்தை ஆக்குவித்துக் கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும் 
பினார் . அவர் தம் கருத்தை ஸ்ரீ தேசிகர் அவர்களிடமும் ஸ்ரீ பிள்ளையவர்க 
ளிடமும் விண்ணப்பிக்க , அவர்களும் அதற்கு அன்புடன் இணங்கினர் . 
பின்பு ஸ்ரீ மகாவித்துவான் பிள்ளையவர்கள் அம்பர்க்குரிய வடமொழிப் 
புராணத்தின் பிரதியொன்று தஞ்சை ஸரஸ்வதி மஹால் புத்தகசாலையில் 
இருப்பதை அறிந்து , அதனை நெடுநாள் முயற்சிக்குப் பின் பெற்று , 
தக்கவர்களைக்கொண்டு அதனைப் படிக்கச் செய்து தமிழில் 
நடையாக எழுதுவித்துக்கொண்டு புராணம் பாடத் தொடங்கினார் . இது 
நிகழ்ந்தது சுக்கில u ( 1869 ) மார்கழி மாதத்திலாகும் . இப்புராணம் 
பாடியதும் அரங்கேற்றப்பெற்றதுமாகிய செய்திகளை மகாமகோபாத்யாய 
டாக்டர் ஐயர் அவர்கள் தாம் எழுதிய ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர் 
களின் சரித்திரத்தில் மிக விரிவாக எழுதியுள்ளார்கள் . அப்பகுதி 
களினின்று சிலவற்றைக் கீழே தருகின்றோம் : 


வசன 


அம்பர்ப் புராணம் இயற்றத் தொடங்கியது : 


பல 


சோழ நாட்டில் உள்ள தும் தேவாரம் பெற்ற துமாகிய திருவம்பரென்னும் 
தலத்தில் இருந்த வேளாளப் பிரபுவாகிய வேலுப்பிள்ளை முதலியவர்கள் அத்தலத் 
திற்குரிய வடமொழிப் புராணத்தை மொழிபெயர்த்துத் தமிழிற் பாடவேண் டு 
மென்று கேட்டுக்கொண்டார்கள் . இவர் வடமொழிப் புராணப் பிரதியைப் 
இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை . அப்பொழுது திருமங்கலக்குடி சேஷையங்கா 
ரைத் தஞ்சைக்கனுப்பிச் சரசுவதி மகாலில் தேடிப் பார்க்கச் செய்தார் . சேஷையங்கார் 
இந்த முயற்சியை விபவ வருஷத்திலிருந்தே மேற்கொண்டு , பார்க்க வேண்டிய 

த்தியோகஸ்தர்களைப் பார்த்து மிகவும் சிரமப்பட்டு அந்தப் புராணம் அங்கே 
இருப்பதை அறிந்து பிரதி செய்வித்துப் பெற்றுச் சுக்கில ( 1869 ) மார்கழி மாதத் 
தில் அதை இவருக்கு அனுப்பினார் . இவர் தக்க வடமொழி வித்வான்களுடைய 
உதவியால் அதைத் தமிழ் 

மொழிபெயர்ப்பித்து வைத்துக் 
கொ 
காண்டு பாட ஆரம்பித்தார் . 


வசன 


நடையில் 


அப்பால் இவர் முன்பு தாம் வாக்களித்திருந்த படி திருவாவடு துறை செல்ல 
நிச்சயித்துப் புறப்பட்டார் . அம்பர்ப் புராணத்தை எடுத்துக்கொண்டு உடன் வரும் 
படி 

சொன்ன மையால் அதனையும் என் புத்தகங்களையும் எடுத்துக் கொண்டு உடன் 
சென்றேன் . மாயூரத்தின் மேல் பாலுள்ள கூறை நாடு செல்லும் வரையில் பொ 

து 
வாகப் பாட வகைகளைப் பற்றிப் பேசிக்கொண்டே இருந்துவிட்டுப் பின்பு அம்பர்ப் 
புராணச் சுவடியை எடுத்துக்கொள்ளும் படி சொல்லி ஆன பாகத்தின் இறுதிப்பாடலைப் 
படிக்கச் செய்து கேட்டார் . பின்பு மேலே தொடர்ச்சியாகச் செய்யுட்களை இயற்றிச் 
சொல்லிக்கொண்டே போனார் . இவர் அப்போது பாடத்தொடங்கியது அப்புரா 
ணத்தில் நந்தன் வழிபடு படலத்தில் 54 - ஆவது பாடலாகும் . திருவாவடு துறைத் 
தெற்கு வீதி செல்லும் வரையில் மேற்பாகத்தைச் சொல்லிக்கொண்டே சென்றார் 
நான் எழுதிக்கொண்டே போனேன் . அந்தப் பகுதி நந்தனென்னும் அரசன் தனது 
நகரிலிருந்து புறப்பட்டு இடையிலேயுள்ள சிவஸ்தலங்கள் தோறும் சென்று சென்று 


ர் 


. 


ix 


தரிசனம் செய்துகொண்டு திருவம்பரை அடைந்தானென்பது . அதிலுள்ள செய் 
யுட்களில் தலப் பெயர்களை எதுகையில் அமைத்திருத்தலும் வழியெதுகைகளும் 
ஸ்தலங்களின் சரித்திரங்களும் இன்பத்தை உண்டு பண்ணின . இவர் விரைவாகச் 
செய்யுள் செய்யும் ஆற்றலையுடைய வரென்று பலரும் புகழ்ந்து சொல்லுதலைக் கேட்டு 
அந்த நிலைமையை எப்பொழுதாவது பார்க்கும் படி நேருமோவென்று ஆவலோடு 
பல நாளாக எதிர்பார்த்திருந்த எனக்கு இவர் பாடல்களைச் சொல்ல அவற்றை 
எழுதும் பாக்கியம் அன்று கிடைத்ததைக் குறித்து மெத்தச் சந்தோஷம் அடைந் 
தேன் . இனி யாரேனும் இவர்களைப் போலப் பாடப் போகிறார்களா ! 
எண்ணமும் எனக்கு அப்போது உண்டாயிற்று . சிறிதேனும் பெருமிதமின்றியும் 
தம்முடைய கவியைப் பாராட்டாமலும் வேறு பேச்சின்றியும் மேலே மேலே செய்யுள் 
செய்துகொண்டு போ தலைப் பார்த்த எனக்கு விம்மிதம் உண்டாயிற்று . 


என் 


கவிஞர்களுடைய பேராற்றல் இத்தகையதென்பதைச் சரித்திரங்களின் 
மூலமாக அறிந்தவனேயன்றி அன்று போல நான் நேரிற் பார் தததில்லை . ஆதலின் 
கவியின் 

வாக்கிலிருந்து ஆற்றொழுக்கைப் போலக் கவிதாப் பிரவாகம் 
பெருகிக்கொண்டிருப்ப , அதனைக் காதினாற் கேட்டும் , கையினாலெழுதியும் , மனத்தினா 
லறிந்தும் இன்புற்ற எனது நிலை இங்கே எழுதற்கரியது . 


ஒரு மகா 


அரங்கேற்றம் 
நல்ல தினம் பார்த்து அம்பர்ப் புராணம் அரங்கேற்றத் தொடங்கப் பெற்றது . 
அதனை அறிந்து பல வித்துவான்களும் கனவான்களும் பல ஊர்களிலிருந்து வந்து 
நாள்தோறும் 

தாறும் கேட்டு வருவாராயினர் . அரங்கேற்றம் நிறைவேறிய தினத்தில் 
புராணச் சுவடி சிறப்புடன் ஊர்வலம் 

செய்யப் பெற்றது . 

பிள்ளையவர்களுக்கு 
வேலாயுதம் பிள்ளை தம்முடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து தக்க ஸம்மானம் 
செய்தார் . அப்போது உடனிருந்த மாணாக்கர்களும் பிறரும் வேலாயுதம் பிள்ளையையும் 
பிள்ளையவர்களையும் , நூலையும் பாராட்டிச் சிறப்புக் கவிகள் இயற்றிப் படித்தார்கள் . 


இப்புராணம் 15 படலங்களையும் 1007 செய்யுட்களையும் 
கொண்டுள்ளது ; காப்பிய முறையில் மிக அழகாக அமைந்துள்ளது . 
‘ தமிழ் உள்ளளவும் இவருடைய பெரும்புகழ் நின்று நிலவுமென்பது 
திண்ணம் என்றும் , புராணம் பாடும் புலவன் என்றும் , புராணங் 
களைக் காப்பிய இலக்கணப்படி அமைக்கும் முறையை மேற்கொண்ட 
புலவர்களுள் இவரைப் போல அளவில் பலவாகவுள்ள நூல்களைச் செய்த 
வர்கள் வேறெவரும் இல்லை என்றும் , இவ்வளவு மிகு தியான நூல்களை 
இயற்றியவர்கள் தமிழ்ப் புலவர்களில் வேறு எவரும் இல்லை என்றும் , 
புகழப் பெற்றவரும் , இந்நூல் நிலையத்தின் மூலகாரணரான 
மகாமகோபாத்யாய டாக்டர் ஐயரவர்களுக்குத் தமிழை அறிவுறுத்தி 
அதன்பாலுள்ள பலவகை நயங்களையும் எடுத்துக்காட்டி மகோபகாரம் 
செய்த ஆசிரியருமாகிய திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்துவான் 
திரிசிரபுரம் ஸ்ரீ பிள்ளையவர்கள் பாடிய இப்புராணத்தைப் பதிப்பிக்கும் 
பேற்றினை இந் நிலையம் பெற்றது ஸ்ரீ பிரமபுரீசருடைய பேரருளின் 


xil 


ம 


திருவாவடுதுறை ஆதீனம் தொன்றுதொட்டுச் சைவத்தையும் 
தமிழையும் ஒருங்கே வளர்த்து வருவதாகும் . அவ்வாதீனத்தின் முதல் 
மகாவித்துவானாக விளங்கிய பெரியார் இயற்றிய மிகச் சிறந்த பக்தி 
காவியமாகிய இந் நூலுக்கு ஆராய்ச்சி முறையில் முகவுரை ஒன்று 
அளித்து அணிபெறச் செய்ய வேண்டுமென்று அவ்வாதீனத்து இன் 
றைய மகாவித்துவானாக விளங்கி வரும் பேரறிஞரும் , அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத் தமிழ்ப் பேராசிரியர்களுள் ஒருவரும் , பற்பல சிறந்த 
நூல்களை 

ஆராய்ந்து பதிப்பித்து வருபவரும் , மகாமகோபாத்யாய 
டாக்டர் ஐயரவர்களிடம் பெருமதிப்புக் கொண்டவருமான உயர் திரு 
ச . தண்டபாணி தேசிகர் அவர்களை வேண்டியபோது , அவர்கள் அதனை 
மகிழ்வுடன் ஏற்று , இந்நூலினை நன்கு ஆராய்ந்து , தம் அரிய 
முகவுரையை எழுதி யளித்ததோடு , நூலில் உண்டான சில ஐயங்களை 
யும் தீர்த்து உதவினார்கள் . உயர் திரு . வித்துவான் . வி . மு . சுப்பிரமணிய 
ஐயர் M. A. அவர்களும் , வாசீக கலா நிதி , உயர் திரு . கி . வா . ஜகந்நாதை 
யர் M.A. அவர்களும் சில ஐயப்பாடுகளை நீக்கப் பேருதவி புரிந்தனர் . 
இவரனைவர்க்கும் இந்நிலையம் மிக்க கடப்பாடுடையது . இந்நூல் மகா 
வித்துவான் ஸ்ரீ பிள்ளையவர்களின் காலத்திலேயோ , அன்றி அவர்களின் 
முக்கிய சீடரான மகாமகோபாத்யாய டாக்டர் ஐயரவர்களின் காலத்தி 
லேயோ வெளிவந்திருக்க வேண்டியது . ஸ்ரீ ஐயரவர்களுக்கு இதனைப் 
பதிப்பிக்கும் நோக்கம் இருந்தமையும் அவர்களுடைய சில குறிப்புக்களால் 
தெரிகின்றது . ஆயினும் அதற்குரிய காலம் இப்போதுதான் நேர்ந்தது 
போலும் . ஸ்ரீவம்புவனப்பூங்குழலம்மை ( சுகந்த குந்தளாம்பிகை ) ஸமேத 
ஸ்ரீ பிரம புரீகவரர் பேரருளே இப்போது அதனை இந்நிலையத்தின் 
மூலம் கூட்டுவித்தது . 


இந் நூல் வெளிவரும் நேரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி 
ஜகத்குரு ஸ்ரீ சங்கராசாரிய ஸ்வாமிகளால் இந் நிலையத்தின் தலைமைத் 
தொண்டராகிய பேராசிரியர் உயர் திரு R. விசுவ நாதையர் M.A. , B.O.L. 
அவர்களுக்கு “ கலா நிதி விலாஸமணி என்ற விருது அருளப்பெற்றமை 
யும் ஸ்ரீ பிரமபுரீசரின் பேரருளென்றே மதித்துப் போற்றுகின்றேம் . 
அவ்வருள் என்றும் துணை நின்று இந் நிலையத்தைப் பாலிப்பதாகுக. 


சிவமயம் 


நூலாசிரியர் வரலாற்றுச் சுருக்கம் 


வரை 


செந்தமிழ்ப் பாண்டிய நாட்டின் தலை நகராய்ப் புகழ்பெற்ற 
மதுரையம் பதியிலே ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளின் ஆலயத்தில் 
முத்திரைக்கணக்கர் பணியில் 

பரம்பரையாக அமர்ந்திருந்த சைவ 
வேளாளர் குடும்பம் ஒன்றில் சிதம்பரம்பிள்ளையென்பவர் 

ஒருவர் 
இருந்தார் . அவர் சிவபக்தியும் , சீலமும் , தமிழ் நூற்பயிற்சியும் மிக்க 
வராய்த் தமிழிலே கவி பாடும் ஆற்றலும் பெற்றிருந்தார் . அவர் , தம் 
மனைவியாரான அன்னத்தாச்சி யென்பவருடன் மதுரையை விட்டுச் 
சென்று திரிசிரபுரத்திற்கருகில் உள்ள சில ஊர்களில் கணக்காயராய் 
அமர்ந்து 

பலராலும் ஆதரிக்கப் பெற்றிருந்தார் . அவ்வாறு 
அவர் அதவத்தூர் என்னுமிடத்தில் இருக்குங்கால் அவருடைய 
அருமைப் புதல்வராக 

நம் புலவர் 

புலவர் பெருமானார் 6--4 --- 1815 இல் 
அவதரித்தார் . இவர் தம் ஐந்தாம் பிராயத்திலே வித்தியாரம்பம் 
செய்விக்கப்பெற்று , 15 - ஆம் பிராயம் 

தந்தையாரிடத்திலேயே 
தமிழ்க் கல்வி பயின்று வந்தார் . விளையும் பயிர் முளையிலே தெரியும் 
என்பதற்கிணங்க அவ்விளமைப்பருவத்திலேயே பல நல்ல பண்புகளும் , 
கவிகளை எளிதில் இயற்றும் ஆற்றலும் இவர்பால் நன்கு விளங்கின . 
இவர் தாம் படிக்கும் நூல்களைக் கூர்ந்து நோக்கி அவற்றில் காணும் அரிய 
கருத்துக்களைத் தம் உள்ளத்தில் இருத்திக்கொண்டு தக்க தருணத்தில் 
பயன்படுத்திக் கொள்வார் . அவ்வப்போது தோன்றும் ஐயங்களைத் 
தந்தையிடம் கேட்டுத் தெளிவார் . தந்தையாரும் தம் புதல்வரின் திறனைக் 
கண்டு மகிழ்ந்து , அவ்வப்போது கவிகளை யியற்றுவதில் இவருக்கு ஊக்க 
மளித்துப் பயிற்றுவித்து வந்தார் . அவ்வாறிருக்கும் நாளில் சிதம்பரம் 
பிள்ளை அதவத்தூரை விட்டுச் சில அன்பர்களின் வேண்டுகோளின்படி 
ரோமரசம்பேட்டை என்றவூருக்கு வந்து அங்கே பள்ளிக்கூடம் ஒன்று 
அமைத்து நடத்திவந்தார் . அப்பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாளரும் 
பெருகினர் . அந்நாளில் நம் புலவர் பெருமானாருக்குத் தமிழ் நூல்கள் 
பலவற்றையும் நன்கு பயின்று மேன்மேலும் தமிழறிவைப் பெருக்கிக் 
கொள்ளும் ஆர்வமும் மிகுவதாயிற்று . தம்மோடு பழகுபவர் அன்பினை 
எளிதில் கவர்ந்து கொள்ளும் ஆற்றலும் அவர்பால் இருந்தது . இந் 


xiii 


நிலையில் இவர் தந்தையார் காலமானார் . அப்போது பிள்ளையவர்கள் மிகவும் 
வருந்திப் பல கையறு நிலைப் பாக்களைப் பாடினார் . பின்பு இவர் ஒருவாறு 
மனந்தேறி , தம் கல்வியறிவு பெருகுதற் பொருட்டு , அயலூர்களிலே 
சென்று விசாரித்துத் தமிழ் நூல் ஓலைச் சுவடிகளைப் பெற்று வந்து பிரதி 
செய்து கொண்டு படித்து வந்ததோடு , தம்மிடம் வருபவர்களுக்குப் பாடம் 
சொல்லுதலையும் மேற்கொண்டுவந்தார் . அன்பர்களும் இவரைப் 
போற்றி இவருக்குக் காவேரியாச்சி என்ற பெண்ணைத் திருமணம் செய் 
வித்து மேன்மேலும் ஆதரவளித்தனர் . இவ்வாறு சில வருடங்கள் 
சென்றன . 


பின்பு இவர் தம் கருத்துக்கள் நிறைவேறுதற்குத் திரிசிரபுரமே 
தக்கவிடம் என்று கருதி , அன்பர்களிடம் அதனைத் தெரிவித்து , அவர்கள் 
இசைவுடன் திரிசிரபுரம் சென்று தங்கலானார் . அங்கே இவர் தமிழ்ப் 
புலவர் பலரிடம் பழகித் தம் கல்வியறிவையும் கவித்திறமையையும் 
மேன்மேலும் பெருக்கிக்கொண்டார் . பல பிரபுக்களின் ஆதரவையும் 
பெற்றார் . பரம்பரையின் விசேடத்தாலும் தந்தையாரின் பழக்கத்தாலும் 
பிள்ளையவர்களுக்கு அக்காலத்தில் உண்மையான சிவபக்தியும் சைவ நூல் 
களில் ஆர்வமும் உண்டாகிப் பெருகலாயின . அவர் எங்கே சென்றாலும் 
ஆங்காங்குள்ள சிவாலயங்களைத் தவறாது தரிசத்தலோடு , அவற்றைப் 
பற்றிய செய்திகளை அறியவும் முனைந்து வந்தார் . இவ்வளவு சிறப்புக் 
களும் இவர்பால் இருந்தமையை அறிந்த பல ஆலய தருமகர்த்தர்களும் 

நம் 
பிறரும் , தத்தம் ஆலயங்களுக்கு இவர் வாக்கால் நூல் பாடுவிக்க 
விரும்பினர் . இவ்வாறு காலவடைவில் இவரால் பாடப்பெற்ற பிரபந்தங் 
களும் தலபுராணங்களும் மிகப் பலவாகப் பெருகின . 


ஸ்ரீ பிள்ளையவர்களுக்குக் கச்கியப்ய முனிவரின் நூல்களில் மிக்க 
ஈடுபாடு உண்டாயிற்று . இம் முனிவர் திருவாவடுதுறை யாதீனத் 
தொடர்புடையவராதலால் , அவ்வாதீனத் தொடர்பைத் தாமும் பெற 
வேண்டுமென்று இவர் விரும்பினார் . அதனால் , இவர் ஒரு நல்ல நாளில் 
தம் சீடருள் ஒருவரை உடனழைத்துக்கொண்டு திரிசிரபுரத்திலிருந்து 
திருவாவடுதுறையை நோக்கிப் புறப்பட்டார் . வழியில் பட்டீச்சுரம் என்ற 
ஊரில் இவர் தங்கி , அவ்வூராரின் வேண்டுகோளின்படி அவ்வூர் ஸ்ரீதேனு 
புரீசர்மீது பழசைப் பதிற்றுப்பத்தந்தாதி என்ற பிரபந்தத்தைப் பாடினார் . 
பின்பு இவர் திருவாவடு துறையை அடைந்து , அப்போது அவ்வா தீன 
கர்த்தராக விளங்கிய வேளூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரால் நன்கு 
வரவேற்கப் பெற்றார் . தாம் படித்த நூல்கள் பலவற்றில் தமக்குண்டாகி 
யிருந்த ஐயங்களைத் தேசிகர்பால் இவர் கேட்டுத் தெளிந்துகொண்டார் . 
ஸ்ரீ தேசிகரவர்களும் பிள்ளையவர்களின் கல்வியாழத்தையும் நல்லியல்பு 
களையும் கண்டு அவரைப் பெரிதும் மதித்தனர் . அப்போது பிள்ளையவர் 
களுக்குப் பிராயம் இருபத்தொன்று . இவர் திருவாவடுதுறையிலிருந்து 


xiv 


திரிசிரபுரத்திற்குத் திரும்பி வந்தபின் , திருவானைக்கா அகிலாண்ட 
நாயகியம்மைமீது மாலையும் , பிள்ளைத் தமிழும் , திருவானைக்காத் 
திரிபந்தாதியும் , திருப்பைஞ்ஜீலித் திரிபந்தாதியும் பாடினார் . இவற்றால் 
இவர் புகழ் நாடெங்கும் பரவலாயிற்று . 


அக்காலத்தில் சென்னையிலே துரைத்தனத்தாரால் கல்விச் சங்கம் 
ஒன்று நடத்தப்பெற்று வந்தது . அச்சங்கத்தில் பிரபல தமிழ் 
வித்துவான்கள் பலர் தொடர்பு கொண்டிருந்தனர் . அவர்களேயன்றித் 
தமிழில் மிக்க ஈடுபாடுடைய வேறுபல பெரியார்களும் சென்னையில் 
இருந்தனர் . அவர்களை யெல்லாம் நேரிற் கண்டு பழகி அளவளாவி 
அவர்களிடமிருந்து . தாம் அறியத்தக்க பலவற்றை அறிந்துகொள்ள 
வேண்டுமென்ற அவா ஸ்ரீ பிள்ளையவர்களுக்கு உண்டாயிற்று . 
அதற்கேற்ப ஒரு வாய்ப்பும் இவருக்குக் கிடைத்தது . அதனால் இவர் 
சென்னைக்குச் சென்று சற்றேறக் குறைய ஓராண்டளவு அங்கே தங்க 
நேர்ந்தது . அக் காலத்தில் இவர் தாம் கருதியவாறே பல வித்துவான் 
களுடனும் பெரியோருடனும் பழகிப் பல புதிய விஷயங்களை அவர் 
களிடமிருந்து அறிந்துகொண்டனர் . மாணவர்களுடைய ஆற்றலை 
யுணர்ந்து அதற்கேற்றவாறு கற்பிக்கும் முறைகளை நன்கு அறிந்ததும் 
அவற்றுள் ஒன்றாகும் . இவரிடம் பழகிய அனைவரும் அடக்கமான 
இவருடைய சிறப்பியல்புகளையும் ஆற்றலையும் அறிந்து இவரைப் 
பாராட்டினர் . பின்பு இவர் திரிசிரபுரம் திரும்பினார் . 


இப்போது இவரிடம் பாடங் கேட்க வருவோர் தொகை மேலும் 
பெருகலாயிற்று . அவ்வாறு அப்போது பாடங் கேட்டவர்களுள்ளே 
சிறப்பாகக் குறிக்கத்தக்கவர் , கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் 
தமிழாசிரியராக விளங்கிய பூவாளூர்த் தியாகராச செட்டியார் ஆவர் . 
பிள்ளையவர்களுக்கு எவ்வளவு புகழுண்டோ, அந்தப் புகழுக்கு அடுத்த 
படியான புகழைத் தமிழ் நாட்டிற் பெற்று விளங்கியவர் அவரே என்று 
அவருடைய கல்வித் திறமையை மகாமகோபாத்யாய 

ஐயரவர்கள் 
பாராட்டியிருக்கின்றார்கள் , செட்டியாரின் விருப்பத்திற்கிணங்கிப் 
பிள்ளையவர்கள் பூவாளூர்ப் பதிற்றுப்பத்தந்தாதி என்ற பிரபந்தம் 
ஒன்றினைப் பாடினார்கள் . 


அக்காலத்தில் பங்களூரில் இருந்த பிரமுகரான தேவராஜ பிள்ளை 
யென்பவர் ஸ்ரீ பிள்ளையவர்களின் பெருமைகளைக் 

கேள் வியுற்று 
இவரைத் தம் ஊருக்கு அழைத்து வந்து சிலகாலம் தம்மோடு 
வைத்துக்கொள்ள விரும்பித் தக்கவர்கள் மூலமாகப் பிள்ளையவர்களை 
அழைத்துவரச் செய்தார் . அவர் தமிழார்வம் மிகவுடையவர் . ஆதலால் 
பிள்ளையவர்களை மிகச் சிறப்புடன் உபசரித்துப் போற்றி , இவர்களிடம் 


XV 


சில தமிழ் நூல்களைப் பயின்றார் . இவர்களுடைய கவிபாடும் ஆற்றலைக் 
கண்டு வியந்து 

மிக அருமையாகப் பாராட்டினார் . அப்பொழுது 
தாமும் கவிகளியற்ற ஆர்வங்கொண்டு முயன்று வந்த தேவராஜ பிள்ளை 
கன்னட மொழியில் இருந்த குசேலோபாக்கியானத்தையும் , சூத சம் 
ஹிதையையும் தமிழிற் கவிகளாகத் தாமே பாடவேண்டுமென்று 
விரும்பினார் ; அது கைகூடவில்லை . அவருடைய அன்பின் திறத்தைக் 
கண்டு வியந்த ஸ்ரீ பிள்ளையவர்கள் மனங்கசிந்து , அவ்வன்பிற்கு நன்றி 
யறிதலாக , அவ்விரு நூல்களையும் தாமே இயற்றி அவரிடங் கொடுத்து 
அவற்றை அவர் பேராலேயே அச்சிட்டு வெளிப்படுத்திக்கொள்ளும்படி 
செய்தார் . பின்பு இவர் திரிசிரபுரம் திரும்பி வந்து முன் போலத் 
தங்கியிருந்தார் . அப்போது இவருக்குப் பிராயம் முப்பத்தைந்து . 


பல 


பிள்ளையவர்கள் இலக்கண விளக்கம் என்னும் நூலைத் தக்கார் 
ஒருவரிடம் முறையாகப் பாடங்கேட்க விரும்பி , அத்தகுதியுடையவர் 
கீழ்வேளூரில் இருந்த சுப்பிரமணிய தேசிகர் என்பதை விசாரித்து 
அறிந்து , மிக்க பணிவுடன் அவரிடம் சென்று தம் கருத்தை அவருக்கு 
விண்ணப்பித்து , அவர் இசைவு பெற்று அவரைத் திரிசிரபுரத்திற்கு 
அழைத்து வந்து , ஆறுமாத காலம் அவருக்கு வேண்டிய 
சௌகரியங்களைச் செய்து கொடுத்து வைத்திருந்து அவரிடம் இலக்கண 
விளக்கத்தையும் அதன் தொடர்புடைய வேறு சிலவற்றையும் கற்றுத் 
தெளிந்தார் . தம்முடைய பெருமைகளைப் பாராட்டாமலும் நூலறிவைப் 
பெருக்கிக் கொள்ளுதற்குரிய வழியில் எவ்வளவு சிரமங்கள் இருப்பினும் 
அவற்றைப் பொருட்படுத்தாமலும் அடக்கத்துடன் இருந்த 
இவருடைய ஆற்றல் யாவரும் வியத் தற்குரியதாகும் . 


இவ்வாறிருக்கையில் , திருவாவடுதுறையா தீனத்துச் 

சின்னப் 
பட்டத்தில் அப்போது எழுந்தருளியிருந்த மேலகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய 
தேசிகரவர்கள் பிள்ளையவர்களின் தமிழறிவாற்றலையும் , இவர் மாணவர் 
களுக்குக் கற்பிக்கும் அரிய திறமையையும் கேள்வியுற்று இவரைத் 
தம் ஆதீனத்தில் அமர்த்தி , அங்குள்ள பலருக்குப் பாடம் சொல்விக்க 
விரும்பி , அதற்கேற்ற தருணத்தை எதிர்பார்த்திருந்தார் . 
அச்சமயம் ( 1860 ) பல அன்பர்களின் வேண்டுகோளால் பிள்ளையவர் 
கள் தமதிருப்பிடத்தைத் திரிசிரபுரத்திலிருந்து மாயூரத்துக்கு மாற்றிக் 
கொண்டார் . மாயூர வாசத்தால் பிள்ளையவர்கள் பெற்ற நன்மைகள் 
பலவாகும் . அரசாங்க உயர் அலுவலரும் தமிழ்ப் பேரறிஞருமான 
ஸ்ரீவேதநாயகம் பிள்ளை யவர்களுடன் நெருங்கிப்பழக வாய்ப்பும் அங்கே 
இவருக்குக் கிடைத்தது . அங்கிருந்து திருவாவடுதுறை போய் வருவது 
எளிதானமையால் , அங்கேபோய் மேலகரம் ஸ்ரீசுப்பிரமணிய தேசிகரவர் 
களை அடிக்கடி தரிசித்துப் பழகவும் , அவர் இவருடைய கல்வியாற்றல் 


xvi 


முதலிய பெருமைகளை நேரிற் கண்டுணரவும் நேர்ந்தது . முன்பே தருணம் 
பார்த்திருந்த தேசிகரவர்கள் , ஆதீனகர்த்தரிடம் தக்கவாறு பேசிப் 
பிள்ளையவர்களைத் தம் ஆதீன வித்துவானாக அமர்த்திக்கொண்டு , இவர் 
அவ்வூரிலேயே குடும்பத்துடன் தங்கியிருத்தற்குரிய எல்லா வசதிகளை 
யும் செய்தளித்தார் . இருவருடைய கருத்தும் ஒத்து நிறைவேறியதில் 
அனைவரும் மகிழ்ச்சி கொண்டனர் . அப்போது ஆதீனகர்த்தராக 
இருந்த ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விஷயமாகப் பிள்ளையவர்கள் 
கலம்பகம் ஒன்று இயற்றி அரங்கேற்றினார் . அதன் அருமை பெருமை 
களையுணர்ந்த ஆதீனகர்த்தர் , இவருக்கு ‘ மகாவித்துவான் என்ற பட்டம் 
அளித்துப் பாராட்டிச் சிறப்பித்தார் . பிள்ளையவர்களும் தம் இறுதிக் 
காலம் வரை அப்பதவியையும் பட்டத்தையும் நன்குபேணி வந்ததோடு 
அப்போது வேறெவரும் எக்காலத்திலும் செய்திராத 

செய்திராத வகையில் 
தமிழ்த்தொண்டுகளையும் செய்து வந்தார் , அளவற்ற பிரபந்தங்களும் 
தல புராணங்களும் அக்காலத்தில் அவரால் இயற்றப் பெற்றன . 
திரு அம்பர்ப் புராணமும் அவற்றுள் ஒன்றாகும் . இதனைப் பற்றிய 
செய்திகளைப் பதிப்புரையிற் காணலாம் . இவ்வாறாக , நூலாசிரியர் , 
போதனாசிரியர் ஆகிய இரு பேராற்றலும் ஒருங்கே பெற்றுச் சிறந்தோர் 
இவரைப்போலக் 

காண்டல் 

அரிதாகும் . பாடஞ் சொல்வதில் 
இவருக்கிருந்த ஆர்வமும் , மாணாக்கரிடத்து இவர் கொண்டிருந்த 

திறமும் இணையற்றன . இவர் தம் இறுதிக் காலத்தில் 
பெரும்பாலும் மாயூரத்திலேயே தமது சொந்த இல்லத்தில் வசித்திருந் 
தார் . இவருக்குச் சிதம்பரம் பிள்ளை யென்ற புதல்வர் ஒருவர் இருந் 


அன்பின் 


தார் . 


பிள்ளையவர்களுடைய சீடர்களுள்ளே தலை சிறந்தவராய்த் தமிழுக் 
குப் பரமோபகாரம் புரிந்த மகாமகோபாத்யாய டாக்டர் 

ஐயரவர்கள் 
தம்முடைய 17 - ஆம் பிராயத்தில் (1871 - ஏப்ரல் ) இவரிடம் மாணவராக 
வந்து சேர்ந்து , இவருடைய இறுதிக்காலம் வரை அழலின் நீங்கான் 
அணுகான் அஞ்சி , நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு , எத் 
திறத்து ஆசான் உவக்கும் அத்திறம் , அறத்தில் திரியாப் படர்ச்சி 
வழிபாடே என்பதற்கு இலக்கியமாக அமைந்திருந்தார் . பிள்ளையவர் 
களுக்கும் ஐயரவர்களிடம் இருந்த அன்பின் தன்மை அளவிடற்கரியது . 
இவர்களுடைய தொடர்பால் தமிழுலகம் பெற்ற நன்மைகளும் அளவிடற் 
கரியன . பிள்ளையவர்களுடைய சரித்திரத்தை மிக விரிவாக எழுதி 
வெளியிட்டும் , அவர்களுடைய பிரபந்தங்கள் , தல புராணங்கள் முதலிய 
மிகப்பல நூல்களையும் பதிப்பித்து வெளியிட்டும் பிள்ளையவர்களின் 
புகழ் என்றும் குன்றாது நின்று நிலவுமாறு செய்த பெருமை ஸ்ரீஐயரவர் 
களையே சாரும் . அவர் தம் ஆசிரியரைக் குறித்து எழுதியுள்ளதொரு 
சிசிறு பகுதியை இங்கே தருவது பொருத்தமாகும் . அது வருமாறு : 


. 


xvii 


வரால் தமிழ் நாட்டிற்கு உண்டான பயன் 
“ இப்புலவர் பிரானால் தமிழ்மக்கள் பெற்ற பயன் மிகப் பெரிதாகும் . 
புதிய புதிய நூல்களை இயற்றித் தமிழ் நயங்களை அமைத்துக் காட்டிய 
இவருடைய செய்யுளால் பலவகைச் சுவைகளை அறியும் பயனைத் 
தமிழ்மக்கள் பெறுகின்றனர் . 

புது , நூல்களை 

இயற்றியதோடு 
நில்லாமல் , தாம் வருந்தித் தேடிய பழைய நூல்களை விளக்கிவைத்த 
இவருடைய செயல் தமிழ் நாட்டாரால் என்றைக்கும் நினைக்கத்தக்க 
தாகும் . தமிழ்ப் பாடஞ் சொல்லிச் சொல்லி மாணாக்கர் கூட்டத்தை 
வளர்த்து அவர்கள் மூலமாகத் தமிழறிவைத் தமிழ் மக்களுக்குப் பயன் 
படச்செய்த வள்ளல் இவர் . எங்கெங்கே தமிழ் நூல்களை முறையாகப் 
படித்தறியும் உணர்வும் , பழைய புராணங்கள் , பிரபந்தங்கள் முதலியவற் 
றைப் பயின்று இன்புறும் இயல்பும் திகழ்கின்றனவோ அங்கெல்லாம் 
இவருடைய தொடர்பேனும் இவர்பாற் பாடங் கேட்டவர்களுடைய 
தொடர்பேனும் பெரும்பாலும் இருக்கும் . இன்றளவும் ஓரளவில் புலவர் 
களுடைய நூல்களின் பால் மக்களுக்கு உள்ள மதிப்புக்கு மூலகாரணம் 
இவரென்றே சொல்லலாம் . தமிழ்த் தெய்வத்தின் திருத் தொண்டர் 
களாகித் தமிழகத்தைத் தமிழன்பில் ஈடுபடுத்திய பெரியோர்களுடைய 
வரிசையில் இவரும் நிற்பர் . தமிழ் நூற்கோவைகளில் இவருடைய 
நூல்களும் முத்துக்களைப் போல விளங்குகின்றன . இனியும் அவை 
தமிழ்மக்கள் உள்ளத்தில் இன்பத்தை உண்டாக்கிக்கொண்டே என்றும் 
குன்றா இளமையோடு விளங்கும் . அவற்றை ஊன்றிப் படிப்பவர்கள் 
பிள்ளையவர்களின் புலமை உருவத்தை உணர்ந்து மகிழலாம் . தமிழ் 
உள்ளளவும் இவருடைய பெரும்புகழ் நின்று நிலவுமென்பது 
திண்ணம் . 


- 


இப் புலவர்பிரான் இயற்றிய நூல்கள் பலவற்றுள் தெரியாதவை 
சில ; தெரிந்தவற்றுள் புராணங்கள் 22 ; பிற காப்பியங்கள் 6 ; பிரபந் 
தங்கள் 45 ; அவற்றைக் கீழே காண்க : --- 


1. தலபுராணங்கள் 
( 1 ) அம்பர்ப் புராணம் 

( 12 ) திருத்துருத்திப் புராணம் 
( 2 ) ஆற்றூர்ப் புராணம் 

( 13 திரு நாகைக்காரோணப் புராணம் 
( 3 ) உறையூர்ப் புராணம் 

( 14 ) திருப்பெருந்துறைப் புராணம் 
( 4 ) கண்டதேவிப் புராணம் 

( 15 ) திருமயிலைப் புராணம் 
( 5 ) ஸ்ரீ காசிரகசியம் 

( 16 ) திருவரன்குளப் புராணம் 
( 6 ) குறுக்கைப் புராணம் 

( 17 ) பட்டீச்சுரப் புராணம் 
{ 7 ) கோயிலூர்ப் புராணம் 

( 18 ) மண்ணிப்படிக்கரைப் புராணம் 
( 8 ) சூரைமா நகர்ப் புராணம் 

( 19 ) மாயூரப் புராணம் 
( 9 ) தனியூர்ப் புராணம் 

( 20 ) வாளொளி புற்றூர்ப் புராணம் 
( 10 ) தியாகராச லீலை 

( 21 ) விளத்தொட்டிப் புராணம் 
( 11 ) திருக்குடந்தைப் புராணம் 

( 22 ) வீரவனப் புராணம் , 


xviii 


2. சரித்திரம் 
( 1 ) ஆதி குமரகுருபரஸ்வாமிகள் சரித்திரம் ( 2 ) சிவஞான யோகிகள் சரித்திரம் 

( 3 ) மயில்ராவணன் சரித்திரம் . 


3 . 


மான்மியம் 


குருபூசை மான்மியம் 


4. பிற காப்பியங்கள் 
( 1 ) குசேலோபாக்கியானம் ( 2 ) சூத சங்கிதை . 


( 1 ) கச்சி விநாயகர் பதிகம் 
( 2 ) சுப்பிரமணியசுவாமி பதிகம் 


5. பதிகம் 

( 3 ) திட்டகுடிப் பதிகம் 
( 4 ) மருதவாணர் பதிகம் . 


6. பதிற்றுப்பத்தந்தாதி 
( 1 ) தண்டபாணி பதிற்றுப்பத்தந்தாதி ( 4 ) பழசைப் பதிற்றுப்பத்தந்தாதி 
( 2 ) திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ( 5 ) பாலைவனப் பதிற்றுப்பத்தந்தாதி 

பதிற்றுப்பத்தந்தாதி 
( 3 ) திருவூறைப் பதிற்றுப்பத்தந்தாதி ( 6 ) பூவாளூர்ப் பதிற்றுப்பத்தந்தாதி . 


7. திரிபந்தாதி 
( 1 ) குடந்தைத் திரிபந்தாதி 

( 3 ) திருவானைக்காத் திரிபந்தாதி 
2 ) திருப்பைஞ்சீலித் திரிபந்தாதி ( 4 ) திருவிடை மருதூர்த் திரிபந்தாதி , 


8 . யமக அந்தாதி 
( 1 ) திருச்சிராமலை யமக அந்தாதி ( 2 ) திருவாவடு துறை யமக அந்தாதி 

( 3 ) தில்லை யமக அந்தாதி 


9. வெண்பா அந்தாதி 
எறும்பீச்சரம் வெண்பா அந்தாதி 


10 . 


மாலை 


( 1 ) அகிலாண்ட நாயகி மாலை 

( 4 ) சுப்பிரமணியதேசிகர் மாலை 
( 2 ) கற்குடி மாலை 

( 5 ) சச்சிதானந்ததேசிகர் மாலை 
( 3 ) சிதம்பரேசர் மாலை 

( G ) சவராயலு நாயகர் மாலை 
( 7 ) சித்திரச் சத்திரப் புகழ்ச்சி மாலை - 


11. பிள்ளைத்தமிழ் 


( 1 ) அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் ( 6 ) பாகம்பிரியாள் பிள்ளைத்தமிழ் 
( 2 ) காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் ( 7 ) பிரம்மவித்தியா நாயகி பிள்ளைத்தமிழ் 
( 3 ) சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் 

( 8 ) பெருந்திருப் பிராட்டியார் பிள்ளைத்தமிழ் 
( 4 ) திருவிடைக்கழி முருகர் பிள்ளைத்தமிழ் ( 9 ) மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ் 
( 5 ) திருவெண்ணீற்றுமை பிள்ளைத்தமிழ் ( 10 ) அம்பலவாண தேசிகர் பிள்ளைத்தமிழ் . 


xix 


12. கலம்பகம் 


( 1 ) வாட்போக்கிக் கலம்பகம் 


( 2 ) அம்பலவாண தேசிகர் கலம்பகம் 


13 . 


கோவை 


( 1 ) சீகாழிக் கோவை ( 2 ) குளத்தூர்க் கோவை 

( 3 ) வியாசைக் கோவை . 


14. உலா 


திருவிடைமருதூ ருலா . 


15. தூது 


1 ) சுத்பிரமணிய தேசிகர் நெஞ்சுவிடு தூது ( 2 ) தானப்பாசாரியார் தசவிடு தூது 


16. குறவஞ்சி 


திருவிடைக்கழிக் குறவஞ்சி . 


17. சிலேடை வெண்பா 


திருவாவடு துறைச் சிலேடை வெண்பா . 


18. வேறுவகை 
( 1 ) கப்பற் பாட்டு 

( 4 ) பொன்னூசல் 
( 2 ) குரு பரம்பரை அகவல் 

( 5 ) மங்களம் 
( 3 ) திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ( 6 ) லாலி 
ஆனந்தக் களிப்பு 

( 7 ) வாழ்த்து . 


> 


இவற்றையன்றித் தனிப்பாடல்கள் அளவிறந்தன , இவர் வேறு பல நூல்களை 
யும் இயற்றவேண்டுமென்று எண்ணியிருந்த துண்டு . குறிஞ்சித்திணை வளங்கள் 
நிறைந்து விளங்கும் குற்றாலத்திற்கு ஒரு கோவை பாடவேண்டு மென்று எண்ணி 
யிருந்தனர் . அவ்வெண்ணம் என்ன காரணத்தாலோ நிறைவேறவில்லை . 


அருங்குணக் குன்றாகிய இக் கவிச்சக்கரவர்த்தி சிவபதமடைந்தமை 
இவருக்கு மிகவும் உகப்பான திருவாவடுதுறையில் நேர்ந்தது குறிப் 
பிடத்தக்கதாகும் . அங்கே ஸ்ரீ கோ முத்தீசுவரருடைய பிரமோற்சவத்தில் 
ஐந்தாந் திருநாளாகிய 1-2-1876 அன்று , ஸ்ரீ ஐயரவர்களும் வேறு 
சில மாணாக்கரும் குடும்பத்தாரும் உடனிருந்து போற்றிவர , ஆதீன 
கர்த்தரும் , பெரியார் பலரும் இவரருமைகளைப் பாராட்டி வருந்த , இவர் 
ஸ்ரீ நடராசமூர்த்தியின் குஞ்சித சரண நினைவோடு அப்பெருமான் 
திருவடி நீழலை யடையும் பேறு பெற்றார் . அப்போது இவருக்குப் 
பிராயம் அறுபத்தொன்று . 


வ 


முகவுரை 


புராணம் 


பழமை . உபநிடதங்களிலும் , சாஸ்திரங்களிலும் இச் 
சொல் பழமையைக் குறிக்குஞ் சொல்லாக வழங்கி வருகிறது . பழமை 
கட்கெல்லாம் பழமையான பரமன் புராணன் ; ஆதி புராணன் என்றே 
அவன் அழைக்கப் பெறுகின்றான் . ஆகவே பழமையான வரலாறுகளை 
இன்றுவரை மக்களைச் சொல்லச் செய்வன எவைகளோ அவைகள் 
யாவும் புராணங்களாம் . புராணங்கள் மிகச் சிறந்த இலக்கியங்களாக 
அதர்வணவேத காலமுதலே கருதப் பெற்று வருகின்றன . புரா + நவம் 
என்ற இரு சொற்களின் இணைப்பே புராணம் ; பொருள் , பழமையாயும் , 
என்றும் புதுமையாயும் இருப்பது என்பதாம் . 


வடமொழிவாணர்கள் இலக்கியங்களை மூன்றாகப் பகுத்துள்ளனர் . 
அவையாவன : ( 1 ) விதி முறையால் , நன்மைகளைச் செய் ; தீமைகளைச் 
செய்யாதே என்று விதிப்பனவாகிய வேதாகமங்கள் ; இவை பிரபு 
சம்ஹிதை எனப்படும் . ( 2 ) உயிர்த்தோழன் ஒருவன் நம்மைத் திருத்த 
வேண்டி , நம்மிடம் உள்ள குற்றங்குறைகளை ஒரு கதையை அடிப்படை 
யாக வைத்துத் திருத்துவதுபோலப் பழைய வரலாறுகளைக் கொண்டு 
நீதிகளை விளக்குவது ; இவ் வகையைச் சார்ந்தன புராண இதிகாசங்க 
ளாகிற சுஹ்ருத் சம்ஹிதைகளாம் . ( 3 ) மனைவிபோல அன்பையும் இன் 
பையும் அடியாகக் கொண்டு நீதிகளை வற்புறுத்துவது ; இப் பகுப்பைச் 
சார்ந்தன காவியங்களும் நாடகங்களுமாகிய காந்தா சம்ஹிதைகளாம் . 
இவற்றால் , புராணங்கள் உயிர்த் தோழன் போல உற்ற இடத்து 
உதவுவனவாதல் காண்க . 


புராணங் 


வேதாகமங்களுக்கு , ஆணையிடும் விதிமார்க்கங்களே சிறந்தவை . 
காவியங்களுக்கு , ரஸம் , எனப்படும் சுவைகளே சிறந்தவை . 
களுக்குக் , 

கதைகளே சிறந்தவை . ஆகவே புராணங்கள் கதைகளை 
உயிர் நாடியாகக் கொண்டு புண்ணிய - பாவங்களையும் , நியாய - அ நியா 
யங்களையும் நன்கு விளக்குவன எனலாம் . ஆனால் புராணங்களுக்குச் 
சுவைகளே வேண்டாம் என்பது கருத்தன்று . ஒன்பது சுவைகளுள் , 
சாந்தம் , கருணை என்ற இரண்டையும் அடியாகவும் , வீரம் , காமம் ,, 
நகை முதலானவற்றை உறுப்புக்களாகவும் கொண்டு கடவுள் நம்பிக்கை 
ஊட்ட எழுந்தனவே புராணங்கள் . 


அர்த்த சாஸ்திரத்தில் கௌடில்யர் , அரசகுமாரர்கள் புராணங்களைப் 
படிப்பது அவசியம் என்று வற்புறுத்துகிறார் . நாடு காக்கும் மன்னன் 
புராணங்களைப் படித்துத் தெய்வ நம்பிக்கையும் நல்லொழுக்கமும் 


xxi 


உடையவனானால் நாடே திருந்தும் என்பது அவர் எண்ணம் போலும் . 
வேத - ஆகம விளக்கங்கள் புராணவாயிலாக எளிமையிற் பெறலாம் 
என்பதாலேயே இறைவன் வாய் மொழியாகிய வேத - ஆகமங்களை 
யடுத்துப் புராணங்கள் பெருமதிப்போடு சித்த சாந்திக்கும் , செந் நெறி 
களைக் கடைப்பிடிப்பதற்கும் பெருந்துணையாக மக்களால் படிக்கப் 
பெற்று வந்தன ஆதல் வேண்டும் . 


இத்தகைய புராணங்கள் மகா புராணங்கள் எனவும் , உபபுராணங் 
கள் எனவும் இருபிரிவாகப் பகுக்கப் பெற்றுள்ளன . மகா புராணங்கள் 
பிரம புராணம் முதல் பிரமாண்ட புராணம் ஈறாகப் பதினெட்டாம் ; 
உபபுராணங்களும் சனற்குமார புராண முதல் மாரீச புராணம் ஈறாகப் 
பதினெட்டாம் . 

மகாபுராணங்களுள் பிரம வைவர் த்தம் , பிரமாண்டம் 
என்பனவும் , உபபுராணங்களைச் சார்ந்த சனற்குமார புராணமும் , 
கந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதையும் பல தல வரலாறுகளையும் 
அறிவிக்கின்றன . 

இடைப்பட்ட காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் யாவும் புராணம் 
என்றே வழங்கப் பெறுவவாயின . சங்க காலத்திலேயே மொழி 
இலக்கணங்களையுணர்த்தும் நூல்களாகிய மாபுராணமும் பூத புராண 
மும் புராணம் என்ற பெயரைப் பொருந்தியிருக்கவில்லையா ? செந்தமிழ் 
நாட்டில் வாழ்ந்த அறுபத்து மூன்று அடியார்களின் சிவ நெறி வாழ்க் 
கைகளைச் சித்திரிக்க வந்த செந்தமிழ்க் காப்பியமும் திருத் தொண்டர் 
புராணம் , பெரிய புராணம் என வழங்கவில்லையா ? இவற்றால் புராணம் 
என்ற வழக்குப் பொதுவாக 

பொதுவாக இலக்கியங்களையே குறிப்பதாயிற்று 


எனலாம் . 


; 


ஆயினும் புராணம் என்ற சொல்லைக் கேட்டவுடனேயே தல் 
புராணங்கள் தாம் நினைவுக்கு வருவன . அதற்குக் காரணம் திருக் 
கோயிற் சிறப்புடைய ஒவ்வொரு தலமும் புராணங்களைப் பெற்றன ; 
புராணங்கள் மலிந்தன . தலபுராணங்கள் மக்களுக்குத் தம் ஊரைப் 
பற்றிய வரலாறுகளையும் , பெருமைகளையும் , பண்டைய நிலை -இன்றைய 
அமைப்பு இவற்றையும் அறிவித்துத் தளராத நம்பிக்கையை வளர்த்து 
வருகின் றன . மனிதன் தன்னம்பிக்கை யொன்றாலேயே வாழ வேண்டிய 
வன் . அவன் வாழ்வில் தளர்ச்சி குறுக்கிடுமானால் வளர்ச்சி குன்றும் . 
வளர்ச்சிக்கு உண்மையான உறு துணை கடவுள் நம்பிக்கை யொன்றே 
தான் . இடரினும் தளரினும் இறைவர் துணை செய்வார் என்ற 
வரலாறுகளே மக்களுக்குப் புதுத் தெம்பை யூட்டுவன . அவற்றைக் 
கொடுப்பன தல புராணங்கள் . 


தலபுராணங்களில் , நாட்டு வருணனை , 

நகர வருணனை , மலை 
வருணனை , மழை வருணனை , புராண வரலாறு , தலத்தைப் பற்றிய 


xxii 


வரலாறுகள் , மூர்த்தி , தீர்த்த வரலாறுகள் , விழா , வேள்வி வரலாறுகள் , 
வழிபட்டார் வரலாறுகள் , அவர்கள் எய்திய பேறுகள் எல்லாம் கூறப் 
பெற்றுள்ளன . பல நூல்களைப் படித்து அறிய வேண்டிய பல கருத்துக் 
களை அடக்கி நிற்கும் கருவூலம் தல புராணங்கள் . சமுதாயத்தைத் 
தன்னம்பிக்கையாலும் கடவுள் துணையாலும் வாழவைப்பன தல 
புராணங்கள் . எத்தனையோ வீழ்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் இலக்கான 
தமிழ் நாடு இப்புராணங்களாலேயே 

தளராத நிலைகளைப் 

பெற்று 
வந்திருக்கின்றது என்பதை நம்முடைய மன்னர்களின் வரலாறுகள் 
தெரிவிக்கின்றன . 


அபயகுல சேகரசோழன் ஆட்சிக் காலத்தில் சிறிது குறைந்திருந்த 
தெய்வ நம்பிக்கையைச் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தைச் 
செய்தருளி வளர்த்தார் என்பது வரலாறன்றோ ? 


பல குறு நில மன்னர்களும் , பெரு நிலக்கிழார்களும் , பெருஞ் 
செல்வர்களும் தங்கள் செல்வம் , செல்வாக்கு ஆட்சிகளைக் கொண்டு , 
புலவர் பெருமக்களால் பல புராணங்களைச் செய்வித்து மக்களிடையே 
நல்லொழுக்க போதத்தை வளர்த்துச் சமுதாய நலத்தைப் போற்றி 
வந்தனர் என்பதை இடைக்காலச் செய்திகளால் அறிகிறோம் . 


பிற்காலச் சோழமன்னர்கள் புராண வரலாறுகள் மக்களிடையே 
பரவுவதால் விளையும் 

ளையும் நன்மைகளை எண்ணியே , சிவ தருமோத்தரம் 
முதலிய புராணங்களை வக்காணிப்பார்க்கும் , இருந்து கேட்பார்க்குமாகப் 
பல நிபந்தங்களையமைத்துப் பரப்பினர் என்ற செய்தியைக் கல்வெட்டுக் 
கள் அறிவிக்கின்றன . திருவாரூரிலும் திருபுவனத்திலும் புராண 
மண்டபம் என்ற பெயராலேயே ஒரு மண்டபம் விளங்குவதை இன்றுங் 
காணலாம் . தில்லையாகிய சிதம்பரத்தும் கோப்பெருஞ்சிங்கன் 
நூற்றுக்கால் 

மண்டபத்தில் , திருமுறை பாராயணமும் , புராண 
வக்காணிப்பும் செய்வித்து வந்தான் என்பதைத் தில்லைக் கோயிற் 
கல்வெட்டுக் காட்டுகின்றது . 


இவ்வண்ணம் நிலைத்ததும் , மன பரிபாகத்தால் விளைவதுமாகிய 
சமுதாயச் சீர்திருத்தத்தை வழங்கி வருகின்ற புராணங்களின் வரிசையில் 
ஒன்றாவது இந்த அம்பர்ப் புராணம் . 


இப்புராணம் , காவிய அமைப்பிற் கம்பராகவும் , பத்திச் கவை 
சொட்டச் சொட்டப் பாடுவதில் தெய்வச் சேக்கிழார் பெருமானுகவும் , 
இலக்கணச் செறிவும் , சைவாகமக் கருத்துக்களும் அமையப் பாடுவதில் 
மா தவச் சிவஞான சுவாமிகளாகவும் , கச்சியப்ப முனிவராகவும் , கவிதை 
யோட்டத்திலும் எங்கும் தெய்வ சிந்தனை குறையாமல் அழைத்துச் 


xxiii 


செல்வதிலும் கச்சியப்ப சிவா சாரியராகவும் விளங்கிய திருவாவடுதுறை 
யாதீன மகாவித்துவான் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்களால் இயற்றப் 


பட்டது . 


இவர்கள் இயற்றிய புராணங்கள் பல . அவற்றுள் இது பிள்ளையவர் 
களுடைய பழுத்த புலமைக் காலத்து எழுந்த ஞானக் குழந்தை 
யெனலாம் . அழகும் தெளிவும் ஆழமும் அனுபவமும் அவயவங்கள் 
தோறுங் குமிழியிடுவதே இம் முடிபிற்கு ஏற்ற சான்று . 


இப் புராணத்தை நயம் உணர்ந்து சுவைப்பதற்குத் துணையாகத் 
தொடர்புடைய கல்வெட்டு , திருமுறைக் குறிப்புக்கள் சிலவும் , நூலின் 
நயமான பகு திகள் பலவும் பல கோணங்களில் இருந்து ஆராய்ந்து 
கீழே குறிக்கப்பெறுகின்றன . 


தலம் 
அம்பர் என்னும் இத்தலம் சோழ வள நாட்டில் நன்னிலம் 
கூற்றத்தில் , பூந்தோட்டத்திற்கு நேர்கிழக்கே இரண்டு கல் தொலைவில் 
அரிசிலாற்றின் வடகரையில் உள்ளது . ஞான சம்பந்தப் பெருமான் , 
14 அரிசிலம் பொருபுன லம்பர் எனவும் , ஐய நன் பொருபுன லம்பர் 
அறைபுனல் நிறைவய லம்பர் எனவும் , “ அங்கணி விழவமர் அம்பர் " 
எனவும் குறித் தருளுகின்றார்கள் . “ அழல்வளர் மறையவர் அம்பர் " 2 
என்னும் அருண் மொழி , நல்லம்பர் இல்லந்தொறும் மூன்றெரியோம்பும் 
நல்ல குடியுடைமையைத் தெரிவிக்கும் சான்றாகும் . இந் நூலுள் , 
பிள்ளையவர்களும் கவிதா சாமர்த்தியம் தோன்ற , “ தழலுருப்பரனைத் 
தழலிடைக் காண்பார் எனவும் , கழல் வினையின ராய் மறையவர் 
வாழும் காமரு தெருக்கள் எனவும் அம்பரைச் சிறப்பிக்கின்றார்கள் . 


மறுபெயர்கள் 


இத்தலத்திற்குப் பிரமபுரம் , பிரமபுரி , மகாகாளபுரம் , மாகாளிபுரம் , 
புன்னாகவனம் , நந்தராசபுரம் , மாரபுரி , சண்பகவனம் , சண்பகாரண்யம் 
என்னும் பெயர்கள் இந்நூலில் ஆங்காங்குக் குறிக்கப் பெறுகின்றன . 
இவற்றின் பெயர்க்காரணங்களை இந்நூல் 354 , 355 பாடல்களால் 
அறியலாம் . 


கல்வெட்டுக்களில் , முதற் குலோத்துங்கன் காலத்து , உய்யக்கொண் 
டார் வள நாட்டு அம்பர் நாட்டு அம்பர் எனவும் , ராஜகேசரிவர்மனான 
குலோத்துங்கன் காலத்துப் பூபால குலவல்லி வள நாட்டு அம்பர் நாட்டு 


( 1 ) தேவாரம் . 1 , 2 , 3 , 5 பாட்டு 
( 2 ) ஷ 6 பாட்டு 


( 3 ) அம்பர்ப் புராணம் பாட்டு 239 
( 4 ) 93 of 1910 


ixiv 


அம்பர் எனவும் " இது வழங்கப்பெற்றது . வள நாட்டுப் பெயர் 
எப்படி மாறினும் அம்பர் நாட்டுக்கு அம்பர் தலை நகராகுஞ் சிறப்பை 
என்றும் பெற்றிருந்தமைக்கு மாறில்லை . 


கோயில் 


இங்குள்ள கோயிலை ஞானசம்பந்தப் பெருமான் , அம்பர்ப் பெருந் 
திருக்கோயில் என்று அருளிச் செய்கின்றார் . பெருந்திருக்கோயில் 
பெருங்கோயில் , வரைக்கோயில் , மாடக் கோயில் என்பன ஒரே கருத்தை 
அடிப்படையாகக் கொண்டெழுந்தவை . சிலந்தியாய் இருந்து எச்சில் 
நூலாற் சிவாலயம் அமைத்துச் சிவபுண்ணிய விசேடத்தால் சிலந்திச் 
சோழன் என்ற சிறப்புப் பெயரோடு சோழர் குடியிற்றோன்றி 
முற்பிறப்பின் வாசனை மாறாமல் யானையேற முடியாத வண்ணம் பெரிய 
மாடக் கோயில்களை அமைத்த கோச் செங்கண்ணான் செய்த கோயில் 
என்பதே அவ்வடிப்படை . இதனை ஞானசம்பந்தரும் , ‘ குரிசில் 
செங்கண்ணவன் கோயில் , செம்பியர் செய்ய கண்ணிறை செய்த 
கோயில் என விளக்கியருளுவார்கள் . இப்புராணம் இவ்வரலாற்றை 
14 - வது படலத்திற் கூறுகிறது . 


மூர்த்திகள் 


2 


தலவிநாயகர் - படிக்காசு விநாயகர் . 
சுவாமி பெயர் - பிரமபுரேசர் , பிரமலிங்கம் , பிரமலிங்கத்தம்பிரான் , 

அம்பராலயத்தீசன் 3 என் பன . 

அம்மை பெயர் : பூங்குழல் நாயகி , ( 5 ) வம்புவனப் பூங்குழ 
லாள் ( 37 ) என்பன . 

பரிவார தேவர்கள் : நடராசர் , சிவகாமியம்மை , சோமாஸ்கந்தர் , 
சந்திரசேகரர் , தட்சிணாமூர்த்தி , வைரவர் , முருகப்பெருமான் , நால்வர் 
சமய மு.தலிகள் , தண் டீசர் , வடுக நாதர் , காளி , திருமால் முதலியோர் . 
இத்தலத்துப் பதிகத்து ஞானசம்பந்தர் , “ நட்டம் ஆடுவர் , " கனலெரி 

ஆடுவர் , “ சடைமுடி பெயர ஆடுவர் , “ அருமறை பாடி 
யாடுவர் , கனல் தர வீசி யாடுவர் , குளிர்புனல் சூடியாடுவர் , “ பலி 
கொளப் பாடியாடுவர் 

ஏழு திருப்பாடல்களில் இறைவனது 
ஆடு நிலையைக் குறிப்பதால் , இங்கு நடன விசேடமும் உள்ளது 
போலும் . இந்நூலுள் பிள்ளையவர்கள் நடராசப் பெருமானை , " ஆடு 
மேன்மை யடிகள் எனக் குறிப்பதும் ( பாட்டு 262 ) இக்கருத்துப் 
பற்றிப் போலும் . சோமாஸ்கந்தரைக் கூடும் நாயகர் என்பதும் 
குறிப்பிடத்தக்கதொன்றாம் . 


கனல 


என 


( 1 ) 107 of 1910 


( 2 ) பாட்டு 37. 363 


( 3 ) பாட்டு 534 


XXV 


மலை : கோச்செங்கணான் செய்த கட்டுமலை . இது இந்நூலுள் 
கயிலாய கிரி , பிரமகிரி , பிரமவரை யென வழங்கப்பெறுகின்றது . 


ஸ்தல விருட்சம் : புன்னை . 


ஆறு : அரிசிலாறு . ( 357 ) 


தீர்த்தம் : ( 1 ) அரன் சாபத்தால் அன்ன உருக்கொண்ட 
பிரமன் கண்ட தீர்த்தமாதலின் அன்னமாம் பொய்கை 

என்னும் 
பெயருடையது ; ( 252 , 359 ) . ( 2 ) இந்திர தீர்த்தம் : இந்திரன் வழி 
பட்டுய்ய அம்பர் வந்தபோது அவன் ஆக்கிய தீர்த்தம் ; இது திருக் 
கோயிலின் எதிரில் ஒருபுறம் உள்ளது ; ( 698 ) . ( 3 ) சூல தீர்த்தம் : 
அம்பர்ப்பெருமான் ஆணையின் வண்ணம் , வடுகநா தன் புவனேசத்தி 
னருகில் சூலத்தால் அமைத்த தீர்த்தம் . ( 693 ) . 


சுற்றியுள்ள திருக்கோயில்கள் : ( 632 , 633 ) 


பிரமபுரீசருக்குக் கீழ்த்திசையில் விநாயகர் கோயில் ; ஈசானத்தில் 
கயிலாய நாதர் கோயில் ; அக்கினிதிசையில் புவனேசம் ; மேற்கில் மருத 
மரத்தடியில் மாகாளேசம் ; தெற்கில் பூரணை புட்கலை சமேத ஐயனார் 
கோயில் . 


கற்பனை 


கவிஞனுடைய கவி ஒளி அனைத்தும் கற்பனையோட்டத்திலே தனி 
யழகு பெறுகின்றது . இலக்கியங்களுக்கு மாற்றுயர்வதும் , படிப்பவர் 
மனம் ஈடுபடுவதும் கற்பனைச் சிறப்பினாலே தான் . இக்கவிஞர் பெருமான் 
கற்பனையிற் குறைந்தவரல்லர் ; தெய்வநெறிக்காப்பியமாகிய புராணத்தி 
லேயே நவரசங்களும் ததும்புங் கற்பனைகளை யமைத்துக் காட்டுவார் . 
அவற்றை 

ஒவ்வொன்றாகச் சுவைக்க முடியாமையால் இந்நூலுள் 
அவை விளங்கும் எண்களை மட்டும் குறிப்பேன் : - பாட்டெண் 7 , 31 , 69 , 
g1 , 92 , 107 , 113 , 235 , 247 , 248 , 583 முதல் 601 வரையுள்ள கேசாதி 
பாத வர்ணனை முதலியன . 


அணி வகைகள் 


பொருளணிகளில் , உவமை , சிலேடை , எடுத்துக்காட்டு , ஒழித்துக் 
காட்டு , உயர்வு நவிற்சி , தற்குறிப்பேற்றம் , வேற்றுப்பொருள் வைப்பு 
முதலான பல அணிகள் இந்நூலுள் எளிமையாகவும் இனிமையாகவும் 
பொருள் விளக்கஞ் செய்கின்றன . 


சொல்லணிகளின் வகைகட்கென்றே கவிஞர் பெருமான் அமைத்த 
படலம் 

நைமிசாரணியப்படலம் . அப்படலத்து அங்கங்கே அவை 


ை 


xxvi 


குறிக்கப்பெற்றிருத்தலின் தனியே யீண்டு எழுதவில்லை . ( பாட்டு 269 
முதல் 308 முடிய) . யமகமும் , திரியும் இந்நூலுட் பல இடங்களிற் 
பார்க்கலாம் . படிக்காசு விநாயகர் துதியே திரியில் விளைந்த பொருள் 
நயம் மலிந்தது . 


பூங்குழல் நாயகியின் திருமுகம் பொன் விழைவார்க்குத் திருமக 
ளுறையுஞ் செந்தாமரையாகவும் , கல்வி விரும்புகின்றவர்களுக்குக் 
கலைமகள் தங்கும் வெண்டாமரையாகவும் , வெற்றிபெற விரும்பு 
வார்க்குக் கொற்றவை யிருக்கும் பசுங்கமலமாகவும் காட்சியளிக்கிறது 
எனக் கூறுவதன் மூலம் விரும்பித் தொழும் அடியார்கள் விருப்பம் ஈடேற 
அம்மை துர்க்கா லட்சுமி சரஸ்வதியாக விளங்குபவள் என்ற தத்து 
வத்தை விளக்குகின்றார் ( 6 ) . இது போன்ற அணி நயங்கள் பல . 


சொல் நயம் : ஆலடி வாழ் அரசடியை , ஒருபசுப் புரக்கும் 
மாண்பில் கலகம் எண்ணில மேவல் கண்டும் அதற்கஞ்சாது பல பசுப் 
புரந்த ஐயன் என்பன முதலியன முரண்கள் . இவைபோலச் சொல் 
நயந் தோன்ற நிற்கும் பாடல்கள் 9 , 160 , 181 முதலிய பல . 


இலக்கண நுட்பங்களையே இலக்கியமாக எடுத்தாளுதல் : 


உடலும் -உயிரும் தனித்த நிலையில் அஃறிணையாகிலும் , கூடிய 
பொழுது பகுத்தறிவு பெற்று உயர்திணையான துபோல இழி தகவுடை.. 
யேன் சொல்லும் பொருளும் இறையவன் சரிதத்தோடியைந்து உயர்ந் 
தது எனல் ( 35 ) ; 


" இருதிணை யுயிர் முயற்சிக்கு இத்திணை தரும் இலாபத்து 
ஒருதிணைக்கு இஃதாம் என்றே யொதுக்கினர் பலாலம் ( 119 ) ; 


“ மொழி சுருக்கியே யுரைப்பார் ( 237 ) . 


பிற நூற்கருத்து ஒப்புமை : 


வேண்டுதல் வேண்டாமையிலான் ( குறள் ) - தனக்கென வொன்றாயினும் வேண்டா 

தவனே பெருங்கருணைச் சத்தன் . ( 8 ) 
தண் ணீருங் காவிரியே தார்வேந்தன் சோழனே (தனிப்பாடல் ) - நீருங்காவிரியே 

வேந்து நேரியர் பிரானே மண்ணும் , ஓருஞ் சோணாடேயென்ன ( 46 ) 
எத்திறம் நின்றான் ஈசன் அத்திறம் அவளும் நிற்பள் (சிவஞான சித்தி ) - மனக் 

கினிய சத்தியும் அத்தகையளே . ( 8 ) 
இளைதாக முள் மரங் கொல்க ( குறள் ) - யானை மூங்கில் முளையை முறித்துப் பிடிக்கு 

ஊட்டு தல் ( 63 ) 
அட்டாலும் பால்சுவையிற் குன்றாது ( நல்வழி ) - நறும்பால் அழல் அடுந்தொறும் 

நறுஞ்சுவையாம் . ( 78 ) 


xxvii 


கடல்பெரிது ; மண்ணீருமாகாது . அதனருகே சிற்றூறல் , உண் ணீரும் ஆகி விடும் . 

பெரும்புணரியளப்பில் நீருதவும் ... மணற்கேணி யான்ற சுவை நீருதவும் . ( 127 ) 
மந்தியும் அறியா மரம் பயி லடுக்கம் ( திருமுரு . ) - சோலைவெங்கதிர் செலுத்தியோரா 

தது . ( 158 ) 
காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் ( குறள் ) - காட்சியின் எளியர் கடு 

மொழியரியர் ( 238 ) 
தவலருங் தொல்கேள்வி ... பதி ( நாலடியார் ) இகல்சிறிதேனும் ... கழகமும் 

பலவால் ( 243 ) 
வேண்டேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு ( திருவாசகம் ) - வண்டடைகிடக்கும் ....... 

... பதமென உள்ளங்கொள்வார் ( 311 ) 
கேடுமாக்கமுங் கெட்ட திருவினார் ( பெரிய புரா ) அளவிலின் புற்றகாலும் ... கண் 

டிலா தார் ( 313 ) 


சித்தாந்தக் கருத்துக்கள் : 

1 , 7 , 8 , 9 , 14 , 25 , 53 , 55 , 89 , 104 , 105 , 123 , 125 , 241 , 242 , 253 , 260 , 364 
முதலியன . 


பிற புராண வரலாறுகள் . 

கோச்செங்கட் சோழன் வரலாறு : பா . 4,22 . 
பிரமன் பூசித்தது - பா . 

3 
திருமால் 

3 
இந்திரன் 

3 
கண்ணப்பர்வரலாறு , 

10 
பிரமன் சிரங்கொய்தது 10 
வைரவர் திருமால் மார்பில் நகத்தாற் குத்தியது 10 
விநாயகர் கையில் மோதகம் 11 
அபரசிவம் நந்திபகவான் 13 
அகத்தியர் திருமால் படிவததைச் சிவலிங்கமாக்கியது 14 
ஞான சம்பந்தர் அனைவர்க்கும் வீடுபேறருளியது 15 
அப்பர் பதிகம் பாடிக் கீர்த்தி பெற்றது 16 
திருமால் கண்ணிடந்தப்பியது 16 
இராமன் சரயூ நதியில் உயிர்விட்டது 17 
சுந்தரர் வெள்ளானைமேல் ஏறிக் கயிலை சென்றது 17 
மாணிக்கவாசகர் புத்தரை வாதில் வென்றது 18 
திருமால் திரிபுராரிகளை மாற்றியது 18 
இந்திரன் வலனை வென்றது 19 
சண்டேசுரர் பசுமேய்த்தது 19 
இந்திரன் காமதேனுவுக்காகக் கலகம் செய்தது 19 
அறுபத்து மூவர் 20 
சோமாசி மாறர் 21 
சேக்கிழார் 23 
மெய்கண்டார் முதலிய சந்தானாசாரியர்கள் 27 
சிவபெருமான் யட்சனாக வந்து துரும்பை நட்டுத் தேவர்கட்கு உண்மை 

உணர்த்தியது 30 
மூர்த்தி நாயனார் வரலாறு 32 


Xxviii 


ஞான சம்பந்தர் மூன்றாமாண்டிற் பதிகம் பாடியது 33 
அகத்தியர் கடல் குடித்தது 34 , 208 
திருமால் மண்ணுண்டது 34 
மாலும் பிரமனும் அடி முடி தேடியது 36 
முருகன் வள்ளியை மணந்தது 57 
சிவன் மலை மகளை மணந்தது 57 
சிவபெருமான் யானையை யுரித்தது 58 

வேட வடிவம் எடுத்தது 59 
விநாயகர் கஜமுகாசுரனைக் கொன்றது 58 
தாரகாசுரனை முருகன் கொன்றது 58 
முருகன் ஆதிவராகக் கொம்பை ஒடித்தது 59 
திருமால் கண் வமுனிவர் சாபத்தால் பெண் மானா து 

72 
ஞானசம்பந்தர் வைகையில் ஏடு விட்டது 90 
அப்பூதியடிகள் அன்பு 92 
கலிக்காமர் - நம்பியாரூரர் நட்பு 93 
முல்லைக்கொடி தொண்டைமானது யானையைத் தடுத்தது 110 
இந்திரன் செல்வம் கடலில் மறைந்துபோம் வண்ணம் துர்வாசர் சாபம் 

தந்தது 112 
அரியர் த்தர் 135 
திருநாவுக்கரசர் 136 
அதிபத்த நாயனார் வரலாறு 126 
கண்ணப்பர் -காளத்தியார் வரலாறு 222 
இளையான்குடிமாறனார் வரலாறு 722 
கடல் சுவற வேல்விட்டது 208 
திருமால் திரிவிக்கிரமாவதாரம் எடுத்தது 259 

தியாகேசர் நீசவுருத் தாங்கியது 154 . 
இவ்வரலாறுகளும் , பிறவரலாறுகளும் பயின்று வந்துள்ளன . 


களும் 


ஆசாரிய 


சிவபூசை : பிள்ளையவர்கள் இயற்றிய புராணம் அனைத்தினும் 
சைவ மரபுகளும் , சமயாசார சீலங்களும் , சிவபூசை விதியும் , தோத்திரங் 

விளங்காமலிரா . அங்ஙனமே இப் புராணத்தும் சிவபூசை 
ஆன் மார்த்தம் எனவும் பரார்த்தம் எனவும் இருவகைப்படும் என்றும் , 
பூசை விதி முறைப்படிச் செய்யச் சமய விசேட நிர்வாண தீட்சைகளும் 

அபிடேகமும் இன்றியமையா தன என்றும் , திருநகரப் 
படலத்தில் தெரிவிக்கிறார்கள் ( 240 ) . பூசை இரண்டனுள் ஆன்மார்த்தம் 
அனைவருக்கும் பொதுவாய் உரியதெனவும் , பரார்த்தம் ஆதிசைவ 
ருக்கே உரியதெனவும் மரபும் விளக்கப்பெற்றுள்ளது . 

செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா 
அம்மலங் கழீஇயன் பரொடு மரீஇ 
மாலற நேய மலிந்தவர் வேடமும் 

ஆலயந் தானு மரனெனத் தொழுமே 
என்னும் சித்தாந்தச் செம்பொருள் 235 - ம் பாடலில் நன்கு விளக்கப் 
பெற்றுள்ளது . 


xxix 


சைவ மடங்களைப்பற்றிக் குறிக்கும்போது தாபதர்கள் பொதுவும் 
சிறப்புமாகிய வேத ஆகமங்களை நன்கு கற்றுப் பதி பசு பாசங்களின் 
பொதுவும் சிறப்புமாகிய இலக்கணங்களை நன்கு ஆராய்ந்து தெளிந்து 
அத்துவித பாவனையிற் பொருந்திப் பேரின்பத்தில் திளைக்கின்றார்கள் 
என்று கூறப்பட்டுள்ளது . மாணாக்கரின் பரிபாக விசேடங்களைக் காலத் 
தாலும் கனவாலும் தெளிந்து சமயம் முதலான தீட்சைகளைச் செய்து 
சரியையாதி நான்கு உபாயங்களிலும் பழக்கி , ஆணவம் , மாயை , கன்மம் , 
மாயேயம் , திரோதாயி என்னும் ஐவகைப் பாசங்களையும் அறுத்து 
அவர்களுக்கு வீடு பேறு அளிக்கின்றார்கள் என்னும் சைவாசாரமும் 
முறையே அறிவிக்கப்படுகின்றன . 


பிரமபுரிப்படலத்து , பிரமன் சிவபெருமானைப் பூசித்த முறைமை 
47 முதல் மூன்று பாடல்களால் அறிவிக்கப்டுகின்றது . வைரவப் 
படலத்து இந்திரனியற்றிய பூசையும் , விமலன் முத்தியடைந்த படலத்து , 
தை விஷூ புண்ணிய காலத்தில் விமலன் பூசித்த செயலும் , காமன் 
அருச்சனைப் படலத்து மன்மதன் பூசித்த முறையும் அழகுற அறிவிக் 
கப்படுகின்றன . ஒவ்வொரு பூசை இறுதியிலும் அன்பு சொட்டும் 
அருங் கவிதைகள் தோத்திர வடிவாகத் தோற்றமளிக்கின் றன . 
ஸஹஸ்ர சீர்ஷ : புருஷோ ருத்ர : முதலான வேத மந்திரங்கள் 482 , 
483 பாடல்களால் அறிவிக்கப்படுகின்றன . 


இறைவனுடைய 

வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் தன்மை , 
* எண்ணிய எண்ணியாங்கு முடித்தருள் இறைவ என்பது முதலான 
பகுதிகளால் விளக்கப்படுகின் றன , 


அங்கையாமலகம் ( 147 ) யானை முதல் எறும்பீறாக ( 167 ) பழங்க 
ளைத் தேனில் ஊறவைத்துண்ணல் ( 161 ) மறைமொழியிற் குரு 
மொழியே சிறந்தது ( 551 ) ஒன்றிடைப் பிரியம் உறின் அது சார்ந்தது 
வும் பேணும் ( 69 ) மொய்பகை எளியதென்று முன்னுபு விடுவார் 
உண்டோ ( 113 ) இல்லறத் தமர்ந்தும் அரிதுயரஞ் சற்றேனும் அமை 
யாத அறிவினர் ( 123 ) ‘ விழுப்பொருளை அகத்தடக்கிப் பருப்பொருளை 
வெளிப்படுத்தல் ( 125 ) ‘திருப்பெரிது! படைத்தவரும் தீக்குணம் உண் 
டேல் ஒழியார் ; திருப்பெரிதில்லா தவரும் நற்குணம் உண்டேல் சிதை 
யார் ( 127 ) கிளியைக் கூண்டில் வைத்து வளர்த்தல் ( 190 ) வணிகர் 
மொழி சுருக்கியே யுரைத்தல் ( 237 ) முதலான வழக்குகளும் , பழமொழி 
களும் , நீதிகளும் பல உரைக்கப் பெறுகின்றன . 


சாந்திராயணம் , கிருச்சரம் , தத்த கிருச்சர முதலான விரத வகைக 
ளும் , ( 349 ) வானப்பிரத்தராய் நோன்பு செய்வாரியல்பும் ( 350 ) விளக் 
கப் பெறுகின் றன . 


யோகியர் , இடகலை பிங்கலை சுழிமுனை என வழங்கும் மூவகை நாடி 
களில் இடகலை பிங்கலையாகிய இரு நாடிகளையும் அடைத்து நடு நாடி 
யாகிய சுழிமுனையைத் திறக்கப்பண்ணிப் புருவமத்தியில் குண்டிலினி 
யைக் கொண்டு சேர்ப்பர் என்ற யோகமுறை 114 - ஆம் பாடலிற் கூறப் 
பெற்றுள்ளது . 


இங்ஙனம் பலவகையானும் அரும் பெருங் கருத்துக்களை வேத 
சிவாகம மரபு வழுவா வண்ணம் எடுத்துக் காட்டிப் பத்திச் சுவை புகட் 
டும் அன்பர்களின் வரலாற்றை நடத்திச் செல்லும் அம்பர்ப் புராணம் 
இதுவரை ஏட்டிலே புதைந்து கிடந்தது . பிள்ளையவர்கள் புகழை உல 
கிற்கு உணர்த்துவதற்கென்றே தோன்றியருளிய மகாமகோபாத்யாய 
ஐயரவர்கள் இதுவரை வெளிவராத இப் புராண ஏட்டையும் பெற்றுப் 
போற்றிவைத்திருந்தார்கள் ; பிள்ளையவர்கள் நூலை ஒவ்வொன்றாக 
நல்ல முறையில் பொது மக்கள் உணரும் வகை செய்யவேண்டும் என்ற 
திருவுள்ளக் குறிப்போடு 
குறிப்போடு அனைத்தையும் 

அனைத்தையும் அவர்கள் தொகுத்தும் 
வைத்திருந்தார்கள் ; வெளியிட்டும் வந்தார்கள் . அவர்களுக்குப் பின் ,, 
அவர்கள் அருமைத் திருக்குமாரர் ஸ்ரீ கல்யாண சுந்தர ஐயர் அவர்கள் தம் 
தந்தையார் தொகுத்து வைத்த ஞானக் கருவூலத்தைக் கலாக்ஷேத்திரத் 
தின் அதிபராகிய ஸ்ரீமதி ருக்மிணி தேவியாரிடம் ஒப்படைத்துத் தாமும் 
உடனிருந்து பதிப்புப் பணியை நடத்தி வந்தார்கள் . அதுவே , இப் 
பொழுது ஸ்ரீ ஐயர் அவர்களின் பெயரைக் கொண்ட ஒரு நூல் நிலைய 
மாக விளங்கி வருகிறது . ஐயரவர்களின் பேரராகிய ஸ்ரீ க . சுப்பிரமணிய 
ஐயரவர்களும் தம் தந்தையாரின் அடிச்சுவட்டைப்பற்றி நூல் நிலையத் 
தின் வளர்ச்சிக்கு இன்றும் மிகவும் உதவி வருதல் போற்றுதற்குரியது . 


நூல் நிலையத்தின் அத்யட்சர் ஸ்ரீமதி ருக்மிணியம்மையார் 
அவர்கள் மகாமகோபாத்யாய ஐயரவர்களிடம் பெருமதிப்பும் அன்பும் 
உடையவர்கள் . பரம கலா ரசிகர் . நுண் கலைகளுக்கு உயிர்கொடுத்துக் 
காப்பாற்றும் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் , ஆதலால் அவர்கள் 
எத்தனையோ சிரமங்களுக்கிடையில் ஐயரவர்கள் நூல் நிலையத்தையும் 
பாதுகாத்து , கம்பராமாயணம் , சூளாமணி , திருவாசக வியாக்கியானம் 
போன்ற பல அரிய நூல்களை வெளியிடுவித்து உதவி வருகின்றார்கள் . 


இத்தகைய ஞானத் தொண்டுக்கு , ஸ்ரீ ஐயரவர்களுடைய அருளுக் 
குரியவர்களும் , ஸ்ரீ கல்யாண சுந்தர ஐயர் அவர்களைக் குருபுத்திர 
சிகாமணி என்ற முறையில் கடவுளாகவே எண்ணிப் போற்றி வந்தவர்கள் 
ளும் , செந்தமிழ் மொழியில் சீரிய தேர்ச்சியும் நுண்ணறிவும் ஆராய்ச்சி 
வன்மையும் படைத்தவர்களும் , ஐயரவர்களுக்குப் பின் அவர்கள் அலங் 
கரித்த பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப் பீடத்தில் இருந்து ஓய்வு பெற் 
றவர்களும் , ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியவர்களால் அண்மையில் 


xxxi 


கலா நிதி விலாஸமணி என்ற பட்டம் அளித்துப் பாராட்டப் பெற்றவர் 
களும் ஆகிய உயர் திரு R. விசுவநாத ஐயர் அவர்கள் தக்க காரியதரிசி 
யாக அமைந்தார்கள் . இவர்கள் இருவருடைய பெருமுயற்சியாலே 
இந்த அருமையான புராணம் இந்நூல் நிலைய வெளியீடாக, சீரிய 
அழகிய முறையில் , குறிப்புரை , வசனம் முதலியவற்றுடன் இன்று 
வெளிவருகின்றது . 


பழமை போற்றும் பண்புடையவரும் , ஆலய நிர்வாகம் அன்பு 
நெறியை வளர்க்கும் ஆகம புராண வளர்ச்சியில் தான் இருக்கிறது 
என்பதை எண்ணி , ஆகம பிரசாரம் , புராண பிரசரரம் , ஆகம வெளியீடு 
இவைகளைச் 

செய்தும் செய்வித்தும் சமயத்தைப் பாதுகாக்கின்ற 
அறநிலையக் காவலருமான உயர்திரு மா.சே. சாரங்கபாணி முதலியார் 
அவர்கள் அனுமதியுடன் திருவம்பர்ப் பிரமபுரீசர் தேவஸ் தானத்தார் 
அன்போடளித்த பொருளுதவியே இவ் வெளியீட்டுக்குப் பேரா தரவாக 
அமைந்தது . 


இந்தப் பேருபகாரத்தைத் தமிழுலகம் என்றும் மறக்க முடியாது . 
இதிற் பங்கு கெண்ட பெருமக்கள் அனைவரையும் ஸ்ரீ வம்புவனப் பூங் 
குழலாள் சமேத பிரமபுரேசப் பெருமான் என்றும் இன்பமளித்துக் 
காப்பாராக . 


இங்ஙனம் , 


திருமந்திரம் , 

மாயூரம் 
1--12--65 . 


ச . தண்டபாணி தேசிகர் . 


உ 


தேவாரப் பதிகம் 
திருஞானசம்பந்த சுவாமிகள் அருளியது 


பண் : காந்தாரபஞ்சமம் 

திருச்சிற்றம்பலம் 


1 
. 


எரிதர அனல்கையில் ஏந்தி யெல்லியில் 
நரிதிரி கானிடை நட்டம் ஆடுவர் 
அரிசிலம் பொருபுனல் அம்பர் மாநகர்க் 
குரிசில்செங் கண்ணவன் கோயில் சேர்வரே . 


2 . 


மையகண் மலைமகள் பாக மாயிருள் 
கையதோர் கனலெரி கனல் ஆடுவர் 
ஐய நன் பொருபுனல் அம்பர்ச் செம்பியர் 
செய்ய கண் ணிறைசெய்த கோயில் சேர்வரே . 


3 . 


மறைபுனை பாடலர் சுடர்கை மல்கவோர் 
பிறைபுனை சடைமுடி பெயர வாடுவர் 
அறைபுன னிறைவயல் அம்பர் மா நகர் 
இறைபுனை எழில்வள ரிடம தென்பரே . 


4. இரவுமல் கிளமதி சூடி யீடுயர் 

பரவமல் கருமறை பாடி யாடுவர் 
அரவமோ டுயர்செம்மல் அம்பர்க் கொம்பலர் 
மரவமல் கெழினகர் மருவி வாழ்வரே. 


5 . 


சங்கணி குழையினர் சாமம் பாடுவார் 
வெங்கனல் கனறர வீசி யாடுவர் 
அங்கணி விழவமர் அம்பர் மா நகர்ச் 
செங்கண லிறைசெய்த கோயில் சேர்வரே . 


6 . 


கழல்வளர் காலினர் சுடர்கை மல்கவோர் 
சுழல்வளர் குளிர்புனல் சூடி யாடுவர் 
அழல் வளர் மறையவர் அம்பர்ப் பைம்பொழில் 
நிழல்வளர் நெடுநக ரிடம தென்பரே . 


xxxiii 


7 . 


இகலுறு சுடரெரி யிலங்க வீசியே 
பகலிடம் பலிகொளப் பாடி யாடுவர் 
அகலிட மலிபுகழ் அம்பர் வம்பவிழ் 
புகலிட நெடுநகர் புகுவர் போலுமே . 


8 . 


எரியன மணிமுடி யிலங்கைக் கோன்றன 
கரியன தடக்கைக ளடர்த்த காலினர் 
அரியவர் வள நகர் அம்பர் இன்பொடு 
புரியவர் பிரிவிலாப் பூதஞ் சூழவே . 


9. வெறிகிளர் மலர்மிசை யவனும் வெந்தொழில் 

பொறிகிளர் அரவணைப் புல்கு செல்வனும் 
அறிகில வரியவர் அம்பர்ச் செம்பியர் 
செறிகழ லிறைசெய்த கோயில் சேர்வரே . 


10 . 


வழிதலை பறிதலை யவர்கள் கட்டிய 
மொழிதலைப் பயனென மொழியல் வம்மினோ 
அழிதலை பொருபுனல் அம்பர் மாநகர் 
உழிதலை யொழிந்துள ருமையுந் தாமுமே . 


11 . 


அழகரை யடிகளை அம்பர் மேவிய 
நிழல் திகழ் சடைமுடி நீல கண்டரை 
உமிழ் திரை யுலகினில் ஓதுவீர் கொண்மின் 
தமிழ்கெழு விரகினன் தமிழ்செய் மாலையே . 


திருச்சிற்றம்பலம் . 


xxxiv 


பிழையும் திருத்தமும் 


பக்கம் 


பீழை 


தருத்தம் 


23 


34 


யாகந்திலே 


யாகத்திலே 


13 


10 


னங்கலத் 


னங்கலத் 


85 


80 


உமானைத் 


ஊமனைத் 


90 


7 


5 


355 


95 


31 


பரமனிடத்து 


பிரமனிடத்து 


100 


11 


899 


399 


103 


2 


வருணணை 


வருணனை 


142 


14 


மரர்பிற் 


மார்பிற் 


150 


23 


தமர்வர் 


தமர்வா 


158 


27 


என்றும் 


என்னும் 


19 29-30ல் சூரபதுமன் கொண்ட வடிவங்களுள் யானையு முண்டாதலால் 
என்பதனை , சூரபதுமன் தம்பியான தாரகன் யானை முகமுடையவன் ; அவனைக் 
கொன் றதனால் என மாற்றிக் கொள்க . 


109 கடைசி வரியை முன்னே 448- ஆம் பாட்டுக்குறிப்பின் இறுதியில் சேர்த்துக் 
கொன்க . 


உ 


சிவமயம் 


திரு அம்பர்ப் புராண வசனம் 


புராண வரலாற்றுப் படலம் 





நைமிசாரணிய வாசிகளும் , விபூதி ருத்திராட்சம் முதலிய சிவ 
சின்னங்களிலும் பஞ்சாட்சரத்திலும் மிக்க பற்றுடையவர்களும் , சிவ 
பக்திச் செல்வம் நிறைந்தவர்களும் , தவ விரத அநுட்டானங்களில் 
சிறிதும் தாழ்வில்லா தவர்களுமான முனிவர்கள் , ஒரு சமயம் , சிவதலங் 
களுள் மிகச் சிறந்ததான ஒரு தலத்தின் பெருமைகளைக் கேட்டறிய 
விரும்பித் தமக்குள் ஆலோசித்த போது , அவர்களுள் ஒருவரான சவுனக 
முனிவர் , மிகவும் பெருமை வாய்ந்து எல்லாமறிந்தவரான சூதமா முனி 
வரிடம் இதைக் கேட்கலாம் என்று கூற , எல்லோரும் அதற்கிணங்கி 
யிருக்கையில் , இவர்கள் எண்ணத்தை உணர்ந்தவர் போலச் சூதமா 
முனிவர் அவ்விடத்திற்கு எழுந்தருளினார் . அவரைக் கண்ட முனிவர் 
களெல்லோரும் மகிழ்ச்சி மிக்கு எழுந்து எதிர் சென்று அவரை 
வரவேற்று , உபசாரங்களில் ஒன்றும் குறைவின்றிச் செய்து 

பது , 
முனிவர் ஏறே ! தங்கள் வரவினால் நாங்கள் பெரும் பேறு பெற்றவர் 
களானோம் ; எங்கள் விண்ணப்பத்தைச் சிறிது ஏற்று எங்களுக்கு அருள் 
செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் . அவருள் , சவுனக 
முனிவர் எழுந்து கைகூப்பி , " பெரும ! சைவத் தொண்டுகள் பலவற் 
றுள்ளும் , பெருமை மிக்க சிவ தல புராணத்தைக் கேட்டல் சிறந்த 
தென்று நாங்கள் கருதி , தலங்கள் பலவற்றுள்ளும் மிக்க சிறப்புடைய 
தலம் எது என்பதையும் அதன் பெருமைகளையும் தங்கள் வாயிலாகக் 
கேட்டறிய விரும்புகின்றோம் ; அரிபிரமாதியர் வழிபடுதற்கு உரியதும் , 
பல பிறப்புக்களிலும் செய்த பாவங்களையெல்லாம் போக்க வல்லதும் , 
தீரா வறுமையையும் போக்கி இந்திராதி போகங்களை அளிக்க வல்லது 
மான தலம் எது ? சாதி சமய வொழுக்கங்களில் வழுவு தலால் வரும் 
பாவங்களைத் தகர்க்கவல்ல தலம் எது ? நனவு , கனவு , உ.றக்கம் ஆகிய 
மூன்று நிலைகளிலும் உண்டாகிற பல 

பாவங்களை அழிக்க வல்ல 
தலம் எது ? கலிதோஷத்தைப் போக்கவல்லதும் , பிரமகத்தி முதலிய 
கொடிய , 

பாதகங்களையும் தீர்க்க வல்லதும் , மன மொழி மெய்களால் 


2 


திரு அம்பர்ப் புராணம் 


அடையத்தக்க நற்பயன்களையும் , எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தியை 
யும் அளிக்கவல்லதுமான தலம் எது ? 

எது ? நம்மை விட்டு நீங்காத 
பலவகைப் பாவங்களை , நெருப்பானது துரும்பை அழிப்பது போலவும் , 
சூரியன் இருளை யழிப்பது போலும் , சிங்கம் யானைகளை யழிப்பது 
போலும் எளிதிலும் விரைவிலும் மாய்க்கவல்லது எத்தலம் ? அத்தலத் 
தின் பெயரைச் சொன்ன மாத்திரத்திலே மேலான புண்ணியப்பயனை 
அடைய வேன்டும் ; அதனைச் சார்ந்தவர் யார்க்கும் எல்லாச் செல்வங் 
களும் எய்துதல் வேண்டும் ; இத்தகைய பெருமைகளெல்லாம் ஒருங்கே 
யுடைய தாய் , தன்னைத் தரிசித் தவர்க்கு மறுமைக்குரிய சிவஞான 
முதலிய எல்லாப் பேறுகளையும் கொடுக்க வல்லதுமானதொரு தலத்தைத் 
தேர்ந்து எங்களுக்குக் கூறியருள்க என்று கூறி முடித்து அமர்ந்தார் . 


இதனைக் கேட்ட சூதமா முனிவர் , மகிழ்ச்சியடைந்து , ஒரு முகூர்த்த 
காலம் தம் மனத்திலே நன்கு சிந்தித்து , எல்லாப் பெருமையும் 
அமைந்ததொரு தலத்தைத் தேர்ந்து , கைகூப்பி , இன்பக் கண்ணீர் 
பெருக , அம்முனிவர்களை நோக்கி , உத்தமர்களான நீங்களெல்லோரும் 
என்னை ஒரு பொருளாக மதித்துக் கேட்கலுற்றீர்கள் ; அதனை மறுக்க 
முடியா தவனாகி , நானும் நன்கு ஆலோசித்து மிகச் சிறந்ததொரு 
தலத்தைத் தேர்ந்தேன் ; ஆணிமுத்துப்போன்ற அத்தலத்தின் பெயர் 
பிரமபுரி என்று வேத சாத்திரங்களிற் கூறப்படுவதாகும் ; அதன் 
மகிமைகளை யெல்லாம் , காந்த உப புராணத்துள் , அகத்திய சங்கிதை 
விரித்துரைக்கின்றது ; அதன்படி கூறுகின்றேன் ; கேட்பீர்களாக 
என்று சொல்லி உரைக்கலானார் . 


தல முதலிய விசேடப் படலம் 


கீழ் கடலுக்கு மேற்கே இரண்டு யோசனை தூரத்திலும் , தேவர்கள் 
வந்து தொழும் திருவாரூருக்கு வடக்கே ஒரு யோசனையிலும் , திருமால் 
தம்முடைய கண் மலரைச் சாத்திப் பேறு பெற்ற திருவீழி மிழலைக்குக் 
கிழக்கே அரை யோசனையிலும் , மாயூரத்திற்குத் தெற்கே ஒருயோசனை 
யிலும் அமைந்து விளங்குவது நாம் கூறிய அத்தலம் . அது , பக்தி 
கொண்டு வழிபடுவோர்க்கு , இம்மை மறுமைப் பயன்களையும் , வேண்டிய 
சித்திகளையும் , முத்தியையும் தரவல்லது . அதன் பெருமைகளை முழுதும் 
அறிந்து கூறுதல் சிவ பெருமானையன்றி மற்றவரால் ஆகாது . இம்மை 
யில் அனைவரும் விரும்பும் பொருள் , பூமி , சந்தானம் முதலியவற்றை 
யும் , ஞானத்தையும் , மற்றும் வேண்டுவார் வேண்டிய யாவற்றையும் 
அது அளிக்கும் . தருக்களுள் கற்பகத்தைப் போலவும் , பசுக்களுள் காம 
தேனுவைப்போலவும் , மணிகளுள்ளே சிந்தாமணியைப் போலவும் , 
ஒளிகளுக்குள்ளே சூரியனைப் 

போலவும் அட்சரங்களுள் அகரம் 
போலவும் தலங்களுக்குள்ளே முதன்மை பெற்றது அத்தலம் . 


தலமுதலிய விசேடப் படலம் 


3 


* பிரமபுரி எனப்படும் அத்தலத்தில் வசிப்பவர் பெருமையை அள 
விட்டுரைத்தல் எவராலும் ஆகாது . அங்கே ஒரு நாள் தங்கினாலும் , 
வாணிகம் முதலிய பயன் கருதியோ , வேறெவ்வகையிலோ அத்தலத்திற் 
சென்று சிறிது தங்கினாலும் , அவ்வாறு தங்குபவர் தேவர்களுங் கண்டு 
பொறாமை கொள்ளத்தக்க பெரும் போக மனுபவிக்கப் பெறுவர் . 
ஆனந்தவனம் எனப்படும் காசியிலே ஆயுள் முழுதும் வசித்தவர் 
அடையும் பேற்றை , அப்பிரமபுரியில் ஒரு நாள் தங்கு தலால் அடைய 
லாகும் . காசியில் ஆயிரம் அந்தணர்க்கு அன்னமளித்தலால் வரும் 
பயனை , இத்தலத்தில் ஒருவர்க்கு ஒரு பிடி சோறு அளித்தலால் அடைய 
லாம் . இத்தலத்தில் ஒருவர் செய்யும் அணுவளவு தருமமும் மேருவைப் 
போலாகும். பிற தலங்களில் பயன் கருதிக் கடுந்தவம் செய்பவர் , இத் 
தலத்தில் வந்து உடம்பு நோவாமல் உண்டு பிரமபுரீசரை வழிபட்டு 
வாழ்ந்தாற் போதும் ; கருதிய பயன் கைகூடும் . உயர்ந்தோர்- தாழ்ந் 
தோர் ; அறிவுடையோர் - அறிவிலார் ; மகளிர் , சிறுவர் , வயோதிகர் 
மற்றும் யாவராயினும் , கழுதை நாய் முதலிய இழிபிறப் புயிர்களாயி 
னும் , -அப்பிரமபுரியில் வசித்தலால் சிவலோக பதவியைப் பெறுதல் 
திண்ணம் . 


அத்தலத்துக்கு , வேறு வேறு காரணங்களால் வந்த பிரமபுரி , அம்பர 
புரம் , மாகாளிபுரம் . மாகாளபுரம் , புன்னாக வனம் , சண்பகாரணியம் , 
நந்தராசபுரம் , மாறபுரி முதலான பல பெயர்க ளுண்டு . அத்தலத்தின் 
தென் புறமாக , அரிசில் என்ற பெயருடைய புண்ணிய நதியொன்று 
ஓடுகின்றது ; அதுவும் காவேரியே ; காவேரி , பொதுவாகத் தன்னில் 
முழுகினவர்க்குப் பெரும் புண்ணியந் தரவல்ல தாயினும் , அது செல்லு 
மிடத்தின் சார்பால் மேலும் சிறப்புடையதாகிறது .. எனவே , பிரம 
புரியைச் சார்ந்து ஓடும் அவ்வரிசி லென்னுங் காவிரியைக் கண்டாலும் , 
அதன் நீரை யுண்டாலும் , அதில் முழுகினாலும் , அடையும் பயன் அள 
விடற்கரிது . பிரமபுரீசர் சந்நிதிக்குக் கிழக்கே அன்னமாம் பொய்கை 
யென்ற பெயருடைய தொரு புனித தீர்த்தம் உளது . விரத , நியமங்கள் 
ஒன்றும் இல்லா தவரும் அத்தீர்த்தத்தில் ஒரு முறை நீராடினால் சீவன் 
முத்தராவரெனின் , பலகாலம் அதில் நீராடுவோர் எய்தும் பயன் சொல் 
லுதற் கெளிதோ ! பல தலங்களினின்றும் அங்கு வந்து அப்பொய்கையில் 
நீராடி முத்தி பெற்றோர் பெயர்கள் மொழியில் அடங்கா . எத்தகைய பாவச் 
சேற்றையும் எளிதிற் கழுவிப் போக்கவல்லது அத் தீர்த்த மென்பது 
வேதத்தின் துணிபு . மந்திரத்துடன் சங்கற்பஞ் செய்து கொண்டு 
முறைப்படி அத்தீர்த்தத்தில் முழுகி , விபூதி ருத்திராட்சம் தரித்து , 
பஞ்சாட்சர ஜபத்துடன் பிரமபுரீசர் சந்நிதியடைந்து , உள்ளன்புடன் 
அவரைப் பலவாறு துதிப்பவர் பெறும் பேற்றை , தேவர்களும் சொல்லி 
முடித்தல் அரிதாம் . இனி , அத்தலத்தில் பிரமன் வந்து பூசித்ததற் 
குரிய காரணத்தை யெடுத்துச் சொல்வோம் : 


4 


திரு அம்பர்ப் புராணம் 


பிரமன் சாபம் பெற்ற படலம் 
முதல் யுகத்தில் ஒருகால் தேவர்கள் கூடி , இமயமலைச் சிகரத்தி 
லுள்ள மணிமண்டபத்தில் எழுந்தருளியிருந்த பிரமன் சந்நிதியை 
அடைந்து வணங்கித் துதித்து , தங்களுக் குள்ள ஓர் ஆசங்கையைக் 
குறித்து அவனிடம் வினவலாயினர் . 


பெருமானே ! எல்லா நூல்களுக்கும் முதல் பிரமாணமானது 
வேதம் ; அவ்வேதம் , அங்கங்கே , பிரமம் என்று பலரைக் குறிக்கின்றது 
அதற்குரியவர் பலர் ஆதல் பொருந்துமோ ? ஆதலால் அஃது உண்மை 
யாகவே பிரமம் என்றது யாரை ? உபசாரமாகக் கூறியது யாரை ? 
படைத்தல் , காத்தல் , அழித்தல் என்ற முத்தொழிலை முறையே இயற்று 
வோர் நீவிர் மூவர் . இம்மூவருள்ளும் , கண்ணுதற் பெருமானுக்கே 

காரணம் பற்றிப் பல பல பெயர்கள் கூறப்படுகின் றன ; 
பரமேசன் என்பது போன்ற அளவிறந்த பெயர்கள் அப்பெரு 
மானுக்கே உள ; ஆதலால் பரம்பொருள் அப்பெருமானேயோ , அன்றி 
வேறே ? இதனை எங்களுக்குத் தெளிவுபட எடுத்துரைத்தல் வேண்டும் 
என்றனர் . 


பல பல 


9 


நானே 


இதுகேட்டு , அத்தருணம் இராசத குணம் மேலிட்டிருந்த பிரமன் , 
மனத்தெளிவின்றி , தேவர்களை நோக்கி , நீங்கள் கேட்ட பரம்பொருள் 
அராவணிந்தவனு மல்லன் ; அராவணையானு மல்லன் : 
அப்பரம் பொருள் என்பதை ஆசங்கையின்றி மனத்துட் கொள்ளுங்கள் . 
படைத்தல் முதலிய முத்தொழிலும் இயற்றுவோன் யானே ; 
மற்றிருவரும் என தமிசமாக என்னாலே தோற்றுவிக்கப்பட்டவரே யாவர் . 
சுயம்பு என்னும் 

என்னும் நாமம் எனக்கே பொருந்துவது ; பிறருக்கும் 
உளதாயின் , அது முகமனே . பிரபு நானே ; மற்றிருவரும் என்னை 
உபாசித்துப் பெருமையடைவர் என்பதை அறிந்து தெளிவீர்களாக 
என்றான் . 


9 


இவ்வாறு பிரமன் செருக்கினாற் கூறியவற்றைக் கேட்ட தேவர்கள் , 
இஃதுண்மை தானோ என்று ஐயமுற்று , அம்மலையிலேயே மற்றொருபால் 
திகழும் திருமாலை யடைந்து பணிந்தனர் . திருமால் அவர்களை நோக்கி , 
நீங்கள் வந்த காரியம் என்ன ? என்று கேட்க , அவர்கள் கூறினர் : 


* எம்பெருமானே ! நாங்கள் முதலில் பிரமதேவரிடம் சென்று 
* பிரமம் யார் என்பதை எங்களுக்குத் தெளிவுறுத்தும்படி கேட்டோம் ; 
அவர் , நானே பிரமம் ; மற்றெவருமிலர் என்றார் . அதைக் கேட்டுக் 
கொண்டு , எங்கள் ஐயம் தீராததால் இங்கு வந்தோம் ; இஃதுண்மை 
தானோ ? உரைத்தருள வேண்டும் என்றனர் . அப்போது தாமதகுணம் 
மேலிட்ட திருமால் அது கேட்டு , பிரமனும் உருத்திரனும் பிரமமாவ 


பிரமன் சாபம் பெற்ற படலம் 


5 


தெப்படி ? எனது உந்தித்தாமரையில் உதித்ததனால் கமலயோனி என்று 
பெயர்பெற்று , என் மகனாக விளங்கும் பிரமனா பிரமம் ? அவனுமல்லன் ; 
உருத்திரனுமல்லன் ; யானே பிரமம் என்று கூறி , அப்பிரமன் இப் 
பொழுது இங்கு வருக என்று நினைக்க , பிரமனும் உடனே அங்குவந்து , 
திருமாலுக்கு வணக்கமாக ஒரு வார்த்தையும் கூறாது இறுமாப்புடன் 
எதிரே அமர்ந்தான் . அதுகண்ட திருமால் அப்பிரமனை நோக்கி , 
* நீ என் மகனாகவும் , என்னை வணங்குதலுமின்றி , என்னை மதியா தவன் 
போல் இறுமாப்புடன் எதிரே அமர்ந்திருக்கின்றாய் ; இத்தகைய அறிவை 
எங்கே பெற்றாய் ? எனப் பிரமன் , நானே யாவரையும் , எல்லா 
வற்றையும் படைப்பவன் ; ஆதலால் , என் படைப்புக்குட்பட்ட நீதான் 
என் மகன் ; நீயே என்னை வணங்குதல் வேண்டும் என்றான் . 


அன்ன வாகனன் இவ்வாறு அறையக் கேட்ட பன்னகப் பாயலான் , 
பரம்பொருளாகிய என் முன் , என் மகனாகிய நீ இவ்வாறு கூறுவது 
என்ன மதியீனம் ! இது வெறுக்கத்தக்கதாகும் எனக் கடிதலும் , அது 
பொறாது , பிரமன் , என்னைப் பெற்ற தந்தை யென்று சொல்லிக்கொள் 
ளும் உன் பெருமைக்குச் சான்று , முன்னே உன்னைப் படைத்த தம்ப 
மாகும் ; அத்தம்பத்துக்குரிய பெருமை தான் உனக்கும் உண்டு என்று 
கூறிட , மாயவன் கடுஞ்சினங்கொண்டு , அடா நீசா ! யாது கூறினை ? 
என்று கூறிக்கொண்டே எழுந்தான் . மலரவனும் உடனே மாறுபட் 
டெழுந்து , உன் சினங்கண்டு நான் அஞ்சி அடங்கிவிடுவேனென்று 
கருதினையோ ; இதோபார் ! என்று மாயோனை அணுகித் தன் வலக் 
கையால் அவனிடது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் . திருமால் வியப் 
பெய்தி , இதுவரை வாய்ப்போர் செய்த இவன் சிறிதும் ஆலோசனை 
யின்றிக் கைப்போரும் தொடங்கிவிட்டானே ! மூடன் ! என்று , தானும் 
அவனொரு கன்னம் தகரும்படி அதிரப் புடைத்தான் . உடனே மலரவன் 
தன் கையில் தண்டை யெடுத்துக்கொள்ள , மாயவனும் தன்கைத் தண் 
டோடு கனன்று நிற்க , பெருங் கலகத்துடன் இருவருக்கும் கடும்போர் 
மூண்டது . சிறிதும் சலிப்பின்றி இருவரும் மாறிமாறி ஒருவரை யொருவர் 
புடைத்துக்கொண்டும் , சுழன்றும் , காண்பவர் அஞ்சும் வகையில் அமராற் 
றுதலும் , மக்கள் , தேவர் , தானவர் முதலிய யாவரும் பேரச்சங் 
கொண்டனர் . அவ்வாறான போது திருமால் , இப்படிப் போர் நீட்டித் 
தால் , மிகப் பல நாட்களாயினும் நம்மை விலக்குவார் எவரு மிரார் ; 
தேவர்களின் ஐயமும் தீர வகையில்லை ; ஆதலால் , வேதங்கள் , காயத்திரி 
முதலிய மந்திரங்கள் ஆதியவற்றை இங்கு வருவித்துக் கேட்டால் , 
பிரமம் யார் என்பதை அவை தெளிவுறக் கூறும் . அதனால் , பிரமனும் 
உண்மையை 

எனக் கருதி , வேதங்கள் , காயத்திரி 
பிரணவமந்திரம் ஆகியவை இங்கு வரக்கடவன என்று தன் திருவுள்ளத் 
திலே நினைத்தான் ; நினைத்தலும் , இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணம் 
ஆகிய நான்கு வேதங்களும் , காயத்திரிதேவதையும் , பிரணவ மந்திர 


உணர்வான் 


6 


திரு அம்பர்ப் புராணம் 


தவதையும் அங்கு வந்தெய்த , மாயோன் அவற்றை யெல்லாம் 
நோக்கி , இங்குக் கூடிய தேவர்கள் தெரியும் வண்ணம் , மும்மூர்த்தி 
களுள்ளே பிரமம் யார் என் பதை உண்மையாகக் கூறுங்கள் என்றான் . 
திருகலான இச்சொல்லைக் கேட்டு , அவற்றுள் ஒவ்வொன்றும் இதைக் 
குறித்து ஆலோசித்துத் தனித்தனியே பின்வருமாறு கூறலாயின : 


‘ பூதங்களெல்லாம் எவனிடமிருந்து முதலில் தோன்றுமோ, 
அவ்வாறு தோன்றினவை மீண்டும் எவனிடம் ஒடுங்குமோ - அவன் 
மயேச்சுரன் என்னும் பெயருக்குரிய பெருமான் ; அவனே பிரமம் 
ஆவான் என்று முதலில் இருக்குவே தம் இயம்பியது . அடுத்ததாக , 
யசுர்வேதம் , எல்லா யாகங்களாலும் , யோகர் ஞானியர் முதலியவர் 
களாலும் பூசிக்கப்படுதற்குரிய பினாகபாணி யாகிய பரமேசுவரனே 
பிரமமாவான் என்றது . அண்ட சக்கரம் எவனுடைய ஆற்றலால் 
எப்போதுஞ் சுழலுகின்றதோ ! அணுவுக்கணுவாய் எங்கும் 
நிறைந்தவன் எவனோ! அவன் யோகியர் உய்த்துணரும் பரமேசுவரன் ; 
அவனையன்றிப் பிரமம் வேறில்லை என்றது சாமவேதம் . ஐம்பொறி 
யடக்கும் அருந்தவத்தோர் அகக்கண்ணால் நோக்குதற்குரியவனும் , 
வேதத்தின் முதல்வனும் , முத்தொழிலுக்கும் மூலகாரணனு மாகி , 
ருத்திரன் , மகேசுவரன் , எனப்படும் அவனே பிரமமாவான் ; பிறரில்லை 
என்று அதர்வணம் அறைந்தது . பரசிவத்தின் பல மூர்த்தங்களையும் 
எங்களில் ஒவ்வொருவரும் அவரவர் மூர்த்தியாகப் பாவிக்கின்றோம் ; 
அவையெல்லாம் பிரமமே என்று காயத்திரிகள் பலவும் 

கழறின . 
பிரம்ம காயத்திரி என்னும் மந்திரம் , ஐந்தொழிலுக்குங் காரணராய் , 
ஒளிகளுக்கெல்லாம் பேரொளியாய் , பரையோடு கலந்து விளங்கும் 
‘ பர்க்கர் என்னும் மூர்த்தியே பிரமம் என்று கூறிற்று . நாம , ரூப , 
குணங்களாலே குறிக்க முடியாதவனும் , வாக்குக்கு அப்பாற்பட்டவனும் , 
பரஞ்சோதியும் , நிட்கள னுமாயுள்ள முக்கட் செல்வனே பிரமம் ; 
மற்றெவரும் ஆகார் என்று பிரணவம் பேசிற்று . 


வேதம் முதலிய எல்லாம் இவ்வண்ணம் எடுத்துரைக்கக் கேட்ட 
மலரவன் , அகங்காரத்தினாலே , பொறுமை யிழந்து , வரம்பு கடந்து , 
மணஞ் செய்துகொண்டு மனைவியொடு கூடியுள்ளவனா பிரமமாவான் ? 
என்றான் . உடனே , பிரணவத்தின் அதிதெய்வம் ஓருருவங்கொண்டு 
அவர்கள் முன் தோன்றி , மழுவேந்திய பரசிவன் , வேறான ஒரு 
பெண்ணுடன் கூடியில்லை ; அவனுடைய ஆநந்தமாகிய சக்தியே அப் 
பெண் ; இதனை யறிவீர்களாக 


, 


என்றது . 


இங்ஙனம் அது கூறக்கேட்டும் , முறை தவறிய அவ்விருவருக்கும் 
தங்கள் அகங்கார மயக்கம் அழிந்த பாடில்லை ; ஆதலால் அவரவரே 


பிரமன் சாபம் பெற்ற படலம் 


T 


* பிரமம் என்று முன்போல மீண்டும் போர்க் கெழுந்தனர் .. ஈசனது 
மாயை வந்து மறைத்தால் அதனை விலக்குவார் யார் ? 


இவர்களுடைய நிலையைக் கண்ட தேவர்கள் மிகவும் கலக்கமடைந்து 
முறையிட்டனர் . அப்போது , காளகண்டனாகிய பெருமான் , அவ்விருவர் 
செருக்கையும் அடக்கக் கருதி , அவர்களுக்கெதிரில் , முதலும் முடிவும் 
அளந்தறிய முடியாதவொரு சோதியா யெழுந்து தோன் றினன் . பாத 
லத்தினின்றும் எழுந்து , பாரினை முழுதும் ஊடுருவி , அண்ட முகட்டை 
யும் பிளந்து அப்பாற் சென்று விளங்கும் அச்சோதியைத் தேவரனை 
வரும் பெரு வியப்பொடுங் கண்டனர் ; பூசலிடும் இருவரும் அச்சோதியை 
அளவற்ற காதலோடுங் கண்டதிசயித்தனர் . இவ்வாருகிய அச்சோ தியின் 
ஒரு பக்கலில் , காண்போர் கண்கள் கூசும்படியான பேரொளி கொண்ட 
தாய் , வளர்ச்சி -- அழிதல் இல்லாததாய் , மனங்கவரும் அழகியதொரு 
நிறமும் உடைய தான இலிங்கமொன்று முளைத்துத் தோன்றியது . 


சடை 


அதிசயத்தின்மேல் அதிசயமாகச் 

சோதியும் சோதி லிங்கமும் 
தோன்றியதைக் கண்டோம் ; இன்னும் என்ன நேருமோ ! காண்போம் 
என்றெண்ணித் தேவர்கள் நிற்கும்போது , பிறை விளங்கும் பெருஞ் 

டயும் , முக்கண்ணும் , மழு மான் முதலியன தாங்கிய நான்கு புயங் 
களும் , புயங்கப் பூணும் , புலித்தோலாடையும் , திருநீறு பூசிய 
திருமேனியும் , அதிலே தேவியின் பாதியுமாய்த் திகழ , அச்சோ தியின் 
நடுவேயொரு திவ்ய ரூபம் தோன்றக் கண்டனர் . அளவிலாத் தேசு வீசும் 
அந்தச் சிற்பர வடிவத்தைப் பார்த்து மனமாசகலா மாலும் அயனும் 
* ஈதென்ன ! சித்திரம்போல் ஏதோ தோன்றுகின் றதே ! என்று நெடிது 
நினையும்போது , அற்புதக் கூத்தனாகிய ஐயன் குறு நகை பூத்துக் 
கூறுவான் : 


<<< பிரமம் யான் , பிரமம் யான் என்று பெருங்கலகம் விளைக்கும் 
பேதையீர் ! இங்கு அணுகி வந்து , இச்சோ தியின் அடியையும் முடியை 
யும் கண்டறிவோர் உங்களில் யாரோ அவர் 

உங்களில் யாரோ அவர் ‘ பிரமம் என்பதற்கு 
ஐயமில்லை ; இப்போதே அதனைத் தொடங்குக என்றான் . 


உடனே திருமால் , நான் அடியைக் காண்பேன் என்று சொல்லி , 
வராக வுருவங் கொண்டு , மண்ணைத் தோண்டிப் பா தலம் சென்று 
தெய்வ ஆண்டு கள் ஓராயிரமளவும் தேடித் திரிந்தும் , பரமன் திருவடி 
களிற் படிந்த சிறு துகளையும் பார்க்க வியலாமல் மனஞ் சலித்து மீண்டு 
வந்து , சோதியின் நடுவே திகழும் சுயம்புவைத் தொழுது , நீயே பரம் 
என்று உற்ற துரைத்து நின்றான் . அது கண்ட தேவரும் மகிழ்ந்தனர் ; 
பிறைமுடிப் பெருமானும் திருவுள மகிழ்ந்து , மாயவன் முன் சொன்ன 
பிழையையும் மறந்தான் . 


8 


திரு அம்பர்ப் புராணம் 


இது நிற்க , முடியை நான் காண்பேன் என்று முயன்றெழுந்த மலர 
வன் ஓர அன்னத்தின் உருவங் கொண்டு மேல் நோக்கிப் பறந்து , முன் 
சொன்ன அத்தனை தேவவருடங்கள் தேடியும் , அம் மூர்த்தியின் புயங் 
களைத் தானுங்கண்டறிய மாட்டாமல் , சிறகுகள் வலியிழந்து மனங்கலங்கி 
மீளுகையில் , திருமாலைப்போல் நாமும் காணவில்லை 

யென்று 
உண்மை கூறின் அவமானமாகும் ; ஆதலால் ஓருபாயம் செய்வோம் 
என்று கருதி , தாழம் பூவொன்றைச் சிருட்டித்து , நான் திருமுடியைக் 
கண்டதாக நீ எனக்குச் சான்று கூறு என்று அதற்குப் போதித்துப் 
பெருமான் திருமுன் வந்து இறுமாப்புடன் நிற்க , தேவர்கள் நெருங்கி 
மொய்த்துக் கொண்டனர் . அவர்களை நோக்கிப் பிரமன் , தேவர்களே ! 
கேளுங்கள் , இச் சோதியின் மேலே முடியை நான் கண்டேன் ; 
அதற்கு இத்தாழம்பூவும் சான்று பகரும் ; ஆதலால் , பிரமம் நானே 
எனலும் , தேவர்கள் 

கலக்கமடைந்தனர் . பிறைமுடிப் பெருமான் , 
• இவன் தானே பிரமம் என்ற தோடன்றிப் பொய்யும் புகன்றான் என்று 
சினந்து , பிரமனை நோக்கி , நீ இவ்வன்ன வடிவத்தை நீக்க மாட்டா 
யாகுக 

எனவும் , தாழம்பூவை நோக்கி , பொய் கூறியவனுக்காக நீயும் 
பொய் கூறிய தனால் எனக்குச் சாத்துதற்கு ஆகாய் எனவும் 
சபித்தனன் . 


பிரமபுரிப் படலம் 


சாபமொழி கேட்டலும் அயன் செருக்கொழிந்து சிந்தை கலங்கி , 
‘ ஆகா ! என்ன மதியீனம் ! அகந்தை கொண்டு அடாதுபேசி , அதன் பயனை 
யடைந்தோம் . எம்பெருமான் இவ்வள வொடு விட்டது 

அவனருட் 
செயலே ; அந்தோ ! நம்முடைய திரு நகரும் , கோயிலும் , நாம் 
வீற்றிருக்கும் பெருந்தவிசும் வறிதாக , கலைவாணியும் , பரிசனங்களும் , 
வாகனமும் மிக வருந்த , நாம் இவ்வாறு தாழ்வுற நேர்ந்ததே ! இதற் 
கெல்லாம் காரணமாக , நம்மிடம் வந்து ஐயந் தீர்க்க வேண்டின 
தேவர்களை நோவதா ? அல்லது அப்போது வந்து மூடிக்கொண்ட என 
தறியாமையை நோவதா ? என் செய்வேன் ! 

என்று வருந்தி , பின்பு 
சற்றுத் தெளிந்து , இதற்குத தீர்வு எம்பெருமானா லன்றிப் பிறரால் 
ஆகாது ; எனவே அவனடி சேர்ந்து துதிப்பேன் 

என்று மனத்துட் 
கொண்டு, அவ்வாறே சென்று , பெருமானடியிலே விழுந்து , அகங் 
குழைந்து பணிந்தெழுந்து துதிக்கலுற்றான் 


பரதத் துவ நாமா ! பராபரா ! தத்துவமசி முதலான பல வாக்கியங் 
களுக்கெல்லாம் வாச்சியமாக வுள்ள மூல காரணா ! சுயம் பிரகாசா ! 
தொழுவார் 

நாசா ! சர்ப்பாபரணம் பூண்டு விளங்கும் சாந்த 
சொ ரூபா ! உனக்கு அஞ்சலி என்பன போன்ற மிகப்பல தோத்திரங்கள் 
கூறித துதித்தும் இடையிடையே பணிந்தெழுந்தும் மனமுருகிய நான் 


பவ 


பிரமபுரிப் படலம் 


து 


முகனுக்கு எம்பெருமான் இரங்கி , அவனை நோக்கி , பிழையை 
உணர்ந்து துதித்த உன் தோத்திரங்களால் மனமுவந்தோம் ; நீயும் 
பிழையினின்றும் விடுபட்டாய் ; உனக்கு வேண்டும் வரம் யாது ? 
கூறுக ; தருவோம் என் றருளினன் . அது கேட்டு , அன்ன வடிவாகிய 
நான் முகன் மனங்கசிந்து இறைவனை வேண்டலானான் : 


சென்று 


சத்தியொரு பாகத் தலைவ ! அடியேன் நும் உண்மைப் பெருமையை 
உணராமல் செய்த பிழைகளைப் பொறுத்து , என்பால் என்றும் மாறாத 
கருணை பாலித்தல் வேண்டும் ; இப்போதடைந்தது போன்ற மதி 
மயக்கத்தை நான் எஞ்ஞான்றும் அடையாது கடைத்தேற அருளல் 
வேண்டும் என்றிவ்வாறு வேண்டுதல் 

கேட்ட விமலன் , 
பிரமம் நீயுமல்லை ; மாயனுமல்லன் ; நீ இப்போது வேண்டியவற்றைப் 
பெறுதற்குப் பூவுலகத்திலே சிறந்ததொரு தலத்திலே 
தவமியற்றுவாயாக ; அத்தலத்தையும் நாம் சொல்கின்றோம் : நாம் 
உமையோடும் மகிழ்ந்து வீற்றிருக்கும் ஆனந்தவனம் எனப்படும் 
காசிக்குத் தென்பால் , உமை நம்மைத் தழுவுவதால் குழைந்து , ஒற்றை 
மாவடியில் நாம் வீற்றிருந்தருள் செய்யும் காஞ்சி மிகச் சிறந்ததாகும் ; 
அதற்குத் தெற்கே , சிவகாமி கண்டு களிப்பக் கனக சபையிலே நின்று 
நாம் ஆனந்த நடனம் செய்வதும் , அறிவிலா தவரையும் , தரிசித்த 
மாத்திரத்திலே பேரறிவினராக்கவல்லதுமான தில்லைவனம் ; அதன் 
தென்பால் , மலை மடந்தை மயூர வுருக்கொண்டு பூசித்திடவும் , திருமால் 
முதலியோர்க்கு அருள் வழங்கியும் நாம் அமர்ந்துள்ள விடம் , 

துலா 
காவேரி முழுக்கால் புகழ் பெற்ற மாயூரமாகும் . அத்தலத்தின் 
தென்பால் ஒரு யோசனை தூரத் 
தில் உள்ளது , 

புன்னாகவன 
மென்னும் புண்ணியத் தலம் . 
அதன் பெருமைகளைச் சொல்ல 
நம்மாலும் ஆகாது . வழிபடுவோர் 
கருதியவையெல்லாம் அது கடி 
தின் அளித்துப் பிறவிப் பிணியை 
யும் போக்கவல்லது . அங்கே எவர் 
எது குறித்துத் தவமியற்றினும் 
தவறாது நற்பயன் பெறுவர் . அது 
மனமாசுகளைப் போக்கி , அறம் , 
பொருள் , இன்பம் , வீடாகிய நாற் 
பெரும் பயன்களையும் நல்க 
வல்லது . அத்தலத்தை நீ இப் 

ஸ்ரீ புன்னைவன நாதர் 
போதே அடைந்து தவஞ் செய் 
யின் , நாம் அங்கு எதிர்ப்பட்டு , உனக்கு வேண்டும் வரங்கள் யாவும் 
உதவுவோம் என்றருளிச் செய்து , இறைவன் கயிலை சேர்ந்தான் . 


10 


திரு அம்பர்ப் புராணம் 


அன்ன வடிவினனாம் அயன் , இறைவன் அருளியவாறு அப்போதே 
இமயத்தினின் றெழுந்து தென்றிசை நோக்கிச் சென்று , முதலில் காசித் 
தலத்தை யடைந்து , கங்கையில் விதிப்படி நீராடி விசாலாட்சியோடும் 
இனிது வீற்றிருக்கும் விசுவநாதன் திருப்பாதம் பணிந்து மகிழ்வோடும் 
சென்று , தென் றிசையிலுள்ள பல தலங்களையும் வழிபட்டுக் காஞ்சீ புரம் 
சேர்ந்து கம்பை நதியில் நீராடி , மாவடி வைகும் மாதேவன் மலரடி 
போற்றி , அங்கு நின்றெழுந்து , மேலும் தென் றிசையிலுள்ள தலங்களைத் 
தொழுதுகொண்டு தில்லையை அடைந்து , சிவகங்கையில் நீராடிச் 
சிவகாமி கண்களிப்பச் செந்தீவண்ணன் ஆடுந் திருநடனம் சேவித்து 
மேலும் தென்றிசை நோக்கிச்சென்று மாயூரத்தையடைந்து , காவிரியில் 
மூழ்கி அம்மையப்பனை அடிபணிந்து மகிழ்வுற்றான் . 


பெருமான் குறித்த புன்னா கவனம் அண்மையிலிருப்பதையெண்ணி , 
ஆர்வத்தோடும் விரைந்து வான்வழியே பறந்து சென்று , சோலைகள், 
செறிந்து மாதவர் பலர் தங்கும் பெருமையுடைய புன்னாக வனத்தை 
அவன் அடைந்தான் . அங்கே முதலில் , கருநிறங்கொண்ட புன்னை 
மரமொன்றும் , பொன்னிறப் பூக்களையுடைய கொன்றை மரமொன்றும் 
காற்றினால் அலைக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளுங் 
காட்சியைக் கண்டு , திருமாலும் தானும் மாறுபட்டுப் பொருத செயலை 
நினைப்பூட்டுவதாக மனத்துட் கொண்டான் . மேலும் இயற்கைக் 
காட்சிகள் பலவற்றைக் காணுந் தோறும் , இவ்வாறே பொருத்திப் 
பார்த்துக்கொண்டு சென்றான் . அப்புன்னாகவனத்தில் 
விலங்குகளும் பறவைகளும் பயிலுதல் கண்டு , இவைகளும் இத்தலத்தின் 
பெருமைகளையறிந்து நம்மைப் போலத் தவஞ்செய்து பேறுபெறக் கருதி 
வந்தனபோலும் என்று எண்ணிக்கொண்டே , சிறந்த தவசிகள் பலர் 
வாழுமிடம் சேர்ந்து , அவ்விடத்தருகே தானும் தவஞ் செய்யக் கருதி , 
இறைவன் உமையொரு பாசுத்தனாகி , இடபம் , திரு நந்திதேவர் , 
கணேசர் , கந்தர் முதலியோரும் , சோமாஸ்கந்தர் , சந்திரசேகரர் , நட 
ராசர் , தண்டீசர் ஆகியோரும் சூழக் கயிலையில் எழுந்தருளியுள்ள திருக் 
கோலத்தோடும் எதிர்வந்து காட்சி தருங் காலம் வரை இடை விடாது 
தவம்புரிவேன் என்று சங்கற்பஞ் செய்துகொண்டு தவம் புரியலானான் . 


பலவகை 


6 


தவம் புரியுங்கால் , மழை , வெயில் , பனி முதலியன மிகவும் கடுமை 
யாகி எவ்வளவு வருத்தினும் , தன் மனத்திலே இறைவன் திருவடிகளைப் 
பொருத்தி , உணவு வேட்கை யொழிந்து , மலைபோலச் சிறிதும் சலிப் 
பின்றிக் கடுந்தவம் மேற்கொண்டான் . இவ்வாறு தேவ வருடம் ஒரு 
பதினாயிரம் செல்ல , அத்தவக் கனல் கொழும் புகையுடன் 

, மண்டி , 
அண்ட கடாக மளவும் முட்டப் பரந்து வருத்தலாயிற்று . அது கண்டு 
தேவர் முதலிய யாவரும் அச்சங்கொள்ள , திருமால் , இந்திரன் முதலான 
தேவர்கள் பலரோடும் இறைவன் எழுந்தருளியுள்ள கயிலாயகிரியை 


பிரமபுரிப் படலம் 


11 


அடைந்து , திருநந்தி தேவர் மூலமாகத் தாம் வந்த காரியத்தை இரைறைவ 
னுக்கு அறிவித்து , இறைவன் அனுமதி பெற்றுத் திருமுன் சென் 
று 
வணங்கி யெழுந்து நின்றான் . 


இவ்வாறு தேவர்கள் எல்லோரும் வணங்கி நிற்கையில் , எம்பெரு 
மான் , திருமாலை நோக்கி , தேவர்களுடன் நீ இப்போது இங்கு வந்த 
காரியம் என்ன ? என்று வினவியருள , திருமால் , விண்ணப்பஞ் செய்ய 
லுற்றான் : சிற்பரமாகிய பெரும ! அன்ன வடிவங் கொண்ட அயன் , 
பூமியிலே புன்னாக வனத்தலத்திலே போய் அமர்ந்து செய்யும் கடுந் 
தவத்தா லாகிய கனலின் புகை எங்கும் பரவி எல்லோரையும் வருத்து 
கின்றது . கருணாமூர்த்தியாகிய நீரே இதனைப் போக்கி எல்லோரையும் 
காத்தருள வேண்டும் என்றான் . இவ்வாறு திருமால் வேண்டலும் , 
இறைவன் கருணை கூர்ந்து , மலரவன் கருத்தையும் திருவுளம் பற்றி , 
தான் ஓர் அற்புத லிங்கமாகி , பரிவாரத்தோர் அனைவருடனும் , கயிலா 
யத்தின் ஒரு பகுதியுடனும் , தேவர் பலரும் கணங்களும் கண நா தரும் 
புடைசூழ , தேவதுந்துபி முதலிய வாத்தியங்கள் பெருங் கடலொலி 
போல முழங்க , அரம்பை முதலிய தெய்வ மங்கையர் நடனம் புரியக் 
கோலாகலமாகப் புன்னாகவனம் புகுந்தான் , இதனை யுணர்ந்த பிரமன் 
கண் விழித் தெழுந்து , நம் கருத்தின்படி யருள் செய்யக் கருதிக் கருணா 
மூர்த்தி யெழுந்தருளினான் ; என்னே வியப்பு ! என்று ஆனந்தக் 
கூத்தாடித் திருமுன்னே சென்று பலமுறை வலம்வந்து , சாஷ்டாங்க 
மாகப் பணிந்தெழுந்து , என் குற்றங்களெல்லாம் நீங்கப்பெற்று நான் 
உய்ந்தேன் என்று பேரானந்தப் பெருங்கடலுள் மூழ்கி நின்றான் . 
பின்பு ‘ எம்பெருமானை முறைப்படி பூசித்தற்குரிய கை முதலிய கருவிகளை 
இப்போது நான் பெற்றிலேனெனினும் , இயன்றவரை அதனை இயற்று 
வேன் என்று துணிந்து , பெருமான் திருமுன்னே வலப்பக்கத்திற் 
பொய்கை யொன்று புதிதாகப் படைத்து , கங்கை முதலாகிய புண்ணிய 
தீர்த்தம் அனைத்தும் கொணர்ந்து அதில் தாபித்து , அத் தீர்த்தத்திலே 
நீராடி , பத்திர புட்பங்களால் இலிங்கத்தையும் , தேவியையும் அருச் 
சித்து , கணேசர் முதலாகத் தண்டீசர் ஈறாக எல்லாத் தேவருக்கும் 
பூசைசெய்து வணங்கி , மீண்டும் இலிங்க மூர்த்தியின் முன் வந்து 
பணிந்தெழுந்து , நெஞ்சம் நெக்குருக , நாத்தழு தழுப்ப நெடு நேரம் 
பலபல தோத்திரங்களால் இறைவனைத் துதித்து நிற்ப , இறைவன் 
* உனக்கு வேண்டும் வரம் யாது ? உரைத்திடு 5 எனக் கட்டளையிட , 
பிரமன் வேண்ட லுற்றான் : 


* எம்பெருமானே ! எளியேன் செய்த பிழைகளை யெல்லாம் மறந்திட 
வேண்டும் ; மீளவும் , எக்காரணத்தாலும் , நான் பிரமம் 

என்ற 
நினைவு எனக்கு வராதிருத்தல் வேண்டும் ; நும் திருவடியில் இடை 


12 


திரு அம்பர்ப் புராணம் 


யென்ற 


9 


யறாத பத்தி யெந்நாளும் எனக்கு மாறாதிருத்தல் வேண்டும் ; தங்கள் 
பெருங் கருணையால் யான் இவ்வன்னவுருவம் நீங்கப் பெறல்வேண்டும் ; 
எளியேன் செய்த இப்பொய்கை , அன்னமாம் பொய்கை 
பெயர் பெற , அதில் மூழ்குவது இருதிணை யுயிருள் எதுவாயினும் , யம 
பயம் நீங்கி , இம்மை மறுமைப் பயன்களை யினிது பெற்று , பரபோகங் 

களும் துய்த்து , இறுதியில் சிவ 
லோக மடைந்து சிவானந்த மெய் 
திப் பெருவாழ்வு பெற வேண்டும் ; 
தேவரீர் , இப்போது எளியேனுக் 
குக் காட்சி யளித்தவாறே பரிவா 
ரங்கள் 

புடைசூழ இப் புன்னாக 
வனத்துள் என்றும் எழுந்தருளி 
யிருத்தல் வேண்டும் ; கயிலையங் 

கிரியின் ஒரு கூறாகிய இதுவும் , 
அன்ன மாம் பொய்கை 

என் காரணமாகப் பிரம கிரி 

என்று வழங்கப்பெற வேண்டும் ; 
இத்தலமும் பிரமபுரி என்ற பெயர் பெற , தேவரீரைப் பிரமபுரீசன் 
என எல்லோரும் போற்றல் வேண்டும் ; தேவரீர் பாகத்தமர்ந்த தேவி 
யும் வம்புவனப் பூங்குழலாள் என்ற பெயர் பூண்டு இங்கே அமர்ந் 
திருத்தல் வேண்டும் ; அன்னமாம் பொய்கையில் நீராடித் தேவரீரை 
அருச்சித்துக்கொண்டு இத்தலத் 
தில் வசிப்போர் எவராயினும் , 
இம்மையில் நல்வாழ்வுக்குரிய பல 
போகங்களையும் பெற்று வாழ்ந்து , 
மறுமையில் பரபோகங்களைப் 
பெருக எய்திச் சிவலோகம் 
சேர்தல் வேண்டும் ; இந்த நல்ல 
வரங்களையெல்லாம் 

க் கீந் 
தருளுக , என்று தலை தாழ்த்தி 
வணங்கினான் . இறைவனும் 
மகிழ்ச்சி கூர்ந்து , பிரம ! இதைக் 
கேள் : நீ இவ்வன்ன வடிவம் 
நீங்கி உனது முன்னுருவம் பெறு 
வாய் ; மற்றும் நீ கேட்ட நியாய 

பிரமபுரீசர் மூலத்தானம் 
எல்லாவற்றையும் கருதியவாறே பெறுவாய் . மாசி மாதத்து 
மக நட்சத்திரங் கூடிய இந் நாளில் நாம் உனக்குக் காட்சி தந்துள் 
ளோம் ; ஆதலால் ஆண்டுதோறும் இப்புண்ணிய நாளில் இங்கு வந்து 
அன்னமாம் பொய்கையில் நீராடி நம்மை வழிபடுவோர் யாவராயினும் 
அவர் தேவ பதவியைப் பெறுவர் என் றருளி இலிங்கத் தமர்ந்தனன் . 


எனக் 


மான 


அம்பர்ப் படலம் 


13 


பிரமன் அன்னவடிவம் விட்டுத் தன் பழைய வடிவம் பெற்று மகிழ்ந் 
தான் . அப்புன்னாகவனத்தைச் சார , நகரம் ஒன்று அழகுற அமைத்து , 
நல்ல குடிகளைக் கொணர்ந்து ஏற்றினான் . பின்னும் சிலகாலம் அங்குத் 
தங்கிப் பிரமபுரீசரைப் பூசித்து வழிபட்டுப் பின்பு சத்தியலோகத்துத் 
தன திருப்பிடஞ்சேர்ந்து , கலைவாணி முதலிய எல்லோருடனும் கூடிப் 
பிரமபுரீசரை என்றும் மறவாது , தன் படைப்புத் தொழிலைப் பாங்குறச் 
செய்துவந்தான் . மாயவனும் நிகழ்ந்தவற்றை யுணர்ந்து , பிரமபுரி 
குறுகிப் பரமனை வணங்கித் துதித்து நல்லருள் பெற்று வைகுந்தஞ் 
சென்றடைந்து வாழ்ந்தனன் . இந்திரன் முதலிய தேவர்களும் பிரம 
புரிப் பெருமானைப் பணிந்து பூசித்து நற்பேறு பெற்று அவரவர் தானஞ் 
சேர்ந்து மகிழ்ச்சியோடும் வாழ்ந்தனர் . இங்ஙனமாகப் புன்னாகவனம் 
பிரமபுரியாயிற்று . 


அம்பர்ப் படலம் 


சிவபத்தியிற் சிறந்த துருவாச முனிவர் , பிரமபுரியின் பெருமையைக் 
கேள் வியுற்று , ஒருகால் , அத்தலஞ் சென்று வழிபடக் கருதி ஆகாய 
மார்க்கமாக வந்துகொண்டிருந்தார் . அப்போது வழியிடையே 
* மதலோலை யென்பவள் அவரெதிர்ப்பட்டாள் . அவள் அசுர குலத்தில் 
உதித்தவளாயினும் தேவமங்கையர்போலப் பேரெழில்வாய்ந்திருந்தாள் . 
அவள் முனிவர் முன்னே வந்து , அவரை யஞ்சலி செய்து வணங்கி , 
ஐயனே ! நான் சிறந்த வலிமை படைத்த மக்களைப் பெறக் கருதிக் கனிந்த 
நெஞ்சினளாய்த் தங்களை யடைந்துள்ளேன் ; இவ்வேண்டுகோளை 
யேற்று , எனக்கு மகப்பேறு 

அருளல் 

வேண்டும் 
என்றனள் . முனிவர் அது கேட்டு , சிறிதும் நாணமின்றி இவள் 
இவ்வாறு கேட்கின்றாளே யென்று மனங் கொதித்து , பெண்ணே ! 
சாபத்தால் அன்னப் புள்ளுருவம் பெற்ற அயன் பன்னெடுங்காலங் 
கடுந்தவம் புரிந்து , அப்புள்ளுருவம் நீங்கிப் பேறு பெற்ற தலமாகிய 
பிரமபுரி சென்று , பரமனை வழிபடக் கருதி நான் போகும் போது , நீ 
எதிர் வந்து இவ்வாறு தகாத வார்த்தையைச் சொன்னாயா தலால் , நன் 
மையுடையவளல்லை ; தீவினைகளையே 

விரும்பிச் செய்யும் இரு மைந் 
தரை இப்போதே பெறக்கடவாய் என்று கூறி , அங்கு நின்றும் போய்ப் 
பிரமபுரி சேர்ந்தார் . அங்கே , அவர் அன்னமாம் பொய்கையில் விதிப் 
படி நீராடி , விபூதி ருத்திராட்சங்களை விளங்க அணிந்து , திருவைந் 
தெழுத்தைத் திகழச் செபித்துக்கொண்டு , மலைக் கோயிலுட் பிரமபுரீசர் 
சந்நிதி யடைந்து , சிந்தை நெக்குருக , அட்டாங்க , பஞ்சாங்க 
நமஸ்காரங்கள் செய்தெழுந்து , பக்தி மேலீட்டால் மெய் சிலிர்க்க ,, 
நாத்தழுதழுக்கப் பெருமானைப் பலவாறு துதித்து , மீண்டும் பணிந்து 
அருள் பெற்று , பூங்குழல் நாயகியையும் பணிந்து போற்றி , மகிழ்ச்சி 
யுடன் தமதிருப்பிடம் சென்றடைந்து வாழ்ந்திருந்தார் . 


14 


திரு அம்பர்ப் புராணம் 


கண்டு 


தாய் 


பணிந்து , 


இப்பால் , முனிவர் சொல் பழுதுறாதபடி , எல்லாத் துன்பமும் 
நமக்கே வரப்போகின்றன என்று தேவர்கள் அஞ்சி நடுங்குமாறு 
கடுந்திற லமைந்த மகனொருவனை ஆகாயத்திலேயே மதலோலை 
பெற்றாள் . பெற்ற 

தாயும் அஞ்சத்தக்க 

அம்மகன் 
அம்பரத்திலேயே பிறந்த தனால் , அம்பரன் என்னும் பெயர் பெற்றான் , 

மதலோலை , யாவரும் அதிசயிக்குமாறு மீண்டும் அங்கேயே 
மற்றொரு மகனைப் பெற்றாள் . அக் குழந்தை பிறந்தவுடள் அழுத 
பேரொலி , எங்கும் பரவி யெல்லோரையும் பெருமயக்கங் கொள்ளச் 
செய் ததனால் அம்பன் என்ற பெயர் அவனுக்கமைந்தது . மதலோலை , 
அப்பு தல்வர் இருவருடனும் தங்கள் குலகுருவாகிய சுக்கிரனை அடைந்து 
துருவாசமுனிவ னருளால் இப்புதல்வர் 

இருவரைப் 
பெற்றேன் ; இவர்களுக்கு நன்மையானவற்றை நாடி , இவர்கள் உய்யும் 

செய்தல் வேண்டும் என்றாள் . சுக்கிரனும் தன் மனத்தே 
சிந்தித்து , அவ்விருவருள் மூத்தவனை நோக்கி , அம்பரா ! உங்கள் 
பகைவர்களாகிய தேவர்கள் உங்களுக்குப் பல தீங்குகள் விளை 
கூடும் ; , 

அது தீர , நீ உன் தம்பியோடும் சிவபரன் அருளைப் பெறுதல் 
வேண்டும் ; அதற்கேற்ற தலம் , பூமியிலே தென்னாட்டில் , முன்பு 
தேவர்களெல்லாம் வழிபடும் புன்னாகவனம் என்ற பெயருடைய தாய்ப் 
பின்பு பிரமன் பூசித்துப் பேறு பெற்ற தனால் பிரமபுரி யெனப்படும் 
புண்ணியத் தலமாகும் . நீ அங்கே தம்பியுடன் சென்று , அங்கெழுந் 
தருளியுள்ள அற்புத மூர்த்தியாகிய சிவலிங்கப் பெருமானை விதிப்படி 
பூசித்து வழிபடுவையாயின் , ஆதிரையான் திருவுளமுவந்து முன்வந்து 
அருள் செய்வான் ; அதன்பொருட்டு இப்போதே அத்தலம் சென் 
றடைக என விடை கொடுத்தனுப்பினான் . 


வகை 


ளைத்தல் 


வனம் 


குருவின் சொற்படியே அம்பரன் தன் தம்பியோடும் புன்னாக 

போய்ச் சேர்ந்து , பிரமபுரீசர் சந்நிதியை அடைந்தான் . 
அப்போதே அவன் , தலையாய அன்பும் , முன்பு தனக்கில்லாததோர் இன்ப 
வுணர்ச்சியுந் தோன்றப் பெருமானைப் பணிந்து , பிரமன் அமைத்த 
அன்ன மாம் பொய்கையைப் பற்றிக் கேட்டுணர்ந்து , தம்பியோடும் 
சென்று அதில் விதிப்படி நீராடி , பிரமலிங்கப் பெருமான் பூசனைக்குரிய 
உபகரணங்களையெல்லாம் தேடித் தொகுத்து , மீண்டும் வந்து 
நீராடிப் பூசை யுபகரணங்களையும் தூய்மைப் படுத்தி யெடுத்துக் கொண்டு 
பெருமான் திருமுன் சென்று , உலையாத உள்ளன்போடு பூசை செய்த 
பின் , வம்புவனப் பூங்குழல் நாயகியையும் அவ்வாறே பூசித்து , ஆவரண 
தேவர்களையும் வழிபட்டு வெளிவந்து , தான் தம்பியோடும் தங்கியிருத் 
தற் கேற்றதோரிடமும் அமைத்துக்கொண்டு , காலங்கள் தோறும் 
சென்று முறையாகப் பூசை வழிபாடுகளைச் செய்துவந்தான் . அவ்வா 
றிருக்கும் நாளில் பிரமபுரீசருக்குக் கோயிற் றிருப்பணி தொடங்கி , 
விமானம் , கோபுரம் , மண்டபங்கள் , ஆவரண தேவர்களுக்குரிய விடங் 


அம்பர்ப் படலம் 


15 


கள் , சுற்றுமதில்கள் முதலிய பலவற்றையும் , நந்தவனத்தையும் நன்கு 
அமைத்தான் . நித்திய நைமித்திகங்கள் உரிய காலத்திலே தவறாது நடை 
பெறுதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து , இடையறா வழிபாடாற்றி வந்த 
அவன் , ஒரு நாள் பிரம புரீசர் சந்நிதியிலே தன்னை மறந்து நெடுநேரம் 
நின்று பெருமானைத் துதித்தான் . அப்பொழுது ஈசன் திருவுளமுவந்து 
அவன் முன் தோன்றி உன் பூசை , வழிபாடுகளாலும் தோத்திரத்தாலும் 
நாம் மகிழ்ந்தோம் ; உனக்கு வேண்டுவது யாது ? கூறுக என , 
அம்பரன் , எம்பெருமான் திருவடிகளிலே அடியற்ற மரம்போல 
விழுந்து பணிந்தெழுந்து கூறுகின்றான் : 


எம்பெருமானே ! இந்நகரம் அம்பராலயபுரம் எனப் பெயர் பெற்று 
விளங்கவேண்டும் ; தங்கள் திரு நாமமும் அம்பராலயபுரேசன் என்றாக 
வேண்டும் ; இங்கே தங்களைத் தரிசித்து வழிபடுவோர் செல்வமும் சிறப்பும் 
பெறல் வேண்டும் ; இவையன்றி , என் தம்பியும் நானும் , இமையவர் கண்டு 
அஞ்சும் பெருவலி பெற்று , அவர்களிற் பலரை வென்று மேம்பட 
வேண்டும் ; இப்புவன போகங்களையும் இணையிலா வகையில் நாங்கள் 
துய்க்கப் பெறல்வேண்டும் ; இவையே என் வேண்டுகோள் ; இவற்றை 
யெல்லாம் குறைவின்றி யருளல் வேண்டும் என , பரமன் பணித்தருள் 
வான் : அம்பரா ! நின் இளவலொடும் நீ மனங் கலந்து வேறு 
பாடின்றி வாழுநாளளவும் , தேவர்கள் முதலிய யாவரும் உங்களை 
நலிய வல்லாரல்லர் ; மற்றும் தீ வேண்டிய யாவற்றையும் தந்தோம் 
என்றருளிச்செய்து மறைந்தான் . அன்று முதல் , அந்நகரம் , அம்ப 
ராலயபுரம் ; 

என்றதொரு பெயரையும் பெற்றது ; அப் பெயர் மருவி 
இப்போது அம்பர் என வழங்குகின்றது . பெருமானும் அம்பர 
புரேசன் என்ற நாமம் பூண்டனன் . 


அம்பரன் , தான் வசித்தவிடத்தையே சிறந்ததோர் அரண்மனையாக் 
கும்படி கட்டளையிட , மயன் அவ்வாறே மிக்க அழகும் வளமும் பொருந்த 
அரண்மனையும் அத்தாணிமண்டபமும் சுற்று மாளிகைகளும் பிறவும் 
வகுத்தமைத்தான் , அசுரர்கள் வந்து முடிசூட்ட , அம்பரன் முடிமன்ன 
னாகி , இணை பிரியாத தம்பியோடும் அங்கமர்ந்து , நால்வகைப் படைகளும் 
புடைசூழ , சூதர் , மாகதர் துதிபாட , வீறு கொண்டு விளங்கினான் .. 
அவன் பெயர் கேட்டோர் அனைவரும் அஞ்சி நடுங்கினர் .. 
பூவுலகிலே யுள்ள மன்னர் பலரிடத்தும் அவன் சென்று போர் குறித்து 
அறைகூவ , அன்னார் அஞ்சி வந்து பணிந்து திறையளக்க அவற்றை 
யெல்லாம் பெற்று மீண்டு அவன் தன் நகரம் சேர்ந்தான் . 


இவ்வாறு இப்பூவுலக மன்னரையெல்லாம் அடிப்படுத்தியபின் , 
அம்பரன் தேவருலகம் சென்று , அங்கே இந்திரனுடைய வாகனமான 


16 


திரு அம்பர்ப் புராணம் 


உன்னை 


ஐராவதம் ,உச்சைச்சிரவம் என்ற யானை குதிரைகளையும் , காமதேனு 
முதலிய பலவற்றையும் நிலைகுலையச்செய்தும் , கற்பகம் முதலிய தருக்களை 
முறித்தும் குறும்புகள் மிகச் செய்தான் . இந்திரன் இவனோடெதிர்த்துப் 
போர் செய்தற்கு அஞ்சிப் படைகளின்றித் தனியே வந்து அம்பரனை 
யணுகி , அம்பரா ! மூவரும் தேவரும் போற்றும் பிரமபுரி சேர்ந்து , 
ஈசனை நெடுங்காலம் பூசனை செய்து , உங்கள் குலம் ஓங்க வரம் பெற்று 
விளங்கும் 

யெதிர்ப்பார் யார் ? இதனை யெண்ணாமல் 
எங்களோடு பொர நினைத்து வந்தாயே ! என்று குழைந்து கூற , 
அம்பரன் இடி முழக்கம் போலப் பெரு நகை செய்து , எங்கள் குல வைரி 
என்று பேர் பெற்றுள்ள உன தாற்றலை அளந்தறியக் கருதி யிங்கு 
வந்தோம் ; உன் செய்தி இவ்வாறென்பதை முன்னமே அறிந்திருந்தால் 
வந்திருக்க மாட்டோம் என்று மறுமொழி கூறி , இந்திரன் தந்த 
செல்வங்களைத் திறையாகப் பெற்று , வானவர் வாழும் வேறிடங்களுக்கும் 
சென்று , 

எங்கும் தன்னை யெதிர்ப்பா ரில்லையென்பதை யறிந்து , 
அங்கங்கே திறையாகப் பெற்ற பலவற்றையும் தொகுத்துக்கொண்டு 
மீண்டு வந்து தன் நகரம் சேர்ந்தான் . 


அவன் தன் நகரம் சேர்ந்து , முன்போலக் கொலுவீற்றிருந்து , அரசு 
புரியுங்கால் , ஒரு நாள் தங்கள் குல குருவாகிய சுக்கிரனை அங்கு வரும்படி 
தூ தனுப்பித் தெரிவித்தான் . தூது மொழி கேட்ட சுக்கிரன் , மகிழ்ந்து 
உடனே புறப்பட்டு வந்து அம்பரனைக் கண்டான் . குருவைக் கண்ட 
அம்பரன் , இருக்கை விட்டெழுந்து குருவுக்குச் செய்யவேண்டிய எல்லா 
உபசாரங்களையும் குறைவறச் செய்து , சிறந்த பொன்னாதனத்தில் 
அவனை அமர்த்தினான் . குருவும் மனமகிழ்ந்து , என்னை அழைத்த 
காரணம் என்ன ? என்று வினவ , அடிகளே ! தங்கள் மொழிப்படி நான் 
தம்பியுடன் இங்கு வந்து பிரமபுரீசனைப் பூசித்து வரங்களைப் பெற்று , 
இவ்வுலகத்தும் விண்ணுலகத்தும் யாவரையும் வென்று அடிப்படுத்தித் 
தன்னிகரில்லாத் தனியரசு செலுத்தி வருகின்றேன் ; ஒரு குறையும் 
இல்லை . ஆயினும் , எங்களுக்கு உரிய காலத்தில் திருமணம் நிகழப் 
பெற்று மணவாழ்க்கை மருவுதல் வேண்டுமன்றோ ? அதற்குரியவற் 
றையும் தாங்கள் அருளல் வேண்டும் என்று வேண்டினான் . 


அது கேட்ட சுக்கிரன் , தன்னிகரில்லாத் தனி அரசே ! அசுரர்குல 
மன்னர்க்கு ஒருவர் பெண் கொடுக்க , விதிப்படி மணம் நிகழவேண்டு 
மென்பதில்லை . மனத்துக்கியைந்த மங்கையர் எங்கே யிருப்பினும் , எக் 
குலத்தவராயினும் அவர்களை அடைந்து இன்பந் துய்த்தலே ஏற்ற 
தாகும் ; உனக்கு அரியது யாது ? என்றனன் . அம்பரன் 
மகிழ்ந்து , குருவுக்குப் பொன்னும் பிறவும் குறைவறக் கொடுத்து 
அனுப்பிவிட்டு , மறைமொழியினும் குருமொழியே சிறந்ததென மனங் 
கொண்டு , மிக்க வலிமையுடைய பலரைப் பலவிடங்களுக்கும் செலுத்தி , 


மன 


அம்பர்ப் படலம் 


17 


நலம்மிக்க நங்கையரை வலிதிற் கவர்ந்துவரச் செய்து அவர்களைத் தன் 
மனப்படி அநுபவிக்கலானான் . இவ்வுலக மங்கையர் இன்று : தேவ 
மாதர் நாளை ; இயக்கர்குல மடந்தையர் மறு நாள் ; கந்தருவ மகளிர் 
அதன் மறு நாள் ; வித்தியாதர மகளிர் மற்றொரு நாள் ; இவ்வாறாக , 
இன்று அனுபவித்த பெண் மறுநாள் இன்றிப் புதிது புதிதாக அனுப 
வித்தான் . தம்பியும் தன் பங்குக்கு இவ்வாறே செய்யலானான் . இரு 
வருமாகச் செய்துவந்த அநீதிகளுக்கு ஆற்றாராய் மகளிர் பட்ட துன்பம் 
பகரவொண்ணாது . தப்ப வகையின்றித் தவித்து , மனமின்றி அவர்களை 
மருவினோர் பலர் ; இப்பாவிக்கு இணங்கிக் கற்பழிதலினும் உயிரிழத்தல் 
மேலென்று கருதி உயிர்விட்டார் சிலர் . தம் அழகைச் சிதைத்துக் 
கெடுத்துக்கொண்டு தப்பினோர் சிலர் . இவ்வாறு மகளிர் பட்ட அல்லல் 
களை யறிந்து மண்ணுலகமே கலங்கிற்று . இப்பாவிகள் என்று அழி 
வார்களோ ! இவர்களுடைய அநீதி என்று ஒழியுமோ ! நமக்கு நற் 
காலம் வருமோ ! என்று யாவரும் பரிதவித்தனர் . மற்றை யுலகத்தவ 
ரும் இவ்வாறே மாழ்குவாராயினர் . 

இவற்றையெல்லாம் கண்ட இந்திரன் மிகவும் வருந்தி முகவாட்ட 
முற்றுப் பிரமனை அடைந்து , அம்பரனும் அம்பனும் செய்யும் தொல்லை 
களுக்கு அளவில்லையே ! அவை தீரவேண்டாவோ ? தாங்கள் இவ்வாறு 
வாளா விருத்தல் தகுமோ ! என்று முறையிட , அது கேட்ட பிரமன் 
இந்திரனுடன் சென்று திருமாலை அடைந்து பணிந்து , வந்த காரி 
யத்தை வகுத்துரைத்தான் . திருமாலும் வருந்தி , ‘ பிரமபுரீசனை யன்றி 
இதைத் தீர்த்தல் எவராலும் ஆகாது ; நாம் அங்கே சென்று விண்ணப் 
பம் செய்வோம் என்று கூறி எழுந்து அவரோடும் தேவர் பலரோடும் 
சென்று பிரமபுரியை அடைந்தான் . 

அங்கே எல்லோருமாக , அன்னமாம் பொய்கையில் நன்னீராடி , 
விபூதி ருத்திராக்கங்களை யணிந்து , ஐந்தெழுத்தோதியவாறு இறைவன் 
திருமுன் எய்திப் பணிந்தனர் . திருமால் முன்னின்று , பிரமபுரிப் 
பெருமானைப் பலபல தோத்திரங்களால் பரவ , நான் முகனும் இந்திரனும் 
மற்ற வானவரும் முறையே அவ்வாறு தனித்தனி துதித்தனர் . பெரு 
மான் கருணைகூர்ந்து அவர்கள் முன் தோன்றி , திருமாலை நோக்கி , 
இவர்களுடன் இங்குவந்த காரியம் என்ன ? என்று கேட்க , பாயன் , 
தனிப்பெருஞ் சோதியே ! தங்கள் வரத்தின் வலிமையால் அம்பரனும் 
அம்பனும் செய்யும் அநீதிகளை அறியாததுபோ லிருத்தல் ஏனோ ? 
எங்களை யெல்லாம் பகைத்து வெருட்டுதலோடு , மகளிரை யெல்லாம் 
அவர்கள் படுத்தும் பாடு சொல்லுந்தரமன்று ; அவர்களைக் கேட்பாரோ , 
தொலைப்பாரோ ஒருவரு மில்லை ; எங்களாலும் ஆவதொன்றுமில்லை . 
அன்று கருணை கூர்ந்து ஆலகால விஷத்தை அருந்தி அமரரைக் 
காத்தது போல இன்று இக்கொடியவர் தரும் 

தரும் இன்னலினின்றும் 
எல்லோரையும் காத்தருளல் வேண்டும் என்றான் , 


18 


திரு அம்பர்ப் புராணம் 


சூல தரனாகிய முதல்வன் , அத்துட்டருடைய 

கொடுமைகளைத் 
தாலைக்கும் பொருட்டுத் திருவுளங்கொண்டு , தன திடப்பாகத்தமரும் 
இறைவியின் திருமுகம் நோக்கிச் சிறிது முறுவலித்தான் . அம்முறு 
வலின் குறிப்புணர்ந்த அருட்சத்தியாகிய முதல்வி , தன் கூற்றில் 
ளாகிய மாகாளி இப்போதே இங்கு வருக என நினைத்தாள் . நினைத் 
தலும் , உலகமெலாம் புரிந்த தவப் பயன் போல அம் மாகாளி அங்கு 
வந்து , அடிபணிந்தாள் . அவளை நோக்கி இறைவி , நீ நெடுமாலோடும் 
போய் , அம்பரனும் அம்பனும் முடிவெய்த வகை நாடி , அவர்களை விரை 
வில் முடித்திடுக எனக் கட்டளையிட்டாள் . 


வேத 


கட்டளை பெற்ற காளி தன் கையிலுள்ள திரிசூலத்தைச் சுழற்றிக் 
கொண்டு கனன் றெழுந்தாள் . பிரமன் முதலிய தேவர் பலரையும் 
அவரவர் இருப்பிடஞ்செல்லச் செய்து , தமையனோடும் நகரின் மேல்பால் 
ஒரு தனியிடத்தே சென்றமர்ந்து , அக்கொடியோரை மாய்த்தற்குரிய 
வகையை நன்கு ஆராய்ந்தபின் , தான் அழகெல்லாம் திரண்டு ஒரு 
வடிவு கொண்டது போன்ற பார்ப்பனக் கன்னிகையானாள் . முன்னொரு 
கால் திருமால் கொண்ட மோகினி வடிவம் , இம்மோகனாங்கியின் 
வடிவத்துக்கு அடிமையே என்று சொல்லத்தக்கவாறு அவள் பேரெழில் 
விளங்கியது . காளி இவ்வாறாகியது கண்ட கார்வண்ணன் , 
சாத்திரங்களையெல்லாம் ஓதியுணர்ந்து கரைகண்டு , அவ்வாறே ஒழுகும் 
ஒரு வயோதிக மறையவ னானான் . அவ்விருவருமாக அக்கொடியோர் 
உறையும் அரண்மணையை நோக்கிப் போயினர் . 

திரு நீறும் கண்மணியும் அணிந்து திருமேனி தேசு கொண்டு 
விளங்க , நெகிழ்ந்த உடையும் உத்தரீயமும் மின்ன , பூணூல் மார்பில் 
பொலி தர , கோலூன் றிக் கிழமறையோன் தளர் நடைகொண்டு முன்னே 
சென்றாள் . இளங்கதிரவெனொளிபோன்று மேனி ஒளி வீச , முழுமதி 
போல முகம் விளங்க , சிலம்பு , தண்டை , மேகலை முதலியன ஒலிக்க ,, 
அணிகளுக்கு அணி செய்யும் அழகோடு , கன்னிப்பெண் அன்ன 
மென்னடை கொண்டு கிழவனைப் பின்தொடர்ந்து 

நடந்தாள் . 
இவர்கள் வருகையைக் கண்ட அகரர் சிலர் ஓடித் தம் தலைவர் இருவர்க் 
கும் இச்செய்தியை எடுத்துக்கூற , அவர்கள் பெரிதும் மகிழ்ந்து , நீங்கள் 
குறித்தவர் புதியவராயின் இங்கே அழைத்துவருக என , அவ்வாறே 
அவர்கள் சென்று அவ்விருவரையும் அணுகி , நீங்கள் எங்களரசர்பால் 
வருவீராக என்று சொல்லி அழைத்துச்சென்று தம் தலைவர் முன் 
நிறுத்தினர் . அழகும் ஒளியும் அளவிடற்கரியவாய்ப் பூங்கொடிபோல 
ஒல்கி எதிர் நின்ற கன்னியை , அவ்விருவரும் கண்கள் குளிர மோகம் 
தலைக்கொள்ள வைத்தகண் வாங்காது பார்த்தனர் . 

காமமோகந் தலைக்கொண்ட அவ்விருவரும் தனித்தனியே தம் 
கருத்துக்கியைய அக்கன்னிகையின் அங்க சௌந்தரியங்களைக் கூர்ந்து 


அம்பர்ப் படலம் 


19 


நோக்கி உள்ளங் களித்தனர் . மன்மதனும் தருணம் பார்த்துத் தன் 
மலரம்புகளை அவர்கள் மேல் பொழிய , இருவரும் கருத்தழிந்து, பரவச 
மாகி , இன்று இவளை நாம் சேராவிட்டால் நம்முயிர் பிரிவது உறுதி 
என்று எண்ணமிடலாயினர் . முதலில் மூத்த மூர்க்கன் மறையவனை 
நோக்கி , இம்மங்கையை எனக்கீந்து , பொன்னும் பொருளும் முதலியன 
நீ விரும்பியவாறு நிரம்பப் பெற்றுக்கொள்க என் றனன் . உடனே 
தம்பியும் , அவளை எனக்குக் கொடுத்து நீ விரும்பியவற்றையெல்லாம் 
அளவின்றிப் பெறுக என்றனன் . 


இவற்றைக் கேட்ட கிழ மறையவன் நயமாக , எனக்குள்ளவள் 
இவள் ஒரு பெண் ; இவளை நான் இருவர்க்கும் எவ்வாறு ஈதல் கூடும் ? 
ஆதலால் , உங்களில் உலகம் மதிக்கத்தக்க பெருந்திறலுடைய ஒரு 
வருக்கே இவள் உரியவளாவள் என்று பேச்சை விட்டான் . அவ்விரு 
வரும் அதைக் கேட்டு , அந்தணன் பேச்சு நியாயமானதே ; இருவரும் 
போர் தொடுத்து அவரவர் திறமையைக் காட்டுவோம் ; அதில் வெல் 
பவனே அவளை அடைதற்குரியவன் எனக் கூறிப் போர் செய்ய முற் 
பட்டனர் ; இறைவன் முன்னாள் அளித்த வரத்தின் தன்மையை அச் 
சமயம் அவர்கள் மறந்தே போயினர் . அவர்கள் கருத்தை யுணர்ந்த 
மறையவன் , அவர்களை நோக்கி , நீங்கள் இருவரும் நிகரற்ற வீரர்கள் ; 
ஆயினும் , வென் றவருக்கே இவள் உரியவள் என்பதனால் உங்களில் 
ஒருவர் வென்றே தீரவேண்டும் . அவ்வாறு ஒருவர் வெற்றியெய்தி 
வரும் வரையில் , வீணே இங்குக் காத்திராது , நாங்கள் கோயிலுக்கு 
மேற்கே ஓரிடத்தில் சென்று தங்கியிருப்போம் என்று கூறிக் கன்னிகை 
யுடன் அங்கிருந்து போய் முன்னே தாங்கள் தங்கிய இடத்தை 
அடைந்து அங்கமர்ந்தான் . 


என்று 


மறையவன் தான் சொன்னபடி கோயிலின் மேல்பால் உள்ள 
குறித்த விடத்தில் கன்னியுடன் போய்த் தங்கியதறிந்த அவுணர் 
இருவரும் , அந்தணன் உண்மையுள்ளவனே 

கூறி , 
அவர்கள் தங்கிய விடத்திற்கு வடபால் ஓரிடத்தில் போர் தொடுக்க 
லாயினர் . ஒருவரை யொருவர் கையாலும் தண்டாலும் தாக்கியும் , 
தூக்கியெறிந்தும் , கால் பிடித்திழுத்து வீசியும் , பலவாறு தம் முழுவலி 
யுடன் அன்று முழுதும் பொருதும் எவரும் வெற்றி தோல்வி காண 
வில்லை ; அதனால் மறுநாளும் அவ்வாறே கடும் போர் நடந்தது ; அன்று 
மாலை சூரியன் அத்தமிக்கும் தறுவாயில் அம்பரன் தன் தம்பியை 
அந்தகனுலகுக் கனுப்பிவிட்டான் . அம்பன் மாண்டதும் , உலகங்களுக் 
கிருந்த பெருந் துன்பத்திற் பாதி யொழிந்தது என்று விண்ணவரும் 
மண்ணவரும் மகிழ் கூர்ந்தனர் . அவுணரிருவரும் பொரு தவிடத்தை 
படுகளம் என இன்றும் வழங்குகின் றனர். மக்கள் அங்கே செல்லவும் 
அஞ்சுவர் ; அங்கே முளைக்கும் தாவரங்களும் நன்கு பயன் தருதலில்லை 


20 


திரு அம்பர்ப் புராணம் 


தம்பி மாண்டதும் அம்பரன் , இனி நாம் அக்கன்னியை அடைவதற் 
கிடையூறொன்றுமில்லை யென்று மகிழ்ந்து , அந்தணனோடு அவள் 
இருக்குமிடத்தையணுகி , ஆவலோடு அவளைத் தழுவச் சென்றான் . 
அப்போது அம்மாயக் கன்னி , அவ்வுருவம் விட்டு , இவ்வுலகமும் வானுல 
கமும் கண்டு அஞ்சத்தக்க கொடும் பேருருவங் கொண்டனள் . 
ஈதென்ன ! முன்னொருகால் மூண்டெழுந்த ஆலாலவிடமே இப்போது 
இவ்வுருக்கொண்டு வந்ததோ ! அல்லது வடவைத் தீயே இவ்வாறு 
வந்ததோ ! என்று எவ்வுலகத்துயிர்களும் அஞ்ச, கதிரவன் தன் தலைச் 
சூட்டென்னும்படி அவள் ஓங்கி நிமிர்ந்து நின்றாள் . அவள் கண்களி 
னின் றெழுந்த கடுஞ் சினத் தீயால் எதிர்ப்பட்ட மரங்களெல்லாம் 
எரிந்து சாம்பலாயின ; தேவர்களும் அஞ்சி நடுங்கலாயினர் . அனை 
வரையும் , அஞ்சற்க என்று கையமர்த்தி , அவள் அம்பரனை நோக்கி 
ஏளனமாகச் சிரித்து , வலிமை மிகுதியால் முறையற்ற காமம் பூண்டு , 
மூவுலகிலுமுள்ள மங்கையரைக் கெடுக்கும் மூடா ! நீ நினைத்தபடி 
என்னை வந்து தழுவுக எனப் பேரிடி முழக்கம் போலக் கூறினாள் . 
அவளுடைய சொற்களும் , கோரப் பல்லும் , வடவைத்தீப்போல விளங்கிய 
செம்மயிரும் , கண்களினின்றும் வெளிப்பட்ட தீயும் , கோர வடிவமும் 
அம்பரனையே அச்சுறுத்தின ; நம்முயிர் கவரும் கூற்றே இவ்வாறு 
வந்துளது என அவன் மனத்துட் கொண்டான் . அப்போது அவள் 
மீண்டும் , நீ என்னைத் தழுவவல்லையாயின் தழுவுக , தழுவுக என்று 
சொல்லிக்கொண்டே அவனை நெருங்கினாள் . நமக்கு முடிவு கிட்டி 
விட்டது ! என் செய்வோம் ! என்று கருதி அவன் பேய்போல விரைந் 
தோட முயலுகையில் , அவள் கோபத்தால் எழுந்த தீக்கொழுந்து 
அவனைப்பற்றி அவன் தலைமயிரையும மீசையையும் முதலில் எரித்து 

இனி இங்கு நின்றால் நம் உடலையும் இத்தீ சாம்பராக்கி 
விடும் என் றஞ்சி , அங்கு நின்றும் அவன் வட கிழக்காக விரைந் 
தோடினான் . காளியும் , அடா ! எங்கு நீ ஓடித் தப்புவாய் ? என்று 
அவனை விடாமல் தொடர்ந்து ஐந்து நாழிகைதூரம் துரத்திச் சென்றாள் . 
அவுணன் சிறிது தளர்வுற்றுப் பின்னே திரும்பிப் பார்த்தான் . 
அப்போது காளி தள் ஒரு காலைத் தூக்கி அவன் மார்பில் உதைத்தாள் . 
அவ்வுதை படலும் , பெருமான் காலால் உதையுண்ட காலன்போல 
அவுணன் பதைத்து வீழ்ந்தான் ; காளி அவன் வயிற்றைக் கிழித்துக 
குடலை யெடுத்து மாலையாகப் பூண்டு , அவனுயிரோடு எவ்வுலகும் பட்ட 
துயரத்தையும் போக்கினாள் . அவனிறந்ததும் , அவனைச் சேர்ந்தவர்க 
ளாகப் பூமியிலும் மற்றெவ்விடத்தும் இருந்த அனைவரையும் அவள் 
மாய்த்தாள் . விண்ணவரும் மண்ணவரும் பெருமகிழ்வெய்தினர் . 
அம்பரனைக் காளி மாய்த தவிடம் ‘ அம்பரகரம் எனப் பெயர் பெற்றது . 
அம்பரன் முன்னே மிகச் தீவினைகள் செய் திருப்பினும் , 
மாதாவின் கூறாகிய மாகாளியின் திருவடி பட்டதால் , அவன் சுவர்க்க 
பதவி பெற்றான் . 


விட்டது . 


உலக 


வைரவப் படலம் 


21 


பிரமன் , திருமால் , இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் 
மகிழ்ந்து , மலர்மாரி பொழிந்தனர் . அவர்கள் யாவரும் , அஞ்சத் தக்க 
இவ்வுருவம் நீத்து , யாவரும் இன்புற்று வணங்கத் தக்க நல்லுருவங் 
கொள்க என்று மாகாளியின் அடிபணிந்து வேண்ட , அவளும் 
அவ்வாறே இனிய உருக்கொண்டு அம்பர் மா நகரத்துள் முன்பு தான் 
தங்கிய விடத்துக்குச்சென்று அமர்ந்தாள் . அங்கும் , அம்பரகரத்தூரிலும் 
தேவர் முதலியோர் அவளுக்குப் பூசையாற்றி , அம்பரில் உள்ள நம் 
பெருமானையும் பணிந்து நல்லருள் பெற்றுச் சென்றனர் . 

சென்றனர் . முன்பு 
கன்னியாகிய மாகாளியுடன் தந்தையாகித் தங்கியிருந்த திருமாலும் , 
அவ்விடத்தே யிருந்து அனைவர்க்கும் அருள் பாலிப்பவனானான் . அம் 
மாகாளியையும் , மாயனையும் , அம்பரீசனையும் நம்பித் தொழுவார் , 
எண்ணியவற்றை யெய்தி யினிது வாழ்வார் . 


பிரமபுரீசர் சந்நிதிக்குக் கிழக்கே விநாயகரும் , ஈசான திக்கில் கயி 
லாய நாதரும் , அக்கினி திசையில் புவனேசரும் , மேல்பால் மருதமரத் 
தின் நிழலில் மாகாளேசுரரும் அமர்ந்து அனைவர்க்கும் அருள் 
பாலிப்பர் . 

தென்றிசையில் பூரணை , புட்கலை யென்ற இரு தேவிமா 
ரோடும் சாத்தனார் ( ஐயனார் ) அமர்ந்திருப்பர் . இவர்கள் செய்தியை 
மேலே சொல்லுவோம் . 


வைரவப் படலம் 


புலத்திய முனிவர் வமிசத்தில் தோன்றி அசுரர்களுக்கு அரசனான 
சங்காரசீலன் என்றொருவன் இருந்தான் . அவன் தனக்கு மேன்மை 
கருதி , இமயமலையிற் சென்று , நூறு தேவ வருடங்கள் சிறிதும் 
உணவின்றிப் பிரமனைக் குறித்துப் பெருந்தவ மியற்றினான் . 
அவனுடைய தவத்துக்கு உவந்த பிரமன் , அவன் முன் தோன்றி , நீ 
வேண்டும் வரம் யாது ? சொல்லுக ; தருவோம் என்றருளினான் , 
சங்காரசீலன் , பிரமனை வணங்கித் துதித்து , ஐயனே ! நான் போர் 
புரிந்து மூவுலகையும் வெற்றி கொள்ளவும் , இந்திரன் முதலிய தேவரும் 
பிறரும் என்வழி நிற்கவும் வரம் அருளல் வேண்டும் என்றான் . 
மலரவன் , 

அவ்வரங்களை அவனுக்கு அளித்துத் தன திருப்பிடம் 
சேர்ந்தான் . சங்காரசீலனும் மிக்க களிப்படைந்தவனாய் அங்கு நின்றும் 
அகன்று , பெரும்படைகளுடன் போய் 

அமராவதியை 

வளைத்துக் 
கொண்டான் . அங்கே வாயில் தோறும் காவலிருந்த வீரர்களை வலி 
யழித்து உள்ளே புகுந்து , கற்பகம் முதலிய தருக்களை முறித்துச் சிதைத் 
தும் , தேவமாதர் பலரைப் பற்றி வருத்தியும் பலவாறு தீங்கிழைத்தான் . 
அவன் செயல்கள் கண்டு அஞ்சிய தேவர்கள் , இந்திரனிடம் சென்று 
பணிந்து , சங்காரசீலன் செயல்களையெல்லாம் ஒன்றும் விடாமல் எடுத் 
துரைத்தனர் . அது கேட்ட தேவராசன் சினம் மிகக் கொண்டு , அக்கினி 


22 


திரு அம்பர்ப் புராணம் 


முதலிய திக்குப்பாலகரோடும் , பிற தலைவரோடும் , பெரும் படையோடும் , 
எழுந்து , வச்சிராயுதம் கைக்கொண்டு ஐராவதத்தின் மேல் அமர்ந்து 
போர்க்களம் சென்றடைந்தான் . மிக்க வலி 

படைத்த சங்கார 
சீலனும் தன் படைகளுடன் ஆரவாரம் செய்து தேவர்களை எதிர்த்து 
நின்றான் . இரு திறத்தாருக்கும் பெரும் போர் மூண்டது , வெற்றி 
தோல்வி யின்றி நெடும் போர் நிகழ்ந்த பின் , அசுரர்படை சிதைந்து 
பின்னிட லாயிற்று . அது கண்ட சங்காரசீலன் கடுங்கோபங் கொண்டு, 
யமனுடைய தண்டாயுதம் போன்ற ஒன்றைக் கையில் ஏந்தித் தேவர் 
படையுள் புகுந்து சாடினான் . அப்படையுட் சிலர் மயங்கி நின்றார்கள் ; 
சிலர் மூர்ச்சையுற்று விழுந்து கிடந்தனர் ; சிலர் திரும்பியோடலானார்கள் . 
தேவேந்திரன் இவற்றைக் கண்டு , அக்கினியை அசுரர்மேல் ஏவினான் . 
அக்கினி சென்று அவுணருள் மிகப் பலரை மாய்த்தான் . சங்காரசீலன் 
அதைக்கண்டு , என் கோபத் தீயின் முன் இத்தீ எம்மாத்திரம் என்று 
ஓடிவந்து அழற் கடவுள் தலையில் தன் தண்டால் ஓங்கிப் புடைத்தான் . 
அக்கினி அயர்ந்து வீழ்ந்தான் . தேவர்கள் அச்சங் கொண்டனர் .. 
அதையறிந்த இந்திரன் , மற்றை யறுதிசைக் காவலரைக் கடுகி யேவ . 
வாயு முதலில் மூண்டெழுந்து அசுரர் படையில் ஐயாயிரவரை மாய்த்தான் , 
பின்பு அவுணர் தலைவன் கைத் தண்டால் மொத்துண்டு , அம்மம்ம ! 
இதுபட எவராலாகும் ! என்று சொல்லி ஓட்டங்கொண்டான் . அடுத்து , 
யமன் விரைந்து வந்து அசுரரிற் பலரை அடித்து வீழ்த்தி , சங்காரசீலன் 
கைக்கொண்டு தாக்கிய இருப்புலக்கையாலடிபட்டு அஞ்சியோடினான் . 
பின்பு வருணன் முன்வந்து அவுணர் படையை மோதிக் கலக்கி யழிக்கும் 
போது , அக்கொடியவன் பரிகம் என்னும் படையை வீச அதற்காற்றாது 
அவன் பின்னிட்டு ஓட்ட மெடுத்தான் . அவன் பின் எஞ்சிய திசைப் 
பாலகர் கூடி அசுரர் படையைத் தம்மால் ஏன்றவரை தாக்கி யழித்தனர் . 
அவர்களும் , கொடியவன் கைக் குந்தப் போருக் காற்றாது முன்னவர்கள் 
நிலையை அடைந்தார்கள்- அதன்மேல் , அட்ட வசுக்களும் , ஆதித்தியர் 
பன்னிருவரும் வானவர் தலைவர் பிறரும் கூடி நெடும்போது போராடி 
இறுதியில் முதுகு காட்டினர் . 


இவ்வாறு தன்னை யெதிர்த்தவர் அனைவரையும் தவித்தோடச் செய்த 
பின் , சங்காரசீலன் நேரே இந்திரனை எதிர்க்கலானான் . இந்திரனும் 
வச்சிராயுதத்துடன் வெள்ளை யானை மீதேறி அவனுடன் கடும்போர் 
தொடங்கினான் . அவன் எதிரிகளுடைய நால்வகைப் படைகளுக்கும் 
பெருஞ்சேதம் விளைத்து , அவர்கள் தலைவனும் தலை பிளக்குமாறு தன்கை 
வச்சிராயுதத்தால் தாக்கினான் . மலைமேல் இடி விழுந்தாற் போன்ற அத் 
தாக்குதலால் , சங்காரசீலன் நிலைகுலைந்து மயங்கி , இரண்டு நாழிகை 
நேரம் உயிரிழந்தவன் போலத் தரையிற் கிடந்தான் . தங்கள் தலைவன் 
நிலையுணர்ந்த தானவர் , மனந்தளர்ந்து மெய் சோர்ந்து அழு தனர் . 
தேவர்கள் மனமும் புயங்களும் பூரிப்ப வெற்றி முழக்கங் கொண்டனர் . 


வைரவப் படலம் 


23 


இந் நிலையில் , மயங்கி விழுந்திருந்த சங்காரசீலன் அது தெளிந்து , மக 
வானது திறலை வியந்துகொண்டே எழுந்தான் . எழுந்தவன் இந்திர 
னெ திரிற் போய் , உன் வீரத்தை யின்று நான் அறிவேன் என்று 
கூறிக்கொண்டே நொடிப் பொழுதில் வெள்ளை யானையின் மத்தகத்தின் 
மேல் தாவி அமர்ந்து இந்திரன் மார்பில் தன் கை முட்டியால் ஓங்கிக் 
குத்த , இந்திரன் தன் வாகனத்தினின்றும் கீழே விழுந்து மூர்ச்சித்தான் . 
அதுகண்ட மா தலி ( இந்திரனது தேர்ப்பாகன் ) விரைந்தோடி வந்து வேத் 
தனை எடுத்துக்கொண்டு போய் ஓரிடத்தில் ஒளித்து வைத்தனன் .. 
சங்காரசீலன் வெற்றிச் சங்கை முழக்கினான் . இவ்வாறு விண்ணவரை 
வெற்றி கொண்ட சங்காரசீலன் , இனித் தன்னை எதிர்ப்பார் எவருமிலர் 
என்ற காரணத்தால் சர்வ விஜயன் என்ற பெயர் பூண்டு பெருமிதத் 
துடன் வாழ்ந்துவந்தான் . 


இந்திரன் மனம் பெரிதும் மாழ்கித் தன் சுற்றம் புடைசூழ மலரவனை 
யடைந்து 

வணங்கி , ஜயனே ! நின் வரங்களின் வலிமையால் 
சங்காரசீலன் என்ற அசுரன் வந்து எங்களை யெல்லாம் நிலைகலக்கி , 
விண்ணாட்டைக் கைப்பற்றி வீறுகொண்டு வாழ்கின்றான் . நான் இருக்க 
விடமின்றி , ஏது செய்வதென்றறியாமல் நின்னை வந்து சரணடைந்தேன் . 
இஃதுண்மை ; எனக் கிரங்கி அருள் செய்யவேண்டும் என்றான் . அது 
கேட்ட நான்முகன் , நெடுநேரம் சிந்தித்து , இந்திரனை நோக்கி , நீ உன் 
தமரோடும் பூவுலகத்திலே அம்பர் எனப்படும் புன்னாக வனத்தலத்தை 
யடைந்து , அங்கே நம் பெருமானை முறைப்படி பூசித்துக் கொண்டிருப் 
பையாயின் , சங்காரசீலன் அங்கும் உன்னைக் கெடுக்கக் கருதி வருவான் ; 
அப்போது நம் பெருமான் வயிரவ மூர்த்தியைக்கொண்டு அவ்வவுணன் 
ஆவியைப் போக்குவிப்பான் . அதன்பின் நீ எல்லோருடனும் மீண்டு 
நின்பதியடைந்து நிலையுற்று வாழ்வாய் என்று கூறி விடுத்தனன் . 
திசை முகன் மொழிப்படி 

பரிவாரம் புடைசூழ அம்பரை 
யடைந்து , அன்னமாம் பொய்கையில் நீராடிப் பிரமலிங்கப் பெருமானையும் 
வம்பு வனப் பூங்குழ லம்மை யையும் விதிப்படி பூசித்து வழிபட்டுக் 
கொண்டு அச்சம் நீங்கி அங்கமர்ந்திருந்தான் . 


சதமகன் 


இஃதிவ்வாறாக , மலரவன் நாரத முனிவனையழைத்து , அமரருலகைக் 
கைக்கொண்டு அரசாளும் சங்காரசீலன் என்பவன் பூமியிலே அம்பர் 
நகரத்தை விரைவில் சென்றடையச் செய்க எனப் பணிக்க , நாரதனும் , 
அவ்வாறே செய்வேன் என்று அடிபணிந்து விடைபெற்றுச் சங்கார 
சீலன் இருப்பிடஞ் சேர்ந்து அவன் முன் சென்று இனிய ஆசிகள் புகன் 
றான் . சங்காரசீலனும் முனிவனுக்கு முகமன் கூறி வரவேற்று நல்லதோர் 
ஆதனத்தில் இருக்கச் செய்தான் . முனிவன் ஆதனத்தில் அமர்ந்து 
அசுரன் முகம் நோக்கி முறுவலுடன் , * அரசே / நின்புகழ் அளவிடற் 
கரிதாய் எங்கும் பரவி விளங்குகின்றது என்று எடுத்துக் 


கூற 


24 


திரு அம்பர்ப் புராணம் 


1 


அவுணன் மகிழ்ந்து வீணைச் செல்வ ! • விசேடம் ஏதேனும் உண்டேல் 
விளம்புக என்றனன் . முனிவன் , வெற்றி மிக்க வேந்தே ! விசேடம் 
உண்டு ; ஆயின் அதை விளம்புதற்கு அச்சமும் உண்டு ; என் 
செய்வேன் ! என்றான் . அவுணன் , முனி முதல்வ ! அஞ்சாது கூறுக 
என , உபாயம் வல்ல உயர் முனிவரன் , அண்ணலே ! முன்பு உனக்குத் 
தோற்றுத் தன்னிடம் விட்டுச் சென்ற இந்திரன் , மங்கையரும் , 
சுற்றமும் , பரிவாரங்களும் சூழ , பூமியிலே முன்பு பிரமன் நெடுங்காலந் 
தவமியற்றிப் பேறுபெற்ற தலமாகிய அம்பரை அடைந்து இன்பமுடடன் 
தங்கி , உன்னையும் உன் கிளைகளையும் அழிக்கும் வரம் பெறும் பொருட்டு 
ஈசனைப் பூசை செய்துவருகின்றான் . அந்த மன வலியால் உன்னை 
மிகவும் அவமதிக்கின்றான் . ஆதலால் , கடிது சென்று அவன் செயலைக் 
கடிதல் நன்று ; எனக்குத் தெரிந்ததனால் இதனை இங்கு உரைக்க 
வந்தேன் என்று கூறி விடை பெற்றுச் சென்றான் . 


முனிவன் போனபின் , சங்காரசீலன் , மானமும் கோபமும் மேலிட , 
அம்பர் சென்று இந்திரனுடைய விரதத்தைக் கெடுத்தன்றி உணவு 
கொள்ளேன் என்று தான் ஒரு விரதம் பூண்டு , பெரும்படையுடன் 
பூமிக்கு வந்து சேர்ந்தான் . வந்தவன் , அம்பர் நகரம் சென்று 
அதனைச் சூழ்ந்துகொண்டு , புற நகரிலேயே தவஞ்செய்யும் அந்தணர் 
குழுவைப் பற்றி அலைத்தான் . இதனை யறிந்த இந்திரன் , தேவர்க 
ளோடும் பரமன் கோயிலிற்போய்ப் பிரமலிங்கப் பெருமானை வணங்கிப் 
பலவாறு துதித்துத் தன் குறையை முறையிட்டான் . 

முறையீடு 
கேட்ட முன்னவன் , கருணைகொண்டு , தேவராசன் முன் காட்சியளித்து , 
நீ அஞ்சேல் ; அவுணனை நொடிப் பொழுதில் மாய்விப்போம் என் 
றருளி , வயிரவக்கடவுள் அங்கு வரத் திருவுளங்கொண்டான் , 

உடனே 
வயிரவன் அங்கே வந்து தோன்றிப் பெருமானை வணங்கி , இப்போது 
அடியேன் செய்யவேண்டியதைப் பணித் தருளல் வேண்டும் 

என்று 
வேண்டி நின்றான் . பெருமான் அவனை நோக்கி , ஏ கால வைரவ ! 
நீ இப்பொழுதே சென்று தேவர்களை வருத்தும் கொடுமை மிக்க 
சங்கார சீலன் என்பவனை , அவன் படைகளுடனே அழித்து , 
அந்தணருக்கும் இந்திரனுக்கும் அச்சம் நீக்கி , இங்கமர்ந்து இத் 
தலத்தைக் காவல் புரிக என்றருளிச்செய்ய , அப்போதே வயிரவன் 
அழன்றெழுந்து , தனது சூலப் படையைக் கையிலேந்தி , தன்னைப் புடை 
சூழ்ந்த தேவர் குழாத்தோடும் சென்று , சங்கார சீலன் படைகளைத் தன் 
சூலத்தால் அழித்து , அவன் முன் சென்று , அடா இங்கே வா என்று 
அறைகூவினான் . 

சிறிதும் அஞ்சாமல் எதிர்வரலும் , 
வயிரவன் , தன் கைமுட்டியால் அவுணன் மார்பில் அதிரத் தாக்கினான் . 
அவுணன் , மூச்சுத் திணற , விழிகள் பிதுங்க அலறிக்கொண்டு , தரையில் 
விழுந்து , வாயில் குருதி சோர , எலும்புகள் முறிந்து உடம்பெல்லாம் 
நையத் தன் திறலெல்லாம் ஒடுங்கி மாய்ந்தான் . தேவர்கள் தம் துன்ப 


அவுணன் 


வைரவப் படலம் 


25 


மெல்லாம் தீர்ந்ததென்று மகிழ்ந்து பூமாரி பொழிந்தனர் ; அம்பர்ப் 
பெருமானடிகளில் பேரன்பு பூண்டு சிறந்தனர் . வயிரவன் , அவுணரைக் 
கொன்ற மாசு தீர அன்னமாம் பொய்கையில் மூழ்கி , அம்பரீசன் 
திருவடிகளை வணங்கித் துதித்து நின்றான் . அவனை நோக்கிப் 
பிறைமுடிப் பெருமான் , கால வைரவ ! தேவர் முதலிய அனைவர் 
துன்பத்தையும் போக்கிய உன் செயலால் மகிழ்ந்தோம் ; முன்பு 
நாம் கூறியபடி , நீ இத்தலத்தில் அமர்ந்து என்றும் காவல் செய்திருப் 
பாயாக என்றருளினான் . வயிரவன் மன மகிழ்ந்து விடைகொண்டு 
சென்று , தென் கீழ்த் திசையில் அழகிய கோயில் ஒன்று எழுப்பி , 
இலிங்கமும் தாபித்து , புவனேசன் என்று அதற்குப் பெயர் சூட்டினான் . 
அவ்விடத்தே , தன் கைச் சூலத்தால் தரையைத் தோண்டித் திருக்குள 
மொன் றுண்டாக்கி , சூலதீர்த்தம் என்று பெயரிட்டு , கங்கை முதலாய 
புண்ணிய தீர்த்தங்களெல்லாம் அதில் வரச்செய்து , அந்நீரால் 
இலிங்கப் பெருமானுக்கு அபிடேகம் செய்து , பூசைக்குரிய உபகரணங்க 
ளெல்லாங் கொண்டு நன்கு பூசை செய்து பெருமானருள் பெற்று அங்க 
மர்ந்து என்றும் காவல் மேற்கொண்டுள்ளான் . அவ்வாறமர்ந்துள்ள 
வைரவன் மலரடி வணங்கி 

வணங்கி யேத்துவார் , தமக்குள்ள பகை நீங்கப் 
பெற்று , எல்லா நன்மையும் எய்தி , இம்மையில் நல்வாழ்வுற்று , 
இறுதியில் வீடும் பெறுவர் . சூல தீர்த்தத்தில் முழுகி , புவனே சரையும் 
வைரவரையும் மெய்யன்போடு வழிபடுவோர் , குட்டம் , தொழுநோய் , 
காசம் , குன்மம் , காமாலை முதலிய கொடிய நோய்களும் தீர்ந்து நன்மை 
பெறுவர் . வைரவக் கடவுள் வந்தவாறு து . 


சங்கார சீலனால் நேர்ந்த துன்பங்கள் தீரப்பெற்ற இந்திரன் , தேவர் 
களுடனே கூடி , அம்பரீசன் ஆலயத்தின் எதிரே திருக்குளமொன்று 
சமைத்து , இந்திர தீர்த்தம் என்று அதற்குப் பெயரிட்டு , எல்லாப் 
புண்ணிய தீர்த்தங்களையும் வருவித்து அதில் தாபித்து , தானும் நீராடி , 
பெருமானுக்கும் திருமஞ்சனமாட்டி , தேவதருக்களின் பூவும் பிறவுங் 
கொண்டு பெருமானைப் பெரிதும் பூசித்துப் போற்றி , களங்கம் நீங்கிக் 
கரையேறினோம் என்று களிப்பெய்தி , வம்புவனப் பூங்குழலாளுக்கும் 
வண்மைமிக்க பூசையியற்றித் துதித்து வழிபட்டு , தன் பழம் பெரும் 
வளமெல்லாம் வரப்பெற்று விளங்கினான் . தேவர்கள் பலரும் தங்கள் 
தலைவன் அமைத்த தீர்த்தத்தில் நீராடிப் பெருமானையும் 
பூங்குழலம்மையையும் முற்றன் போடும் பூசித்து வழிபட்டுப் பெருமகிழ் 
வுற்றனர் . இங்ஙனம் பூசித்த இமையவர்க்கும் அவர்தம் வேந்தனுக்கும் 
எம்பெருமான் 

விடைமேற்கொண்டு தோன்றிக் 
இத்தலத்தை வந்து தரிசித்து இங்கு வாழ்வோர் யாவராயினும் , 
எவ்வகையச்சமும் நீங்கி நல்வாழ்வு பெறுவர் . அவ்வாறே நீங்களும் 
பகையச்சந்தீர்ந்து முன்னை வாழ்வு முழுதும் பெற்றீர்கள் ; இனி நீங்கள் 
உங்கள் நாடடைந்து இனிது வாழ்வீர்களாக , இப்போது நீங்கள் 


காட்சியளித்து , 


26 


திரு அம்பர்ப் புராணம் 


விரும்பியவற்றைக் கேளுங்கள் என்றருள , இந்திரன் , அடியேன் 
அமைத்த தீர்த்தத்தில் மூழ்கித் தங்களைத் தரிசிப்போர் யாவராயினும் , 
அவர் வறுமையில்லா வாழ்வு பெற்று , விரும்பியவெல்லாம் எய்தி , 
முடிவில் தங்கள் கயிலை சார்ந்து பேரின்ப முறுதல் வேண்டும் ; தங்கள் 
திருவடி நினைவு எங்களுக்கென்றும் மாறாதிருத்தல் வேண்டும் ; இவ் 
வரங்கள் ஈந்தருள்க என , அவ்வாறே அளித்து எம்பெருமான் மறைந் 
தருளினன் . இந்திரனும் தன் மனைவி முதலிய சுற்றத்தோடும் , சூழ்ந்த 
பல தேவர்களுடனும் தன்னாடடைந்து இனிது வாழ்ந்தான் . 


விமலன் முத்தியடைந்த படலம் 


காசினியில் புகழ்மிக்க காசிமா நகரில் மும்மலங் கடிந்து முக்கட் 
பெருமானையே வழிபட்டொழுகும் விமலன் என்ற வேதியன் ஒருவன் 
இருந்தான் . அவன் புண்ணியவதி யென்ற பெண்ணை மணந்து 
நல்லறம் நடத்தி வாழுங்கால் , புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் 
விருப்பமுடையவனாகி , மனைவியோடும் புறப்பட்டுத் தென் றிசை நோக்கி 
வந்து பல புனித தீர்த்தங்களிலும் நீராடிக் காவிரியின் மருங்கு 
சேர்ந்தனன் . காவிரியில் மூழ்கி , அடுத்தபடியாக , அம்பரைச் சார்ந் 
தோடும் அரிசிற் காவிரியின் பெருமையை அறிந்து சென்று அதில் 
நீராடி , அம்பர் நகரடைந்து , அன்னமாம் பொய்கையில் மூழ்கி , பிரம 
லிங்கப் பெருமானையும் பூங்குழல் நாயகியையும் வணங்கித் துதித்த 
பின் , அத்தலத்தின் பெருமைகளை யுணர்ந்து அங்கேயே தங்கி வாழும் 
விருப்பமுடையவனானான் . கோயிலின் வடபால் தான் இருப்பதற்கோர் 
இல்லம் புதிதாக அமைத்து , அதில் இருந்துகொண்டு , இடையறாத பக்தி 
யுடன் காலந்தோறும் ஆலயஞ் சென்று தரிசித்து வழிபட்டு வந்தான் . 
அவ்வாறிருக்கையில் தனுர்மாதம் வந்தது . அம்மாதத்தில் நாள் 
தோறும் காலையில் அன்ன மாம் பொய்கையில் நீராடி , அநுட்டானங்களை 
முடித்துக்கொண்டு , கோயில் சென்று , உருத்திர மந்திரம் ஓதியவாறே 
கோயிலை நூறு முறை வலம் வருவான் ; பின்பு சந்நிதியை அடைந்து , 
பஞ்சாட்சரம் ஓதிப் பெருமானையும் பிராட்டியையும் ஆவரண தேவர் 
களையும் முறைப்படி தரிசித்து வணங்கித் தன தில்லம் சேர்ந்து அக்கினி 
காரியங்களையும் விதிப்படி நடத்துவான் . தனுர்மாத முழுதும் இவ்வாறு 
கழிந்தது . மகரமாத முதல் நாளில் வழக்கம்போல நீராடிச் சந்நிதியை 
அடைந்து , பூசித்து , பெருமான் திருமுன் நின்று பலவாறுது திக்கலானான் . 
* திரிலோசன , மகாதேவ , மதனாந்தக , சங்கர , காலகால என்பன போன்ற 
பல நாமங்களையும் அவன் கூறி , எல்லாமாகிய பிரமபுரீச , உன்னைச் 
சரணமடைந்தேன் . என் கண்கள் உன்னையன்றிப் பிறரைக் 
மாட்டா ; என் வாய் நின் புகழன் றிப் பேசாது ; என் கால்கள் நின் கோயிலை 
யன்றிப் பிறகோயிலை வலம் வரா ; நினைத்தமாத்திரத்திலே பற்றறுக்கும் 


காண 


விமலன் முத்தியடைந்த படலம் 


21 


நின்பதங்களையன்றிப் பிறவற்றை யென் தலை தாழாது ; என் செவிகள் 
நின் புகழன்றிப் பிறவற்றைக் கேளா ; என் மனமும் நின்னை மறவாது 
நினைத் தலன்றி வேறு நினையாது என்றிவ்வாறு மனமுருகித் துதித்து 
வந்தான் ஒரு நாள் இறைவன் அவன்முன் தோன்றி , நின் துதிகளால் 
மகிழ்ந்தோம் ; நின் நினைவு யாது ? நவிலுக என , விமலன் 
சாஷ்டாங்கமாக வணங்கி யெழுந்து கை கூப்பி நின்று , உலகமுய்ய வரம் 
வேண்டினான் : ஐயனே ! பிரமபுரி வாழும் மகாதேவா ! தங்கள் 
தரிசன விசேடத்தால் நான் பாசங்கள் நீங்கிச் சீவன் முத்தனானேன் ; 
பேரானந்தப் பெருவாழ்வுற்றேன் ; ஆனாலும் , அடியேன் விண்ணப்பம் 
ஒன் றுண்டு : காசியிலே வசித்துக் கங்கையில் அநுதினமும் முழுகும் 
பேறுபெற்ற நான் , அங்கு நின்றும் இங்கு வந்துற்றபின் இத்தலத்தை 
விட்டு வேறெங்கும் செல்ல விரும்பவில்லை; இங்கே, அரிசில் , அன்னமாம் 
பொய்கை முதலிய தீர்த்தங்கள் கங்கையினும் சிறப்புடை யன வேனும் , 
எனக்குப் புகழுண்டாகும் வகையில் இங்கொன்று புரிதல் வேண்டும் ; 
அது தங்களுக்கு அரிதன்று ; அதைக் கூறுவேன் : 

கங்கைநதி 
மூவுலகமும் ஊடுருவி , இவ்வன்னமாம் பொய்கையில் நிற்கும்வண்ணம் 
அருள் புரிதல் வேண்டும் . இம் மகர மாதத்தில் அதில் நீராடுவோர் - 
எல்லாப் போகங்களையுந் துய்த்து , ஈற்றில் முத்தியும் பெறச் செய்தல் 
வேண்டும் . இவையன்றி , தங்கள் திருவடிகளிலே நிலைத்த அன்புடைய 
வனான மகன் ஒருவனை யெனக் கருளல்வேண்டும் 

வேண்ட 
பரமன் அவ்வாறே அருள்வானாகி , கங்கா நதி , பாதாளத்தினின்று 
மேல் நோக்கி யெழுந்து , பெரிய வச்சிரத் தூண்போல இவ்வன்னமாம் 
பொய்கையின் நடுவே நிமிர்ந்து நிற்பதாக என்றலும் , அஃதவ்வண் 
ணமே யெழுந்து வான்முகடுற நின்றது ; அனைவருங் கண்டு அதிசய 
முற்றனர் . பெருமான் விமலனை நோக்கி , கங்கை யெழுந்தது ; அதில் 
நீராடுக ; நீ வேண்டிய மகப்பேறும் பிறவும் சங்கையின்றிப் பெறுக 
என்றருளி மறைந்தனன் . விமலன் தன் இல்லாளோடும் அதில் இனி 
தின் மூழ்கி மகிழ்வுற்றான் . வானளாவ எழுந்த வரநதி , விமலன் 
முழுகிய பின்னர் , அடங்கிப் பண்டுபோல அமர்ந்தது , அது கண்டோர் 
மேலும் அதிசயித்தனர் . பெருமான் ஆணையரல் அப்பாதாள கங்கை 
அத் தீர்த்தத்தில் என்றும் அகலாது அமைவதாயிற்று . விமலன் தன் 
மனைவியோடும் மேதக வாழ்ந்து , மாதேவன் என்னும் ஒரு மகனைப் 
பெற்றுக் களிப்பெய்தி , பிர மவரைப் பெருமான் திருவடி சேர்ந்து பேரா 
னந்தப் பெருவாழ்வு பெற்றனன் . மாதேவனும் , தன் தந்தை போலவே 
பிரமபுரீசன் திருவடிகளிலே இடையறத பத்தி செய்து , வம்புவனப் 
பூங்குழலம்மையையும் புவனேசத்தமர்ந்த பெருமானையும் நாள்தோறும் 
போற்றி வழிபட்டு வாழ்ந்து , இப்புண்ணிய விசேடத்தால் இறுதியில் 
சிவலோகமெய்தி இனிதமர்ந்தான் . 


என 


28 


திரு அம்பர்ப் புராணம் 


காமனருச்சனைப் படலம் 


முன்பு அரசனாயிருந்து , பின்பு முனிவனான விசுவாமித்திரன் , வசிட்ட 
முனிவனிடம் கொண்ட மாறாப் பகையால் , அவனை வெல்லக் கருதி , வட 
திசை யொழிந்த மற்ற மூன்று திசைகளிலும் முறையே சென்றமர்த்து 
தவமியற்றினான் . அத்திசைகளில் அவ்வப்போது அரம்பை மாதர்வந்து 
அவன் தவம் நிலைகுலையச் செய்தனர் . அதனால் , நம் தவம் இவ்வாறு 
சிதைவுற்றதே யென்று மனம் வெம்பிய அவன் , பெருஞ்சினங்கொண்டு , 
இவ்வாறு நம்மை மயக்குந் தொழிலில் வல்லவன் மாரனே என மனத் 
தில் எண்ணி , அம்மாரன் தொழில் இனி எங்கும் பலித்திடா தொழிக 
என்று அவனைச் சபித்து , வட திசை சென்றமர்ந்து மாதவம் புரிந்தான் . 
அச்சாபத்தால் , தன்னுடைய தொழில் சிதைவுற்ற மன்மதன் , இவ்வா 
றாயிற்றே யென்று வருந்தி , விரைந்து சென்று பிரமன் திருமுன் சேர்ந்து 
பெருமானே ! நீயே தஞ்சம் என்று ஓலமிட்டுப் பணிந்தெழுந்து பல 
வாறு துதித்து , நிகழ்ந்த செய்தியைக் கூறி , இச்சாபத் தீமை தவிர்ந்து 
நான் நலம்பெற அருளல்வேண்டும் என்று இரந்து நின்றான் . மாரன் 
குறையைச் செவியேற்ற மலரவன் , பரிவுகொண்டு , அவன் முகம் நோக்கி , 
* நீ அஞ்சேல் ; நான் அன்னவுருவம் நீங்கி நலம்பெறச் செய்தது 
பூவுலகிலே தென்னாட்டிலுள்ள அம்பர் என்னும் பெருந்தலம் ; நினைத்த 
மாத்திரத்திலே எத்தகைய அச்சத்தையும் நீக்கவல்லது அது ; நீ அங்கே 
சென்று , அன்ன மாம் பொய்கை யென்ற தீர்த்தத்தில் முழுகி , பிரமபுரீசப் 
பெருமானைப் போற்றி வழிபடின் , இச்சாபத் தீமை தவிரப் பெறுவாய் 
என்றான் . அதுகேட்ட மன்மதன் , அப்போதே சாபம் நீங்கியவன் போல 
மகிழ்ந்து , அம்பர்த்தலத்தை நாடிச் சென்றடைந்து , பிரமன் மொழிப் 
படியே அன்னமாம் பொய்கையில் முழுகி , திருநீறுங் கண்மணியும் 
சாத்தி , திருவைந்தெழுத்தை நினைந்து , கயிலாயமாகிய பிரமவரையின் 
மீதேறி , பிறவிப் பிணியகற்றும் பெருமருந்தும் பெருஞ்சோதியுமான 
பெருமானைக் கண்களாரக் கண்டான் . கண்ட வள விலே , நெஞ்சம் நெக் 
குருக , கண்களில் உவகைநீர் பெருக , தண்டாகாரமாய்ச் சேவித்தெழுந்து 
உடல் புளகிக்க , மெய்யன்போடு மெய்யனை அருச்சித்துப் பூசிக்கலானான் 
முன்னே மன்மதன் ஒரு மலரை ( அம்பாக ) இட்டபோது அவனைச் 
சினந்த அருளாளன் , இப்போது அவன் பல மலர்களைத் தூவி அருச்ச 
சனை செய்யவும் அவனை முனிந்தானல்லன் ; உண்மையன்பு பழுதுபடுவ 
துண்டோ ? பெருமானைப் பூசித்த 

மாரன் , 

மாதாவாகிய 
வம் புவனப் பூங்குழலம்மை சந்நிதியிலும் சென்று அன்பு மாறாது பூசனை 
யாற்றினான் . 


உலக 


ஒரு நாள் அரிசிலாற்றிலும் , ஒரு நாள் இந்திர தீர்த்தத்திலும் , சூல 
தீர்த்தத்தில் ஒரு தினமும் , அன்னமாம் பொய்கையில் ஒரு தினமுமாக 
அவன் அங்குள்ள தீர்த்தங்கள் அனைத்திலும் முழு குவான் . ஒரு தினம் 


மாற நாயனார் வழிபடு படலம் 


29 


புவனேசரையும் , மறு தினம் வைரவ மூர்த்தியையும் , மற்றொரு நாள் 
மரு தவனப் பெருமானையும் சிந்தித்துச் சென்று வழிபடுவான் . ஒரு நாள் 
தலத்தின் எல்லையை வலம் வருவான் . அவ்வாறு போற்று தலைக் கைக் 
கொண்டாலும் , பிரமவரைப் பெருமானை ஒவ்வொரு நாளுங் காலந்தோ 
றும் பூசித்து வழிபடுதலில் தவறமாட்டான் . இவ்வாறாக , நாளுக்கு நாள் 
உள்ளம் மிகக் கசிந்து, மெய்யன்புடன் நூறாண்டளவும் பூசனையாற்றிய 
அவன் , ஒரு நாள் பெருமான் திருமுன் நின்று , நெடும்பொழுது 
பலவாறு தோத்திரஞ் செய்து , ‘ பிரமபுரிப் பெரும ! நின்னைச் சரண 
டைந்த என் குறை தீர்த்தருள் புரிதல் வேண்டும் என்று பிரார்த்திக்க , 
பெருமான் திருவுள முவந்து அவன் முன் தோன்றி , அச்சந்தரும் 
கௌசிகன் சாபத்தை யகற்றிவிட்டோம் ; நீ சென்று முன் போல உன் 
தொழிலைக் கடைப்பிடிப்பாயாக என்று புகன்றருளி, இலிங்கத்துள் 
எய்தினன் . மன்மதனும் , ‘ துன்பந் தீர்ந்துய்ந்தோம் என்று உள்ளம் 
மகிழ்ந்து கோயிலை வலங்கொண்டு பணிந்து , தன திடம் சென்றடைந்து 
தன் தொழில் ஆற்றி வாழ்ந்திருந்தனன் . 


மாறநாயனூர் வழிபடு படலம் 


எங்கும் சோலைகள் சூழ்ந்து தளிர்களாலும் பூக்களாலும் பொலிவு 
பெற்று விளங்குவதும் , யாகங்கள் எப்போதும் நடைபெறுதலால் அத் 
தீயினின் றெழும் புகை ஆகாயத்திலே மேகங்கள் போலச் சூழ்ந்து 
மயில்களை ஆடச் செய்வதுமான வளம் மிக்க அம்பர் நகரிலே , வேதம் 
ஓதி , ஓதியவழி நின்று , முத்தீ வளர்த்து , முழுநீறு பூசி , அத்தன் அடி 
போற்றல் மறவாத சிறப்புடைய வேதியர் குடிகள் தழைத்திருந்தன . 
அத்தகைய வேதியர் ஒருவர்பால் , முன்னர்க் கூறிய நன்னெறி 
யனைத்தும் ஓருருவங்கொண்டு உதித்தாற்போல , மாறனார் என்ற ஒருவர் 
அவதரித்தார் . அவர் , காமம் , வெகுளி, மயக்கம் என்னும் முக்குற்றங் 
களையும் 

கடிந்து , தம் ஒழுக்கச் சிறப்பால் மூவேந்தரும் தம்மைப் 
போற்றுமாறு வாழ்ந்தார் . அவர் , அம்பர் மேய நம்பன் அடிக்கே 
ஆளாகி , திரு நீறும் கண்மணியும் திகழப் பூண்டு , திரு வைந்தெழுத்தை 
இடையறாது சிந்திப்பார் , சிவனடியாரைச் சிவனென்றே 

கருதி 
வழிபடுவார் . சிவதலங்கள் தோறும் சென்று போற்றுதலும் , சிவ 
புராணங் கேட்டலும் அவர்க்கு மிக்க இன்பந்தருவன . நாள்தோறும் 
காலையில் அன்னமாம் பொய்கையில் நீராடி நீறணிந்து , ஐந்தெழுத் 
தைச் சிந்தித்துப் பிரமபுரீசரைத் தொழுவார் . அம்மையையும் , பிற 
ஆவரண தேவர்களையும் புவனேசத்தமர்ந்த நம்பரையும் வயிரவரையும் 
போற்றுவார் . சிவனடியார் எவரையேனுங் கண்டால் , அவர்களை 
அன்போடு பணிந்து , இன்மொழி புகன்று தமது மாளிகைக்கு அழைத் 
துச் சென்று விதிப்படி உபசரித்து அறுகவை அமுதூட்டி மகிழ்விப்பார் . 
இதனையே தம் வாழ்க்கைக் குறிக்கோளாகக் கொண்டொழுகினார் . 


30 


திரு அம்பர்ப் புராணம் 


புடன் 


இவ்வாறொழுகிவரும் நாளில் , அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரைத் 
தரிசிக்க விரும்பி , ஒரு நாள் திருவாரூர் சென்று பரவையார் திருமாளி 
கையை அடைந்தார் . முன்னமே மாறனாரைப் பற்றிக் கேள்வியுற்றிருந்த 
தம்பியாரூரர் , தம்மைக் காண அவர் வந்தமை யறிந்து , பெருவிருப் 
எதிர்கொண்டார் ; இருவரும் மனங்கலந்து 

மருவினர் . 
ஒருவரையொருவர் பணிந்து , திருக்கோயில் சென்று புற்றிடங்கொண்ட 
பெருமானையும் தியாகேசரையும் தொழுது போற்றிப் பேருவகை 
யெய்தினர் . இவ்வாறு நாள் தோறும் தரிசனஞ்செய்துகொண்டு 
மாறனார் வன்றொண்டரோடு சில நாள் அங்கிருந்தபின் , பிரமபுரீசர் 
நினைவால் தம்மூருக்கு மீண்டு வந்து , நேரே ஆலயத்திற் சென்று 
நெஞ்சம் நெக்குருகப் பரமனைப் பணிந்து , தம் மனை சென்றடைந்தார் . 
சுந்தரரிடத்துப் பேரன்புகொண்டு , அடிக்கடி திருவாரூர் சென்று 
அவரைத் தரிசித்து மகிழ்ந்து மீளுவார் . மாறனார் இவ்வாறு அடுத் 
தடுத்து வரக்கண்ட நம்பியாரூரர் , தாமும் அம்பர் சென்று அவரைக் 
காணக் கருதி ஒருநாள் அவ்வாறே வந்துற்றார் . அவர் வருகையை 
அறிந்த மாறனார் , எதிர்கொண்டு வந்து பணிந்து தம் மாளிகைக்கு 
அழைத்துச் சென்று பேருவகையுடன் உபசரித்துப் பெருவிருந்து 
செய்வித்து மகிழ்ந்தார் . சுந்தரர் , இவ்வாறு சில நாள் அங்கமர்ந்து ,, 
பின்பு திருவாரூர் செல்ல நினைந்து , மாறனாரிடம் விடைகொண்டு புறப் . 
பட்டுச் சென்றார் . மாறனாரும் தம்முடைய தொண்டுகளையெல்லாம் 
முன்போலச் செய்து வாழ்ந்து வந்தார் . 

இவ்வாறிருக்கையில் மாறனார் , சிறந்த யாகம் ஒன்று செய்யக் 
கருதினார் . அந்த யாகத்தில் சிவபெருமான் உமாதேவியுடன் நேரே 
எழுந்தருளி அவிர்ப்பாகம் கொள்ளவேண்டு மென்ற நோக்கத்துடன் , 
திருவாரூர் சென்று சுந்தரரைத் தரிசித்து , தாம் யாகம் செய்யக் கருதிய 
தையும் , அதில் தியாகராசப்பெருமான் அம்மையோடு எழுந்தருளி வந்து 
நேரே அவியுணாப் பெறவேண்டுமென்ற நோக்கம் தமக்கிருப்பதையும் 
கூறி , அது 

கைகூடும் வண்ணம் அப்பெருமானிடத்து ஆரூரர் 
விண்ணப்பஞ்செய்து கூட்டுவித்து , அவரும் யாகத்துக் கெழுந்தருள 
வேண்டு மென்று அவரை வேண்டிக்கொண்டு தம் மூருக்குத் 
திரும்பினார் . பின்பு அவர் ஊருக்கு மேல்பால் தக்கதோரிடத்தில் 
யாகசாலையை விதிப்படி கோலி , 

அதனுள் வேதிகை, குண்டம் , 
சுற்றமைப்புக்கள் முதலிய யாவும் குறையற அமைத்து , மறையவர் 
பலர் சூழ ஒரு நல்ல 

ஒரு நல்ல நாளில் யாகத்தைத் தொடங்கிச் செய்ய 
லானார் . அம்பரைச் சூழ்ந்த பலவிடங்களில் வாழும் அந்தணர் பலரும் 
வந்து கூடினர் . 

வன்றொண்டரும் , தியாகேசரிடம் , மாறனாரின் 
வேண்டுகோட்படி அம்பர் செல்லவேண்டுவதை விண்ணப்பித்து , 
அருள் பெற்றுத் தாம் அம்பர் சென்று யாகசாலையை அடைந்தார் . 
தியாகராசப் பெருமானும் அன்பர்களுடைய கருத்தை முற்றுவிக்கத் 
திருவுளங்கொண்டு , எவ்வுருக்கொண்டு சென்றாலும் 


அன்பர் 


. 


மாற நாயனார் வழிபடு படலம் 

31 
உண்மையை உணர்வர் என்று கருதி , இருள்போற் கருகிய மேனியுடன் , 
அரையிலே அழுக்கு நிறைந்த ஆடையொன்று கட்டி , ஊன்பொதிந்து 
முடை நாற்ற முடைய தோலொன்றைத் தோளில் தாங்கிக் கள்ளின் 
நாற்றமும் வீச ஒரு புலையராகி வந்தார் . பெருமான் திருவுளக் குறிப் 
பின் படி எம்பெருமாட்டியும் ஒரு புலைச்சியாகிப் பின்வா , அவர் சென்று 
மாறனாரது யாகசாலையுள்ளே புகுந்தார் . ஒரு புலையன் உள்ளே வருதல் 
கண்ட மறையவர் எல்லாரும் கடுஞ்சினங் கொண்டு . ஆரவாரித்துக் 
கை தட்டி அவனை வெளியே செல்லுமாறு குறிப்பிக்கவும் அது பயனற்ற 
தாயிற்று . அதனால் அவர்களெல்லோரும் , யாகசாலைக்குள் ஒரு புலையன் 
வருவதா ! ஈதென்ன அநீதி ! யாகமும் நம் தன்மையும் கெட்டொழிந் 
தன என்று கூறி விரைந்தெழுந்து வெளியே சென்றனர் . மாறனாரோ , 
தம் உள்ளத்தே உண்மையை உணர்ந்தவராய் , வன்றொண்டரை நோக்கி 
நம் பெருமானே இவ்வுருவத்தை நயந்து கொண்டு வந்துள்ளாரென்று 
நான் உணர்கின்றேன் ; நும் கருத்து யாது ? என , சுந்தரர் அம்மை 
யோடும் வந்துள்ளவர் அவரே ; அதற்கையமில்லை என்று கூறி , நகை 
செய்து , புலையரை நோக்கி , ஐயரே ! வேத முதலாய அனைத்தும் உம்மை 
நாதப்பறையர் என்று கூறுவதைப் புதிதாக்கினீரோ ! உமக்குரிய கரித் 
தோலை இம்முடைத்தோலாக்கிக்கொண்டீரோ ! தெய்வ மணங் கமழும் 
உமது செங்கழுநீர் மாலை ஊனாயிற்றோ ! புன் மதுவின் நாற்றம் புழுகு 
நெய் வாசமெனக் கொண்டீர் போலும் ; அரையில் உடுத்த அழுக்கு 
நிறைந்த ஆடையும் இக்கோலமும் மிக நன்று ; முதல்வரே ! இதுவும் ஓர் 
அழகாயிற்று 

என்று 

பலவற்றை உரிமையோடு கூறினார் . 
விநாயகர் , சாத்தனார் முதலியோர் நேரில் வந்து அத்தணரிடம் , 
இங்கு வந்துள்ளவர் புலையரல்லர் ; எம்பெருமானே 

எம்பெருமானே இவ்வாறு 
வந்துள்ளார் எடுத்துக் கூறினும் அவர்கள் 

அதனை 
நம்புவாரல்லர் . மாறனார் , வன்றொண்டருடன் மகிழ்ச்சி மிக்கவராய் , 
புலையராகிய பெருமானைப் போற்றி அவியுணாவை அளிக்க , அவரும் 
அதனை யேற்றுக்கொண்டார் . தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் . பின்பு 
தியாகேசர் மாறனாரை நோக்கி , நீர் வேண்டுவது யாது என வினவ 
மாறனார் , என்னையாட்கொண்டவரே ! இந்த 

வடிவுடனே 
இங்கமர்க என்று வேண்டிக்கொண்டார் . பெருமானும் அருள் கூர்ந்து 
அவ்வாறே அங்கமர்ந்தார் . மாறனார் இதன் பின் சோமாசி மாறர் 
ஆகி , இறுதியில் நாயன்மார் அறுபத்து மூவருள் ஒருவரும் ஆனார் . 
அவர் ஆரூரரைத் தொழுது : நும்மால் அடியேன் இப்பேறு பெற்றேன் 
என்று முகமன் பல கூறி வழியனுப்பிய பின் , அன்னமாம் பொய்கையில் 
நீராடித் தம தில்லஞ்சேர்ந்து . என்றும்போல எம்பெருமானை மறவாது 
போற்றி வாழ்ந்து சிவபதம் எய்தினார் . நம்பெருமானே வைதிக 
மறையோனாகி வந்து தடுத்தாட்கொள்ளப் பெற்ற பெருமையுடைய 
சுந்தரர் வாக்கால் அடியேன் என்று இசைக்கும் பேறுடைய மாறனார் 
பெருமையை முழுதும் உணர்ந்து எடுத்துக் கூறவல்லார் யார் ? 


என்று 


2 


f} 


32 


திரு அம்பர்ப் புராணம் 


கோச்செங்கட் சோழ நாயனார் 

வழிபடு படலம் 


பூசை 


திருக்கயிலாயத்திலே , சிவபெருமானுடைய கண நாதர் பலருள் , 
மாலியவான் , புட்பதந்தன் என்ற இருவர் , பெருமானடித்தொண்டு 
பூண்டு , நாள்தோறும் பூவும் , தளிரும் , புனலுங் கொண்டு பெருமானைப் 
பூசித்து வந்தனர் . நாளடைவில் அவ்விருவருக்குள்ளே போட்டியும் 
பொறாமையும் விஞ்ச, ஒருவரையொருவர் முந்திக்கொண்டு 
புரிவாராயினர் . ஒருநாள் ஓரிடத்து அவ்விருவரும் நேருக்கு நேரே 
சந்திக்க நேர்ந்தபோது , மாலியவான் , பொறாமை மிகுதியாற் பொறுமை 
யிழந்து , நீ யானையாகிப் பூமியை அடையக்கடவாய் என்று புட்பதந் 
தனைச் சபித்தான் . அதுகேட்ட புட்பதந்தனும் அடங்காச் சினங் 
கொண்டு , நீ தாழ் பிறப்பான சிலந்தி யாகுக என்று மாலியவானைச் 
சபித்தான் . பின்பு இருவரும் ஒருவாறு தம் பிழையை உணர்ந்து 
சென்று பெருமான் திருவடிகளிலே பணிந்தெழுந்து , நிகழ்ந்ததைக்கூற, 
மாதேவன் குறு நகை கொண்டு , நீவிர் இருவீரும் சோழ நாட்டிலே 
காவிரியின் வடகரையில் 

உள்ள ஞானக்ஷேத்திரத்தை அடைந்து , 
அங்கும் இப்பகைமையோடு நெடுங்காலம் நம் இலிங்க பூசையாற்றிய 
பின்பு இச்சாபம் நீங்கப்பெற்று மீண்டும் இங்கு வந்தடைக என்று 
அருளி விடை கொடுத்தனுப்பினன் . 


விடைபெற்ற யானையும் சிலந்தியும் , பெருமான் குறித்த விடமாகிய 
ஞானக்ஷேத்திரத்தை ( திருவானைக்கா ) அடைந்து , அத்தலத்தின்வளம் 
முதலியவற்றை நோக்கி வியந்தன , பின்பு அவையிரண்டும் வேறு 
வேறிடங்களில் தங்கி , ஒன்றையொன்று காணாதவாறு வந்து வெண்ணா 
வலின் கீழமர்ந்த விமலனைப் பூசிக்கத் தொடங்கின . 


முதலிற் சிலத்தி சென்று நோக்கியபோது , இலிங்கத்தின் மேல் 
நாவற் சருகுகள் உதிர்ந்து கிடப்பது கண்டு , அந்தோ ! இறைவன் 
திருமுடி மீது சருகுகள் உதிர்வதா ! என்றெண்ணி , தன் வாயெச்சில் 
நூலாலே விமானம் முதலியவற்றை யமைத்து வைத்தது . பின்பு யானை 
வந்து நோக்கிய போது , இறைவன் திருமுடிக்கு மேலே இச் சிலம்பி 
தூலிருத்தல் தகாது எண்றெண்ணி , அதனைச் சிதைத்து , நீரில் மூழ்கி 
பூ முதலியன கொணர்ந்து இறைவனைப் பூசித்துச் சென்றது . மறுநாள் 
சிலந்தி வந்து பார்த்தபொழுது , தான் அமைத்த தளி சிதைப்புண்டு 
பச்சிலையும் பூவும் இறைவன் திருமுடிமேல் இருத்தல் சுண்டு , ஐயோ , 
இறைவன் திருமேனிக்குப் பாதுகாப்பாக நாம் இழைத்த கோயிலைச் 
சிதைத்ததுமன்றி , இலை முதலியவற்றையும் இறைவன் திருமுடிமேல் 
சுமத்தியிருப்பது என்ன அநீதி ! என்று அவற்றையெல்லாம் விலக்கி , 
தன் வாய் நூல் கொண்டு முன்போல இயற்றி மகிழ்ந்து சென்றது . 


கோச்செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


33 


இவ்வாறே மாறி மாறி இவை யிரண்டும் சில நாள் செய்துவர , ஒருநாள் 
சிலந்தி தன் முறைப்படி வந்து , தான் இழைப்பதனை நாள் தோறும் 
சிதைப்பது யார் என்பதை யறியக்கருதி ஒருபால் ஒளித்திருந்தது . 
அப்போது தானியற்றிய நூற்றளியை யானை வந்து அழிப்பது 
கண்டு , மனம் புழுங்கி , நாம் செய்யும் சிவப்பணிக்கு ஊறுசெய்வதைக் 
கெடுப்பது நம் கடமை என்று கருதி , யானையின் துதிக்கைத் துளையின் 
வழியே புகுந்து அதன் மண்டையைக் குடைந்து , சுறுக்கெனக் கடித்தது . 
கடித்தவுடன் , யானை அதனைத் தாங்கமாட்டாது துதிக்கையை வாய்க் 
குள்வைத்துக் கதறி விழுந்து மாண்டது . சிலந்தி வெளிவர முயன்ற 
போது , அது முடியாமையின் உள்ளேயே உழன்று உயிரிழந்தது .. 
அப்போது இறைவன் அங்குத் தோற்றமளிக்க , அவையிரண்டும் தம் 
முன் னுருவெய்தி இறைவனைப் பணிந்து அருள் வேண்டின. அவ்விரு 
வரையும் நோக்கி ஐயன் , யானையுருவினின்று நீங்கியவன் முன்போலக் 
கயிலையை அடைந்திருப்பானாக , சிலந்தி யுருவின் நீங்கிய நீ சோழர் 
குலத்திலே தோன்றி அரசு பெற்று முடிசூடி . நாடாண்டு , உறுகுறை 
தீரக் கோயில் திருப்பணிகள் பலவும் செய்து வருக . அவ்வாறாகிய 
நாட்களில் , இத்தலத்தினும் மேன்மையுடைய அம்பர் என்னும் தலத்தே 
நீ சென்று திருப்பணி யாற்றுங்கால் , நாம் அங்குத் தோன்றி உனக்கு 
நம் கணத் தலைமை உதவுவோம் என்று அருளிச்செய்து மறைந் 


தனன் . 


அக்காலத்தே சிதம்பரத்தில் இருந்து அரசு புரிந்த சுபதேவன் 
என்ற சோழவரசன் , தனக்குப் புதல்வன் இல்லாக் குறையை நீக்க 
இறைவனை வேண்டி வழிபட்டுவர , சிலந்தி யு ருவின் நீங்கிய 
மாலியவான் , அச்சுபதேவன் மனைவி காலவதியின் கருவிலே சேருமாறு 
பரமன் அருள்பாலித்தான் . அவ்வாறே கமலவதி கருவுற்று , முறைப் 
படி மாதங்கள் பத்தும் கழிந்தபின் , பொறையுயிர்க்குங் காலம் வர , அவள் 
வயிறுளைந்தனள் . அப்போது சோதிடர் அரசனையணுகி , அரசே ! 
இன்னும் ஒரு முகூர்த்த காலம் சென்றபின் குழந்தை பிறந்தால் அது 
உலகெலாம் புரக்கும் ஒரு பெருந்தகுதியுடையதாகும் என் றனர் . 
அது கேட்ட அரசன் , தன் தேவிக்கு இதனை அறிவிக்க , அவள் 
அத்தகைய மகப்பேறு கருதித் தன் துன்பத்தையும் தாங்கிக்கொண்டு , 
தாதியர்களை நோக்கி , என் கால்களைக் கயிற்றிற் பிணித்து மேலே 
தூக்கித் தலைகீழாக ஒரு முகூர்த்தகாலம் கட்டிவைத்து , நல்லோரை 
வந்தபின் இறக்குக எனப் பணித்தனள் . அவர்கள் அவ்வாறே செய்ய , 
கமலவதி நல்லோரையில் , வலம்புரிச் சங்கம் 

ஒரு பெரு 
முத்தை யீன்றதுபோல நன்மகவை யீன்றனள் . பிறக்குங் காலம் 
தாழ்த்தமையின் , அம்மகவின் கண்கள் மிகச் சிவந்து விளங்கின . 
கண்ட தாய் , செங்கண்ணானே யிங்கு வந்துதித்தானோ ! என்றாள் . 

. 
சுபதேவனும் மனம் மிக . மகிழ்ந்து , குழந்தைக்குச் செய்யவேண்டிய 

3 


34 


திரு அம்பர்ப் புராணம் 


சாதகன்மம் முதலியவற்றை முறைப்படி செய்து , அந்தணர்க்கும் 
ஆதுலர்க்கும் பொன்னும் பிறவும் அள்ளி வீசி , இறைவன் திருவருளை 
வியந்திருந்தனன் . சிவாலயப் பணிகள் செய்யப் பிறந்த மகனாரும் , 
சேவலங் கொடியுடைய செவ்வேள் போல நாளுக்கு நாள் நன்கு வளர்ந்து 
வந்தார் . பதினாறாம் ஆண்டில் அவருக்குத் தந்தை அரசை யளித்து 
முடிகவித்து அரியணை யேற்றினான் . அவரும் , அரசியற் சுற்றமும் 
பிறவுஞ் சூழ இனிது செங்கோல் செலுத்தலானார் . 


அவ்வாறிருக்கும் நாளில் , சிவபெருமா னருளால் , அவர் முற்பிறப்பு 
நினைவுடையவராகி , தம் குறை தீர ஆனைக்காவிலே ஆலயம் அமைக்கக் 
கருதி அங்குச் சென்றடைந்தார் . அங்கே அப்பு லிங்கமாகிய 
பெருமானுக்கு ஆடகப்பொன்னால் திருப்பணி செய்ய நினைத்தபோது , 
பெருமான் அதனை மறுத்து வடக்கே * கெண்டகையாற்றில் கிடைக்குங் 
கல்லால் திருப்பணி செய்க எனப் பணிக்க, அதனையேற்று அவ்வாறே 
கோயில் அமைத்து நம்பனைத் தொழுது நல்லருள் பெற்றார் . அக்கோயில் 
யானை உட்புகாத வகையில் அமைக்கப்பட்டது . பின்பு , அங்கமைத்தது 
போலவே , அவர் நல்லூர் , வலிவலம் , ஆவூர் , சிக்கல் , கீழ்வேளூர் , ஆறை 
வட தளி , தலைச்சங்காடு , வலம்புரம் , செம்பொன்பள்ளி , மருகல் முதலிய 
பல தலங்களிலே அழகுறக் கோயில்கள் அமைத்தார் . அவ்வாறு செய்து 
வருங்கால் , நம்பன் அருளால் அவர் அம்பரை யடைந்து , அங்கும் தம் 
கொள்கையின்படி திருப்பணி செய்யக் கருதித் தபதிகள் முதலிய 
பலரையும் வருவித்து , பெரும் பொருள் வாரி வழங்கிக் கருங்கல்லும் 
பிறவும் கொணர்வித்துத் திருப்பணியைத் தொடங்கினார் . உரிய 
வேலைகள் பலவும் செவ்வனே நடைபெற , ஆகம விதிப்படி கருப்பக் 
கிரகம் , அர்த்த மண்டபம் , மகாமண்டபம் , நிருத்தமண்டபம் , திருவிழா 
மண்டபம் . மடைப்பள்ளி , யாகசாலை , திருச்சுற்றுமாளிகை , மதில் , 
கோபுரம் ஆகிய பலவற்றையும , அம்மைக்கும் பிற ஆவரண தேவர் 
கட்கும் உரிய கோயில்களையும் உரியவாறு அமைப்பித்து முடித்தபின் , 
அமைச்சர் முதலியோர் சூழ நேரிற் சென்று அனைத்தும் கூர்ந்து 
நோக்கிக் களிகூர்ந்து , நன்னாளில் கும்பாபிடேகமும் செய்வித்து , நித்திய 
நைமித்திகங்களும் குறைவின்றி நடைபெற வகுத்து , காலந்தோறும் 
சென்று அம்பரீசனையும் அம்மையையும் , பிறகடவுளரையுத் தொழுது 
போற்றுவாரானார் . இவ்வாறு பல காலம் வழிபாடு செய்திருக்க , அவருக்கு 
அருள் செய்யத் திருவுளம்பற்றிப் பிரமபுரீசர் , முன்பு நாவலின் அடியில் 
தாம் நவின் றவாறே , தம் சந்நிதியின் வடக்குப் பக்கத்திலே , நாவலின் 
கீழமர்ந்த தம் திருக்கோலத்தைக் காட்ட , வளவர்கோமான் கண்டு 
மகிழ்ச்சியில் திளைத்தார் . அப்போது 

பருமான் அவர்முன் 
உமையோடும் விடைமேல் தோன்றி , புகழ் மிக்க அன்ப ! முன்பு நாம் 


* கெண்டகை . கண்டகி நதி ; இதில் சாளக்கிராமம் நிறைய உண்டு என்பர் . 
கெண்டகைக் கற்பணி செய்த வரலாற்றைத் திருவானைக்காப் புராணத்துட் காண்க . 


நந்தன் வழிபடு படலம் 


35 


அருளியபடியே நம் கணத் தலைமை உனக்கு அளித்தோம் ; அதனைப் 
பெற்று இனிது வாழ்க எனப் பணித்து மறைந்தருளினார் . அண்ணலார் 
அருளியபடியே கோச்செங்கணார் சிவகணத் தலைமை பெற்றுச் சிவலோக 
மெய்திச் சிறப்புற்றார் . திரு அம்பரைத் தரிசிக்க வந்த 

வந்த திருஞான 
சம்பந்தப் பெருமான் , தம் பதிகத்திலே சோழ நாயனாரைச் சிறப்பித்துப் 
பாடியுள்ளார் . அம்பர்த் தலத்தில் அமர்ந்துள்ள ஆனைக்கா அமுத - 
லிங்கேசரை அன்போடு வழிபடுபவர் தேவரும் தொழும் பெரும்பதம் 
பெற்றுச் சிவலோகம் அடைவர் . 


நந்தன் வழிபடு படலம் 
காம்போச தேசத்தரசனாகி , மன் னுயிரைத் தன்னுயிராகக்கொண்டு 
மா நிலம் புரந்த நந்தன் என்பவன் ஒருவன் இருந்தான் . அவன் 
கலைகள் அனைத்தும் கரிசறப் பயின்று , சிவபத்தியிற் சிறந்தவனாகி , 
சைவவேடம் சிறக்கப் பூண்டு , ஐந்தெழுத்தோதி , மும்மலங்களையும் 
கழுவுவதற்கு முதல்வனது அருட்புனலை வேண்டி நின்றான் . நற்குணங் 
கள் அனைத்தும் அமைந்து , காட்சிக்கு எளியனும் கடுஞ்சொல் இல்லாத 
வனும் , ஈகையும் இன்சொல்லும் உடையவனுமாயிருந்த அவன் , அழகில் 
மன்ம தனுக்கொப்பானவன் ; பகைவருக்கு அச்சந் தருபவன் ; அவன் 
பெருமைகள் அளவிடற்கு அரியன . எல்லாம் நிறைவுறத் தன்னாட்டை 
அவன் ஆண்டு வருங்கால் , வேட்டையில்லாமையால் காட்டு விலங்கு 
களால் நாட்டுக்கு விளைந்த துன்பங்களைச் சிலர் வந்து கூறினர் . அம் 
மொழி கேட்டலும் மன்னவன் , * நம் வீரர்கள் யாவரும் வேட்டை 
குறித்து விரைந்தெழுக எனப் பணித்துத் தானும் தூய நீராடி , 
நீறணிந்து , நின்மலனைத் தொழுது , அறுசுவையுண்டி அமர்ந்துண்டு,, 
தாம்பூலந்தரித்து , வேட்டைக்கோலம் விளங்கப்பூண்டு, அந்தணர் ஆசி 
நவில , சூதர் , மாகதர் துதிபாட , மங்கல கீதங்களும் வாழ்த்துக்களும் 
மலியப் புறப்பட்டான் . வாதுவன் பட்டத்துக் குதிரையைப் பாங்குற 
அலங்கரித்துக் கொணர்ந்து நிறுத்தி அடிபணிய , இந்திரனும் கண்டு 
நாணும்படி ஏற்றமாக அக்குதிரையின்மீதேறி அமர்ந்தான் . அவன் 
கட்டளையின்படி வேட்டைக்குச் சித்தமாக எழுந்த வீரர் பலரும் , வில் , 
வாள் , வேல் முதலியன தாங்கி , அவனைச் சூழ்ந்தனர் . வேட்டைக் 
குரிய வலையும் வாரும் தாங்கிச் சென்றனர் சிலர் ; 

வேட்டை 
நாய்களைக் கையிற்பற்றி மேவினர் சிலர் . இவ்வாறாகிய குழுவின 
ரோடும் துடி முதலியன முழங்க , மன்னன் 

வனத்தை 
யணுகினான் . முன்னே சிலர் சென்று காட்டில் வழிசெய்து , ஒருகா தச் 
சுற்றளவுக்கு விலங்குகள் தப்பிச் செல்ல வகையின்றி வார் முதலிய 
வற்றால் வேலி கோலிய பின் விலங்குகளைக் கலைத்து வெருட்டினர் . 

* இவ்விடத்து , அந்நாய்களை ஆசிரியர் வருணிக்கும் இயற்கையழகு மிக்க 
இன்பந் தருவது . 


சென்று 


36 


திரு அம்பர்ப் புராணம் 


பம்பை , கொம்பு , துடி முதலியவற்றின் முழக்கத்தாலும் , வீரர்களின் 
ஆரவாரத்தாலும் , பலவகை விலங்குகள் வெருண்டெழுந்தன . 
அவற்றையெல்லாம் வீரர்கள் எய்தும் , எறிந்தும் , குத்தியும் , 

வெட்டியும் , 
நாய்களை யேவிக் கடிப்பித்தும் பல வகையில் மாய்த்து அழித்தனர் . 
சிங்கம் , புலி , யானை முதலியவற்றை வேட்டையாடுங்கால் மன்ன 
வனும் தன் வில்லை வளைத்து அம்பு தொடுத்துப் பலவற்றை மாய்த்தான் . 
வனமெங்கும் விலங்குகளின் கதறல் ஒலி மிக்கெழுந்தது . ஒரு புலியைக் 
குறித்து மன்னன் எய்த வாளி, அப்புலியின் முகத்திற் பாய்ந்து உ.டலை 
ஊடுருவி , வாலின்புறத்துச்சென்று வாலோடிணைந்து தோன் றியபோது 
அப்புலிக்கு வால் இரண்டோ என்னும்படி யிருந்தது . அவனுடைய 
ஓர் அம்பு , சிங்கம் , யானை , புலி ஆகிய மூன்றைக்கொன்று , திரிபுரம் அட்ட 
பரமன் 

கணைபோல விளங்கியது . இத்தகைய கடுந்திறல் உடைய 
வனானாலும் அவன் வேட்டையில் , விலங்குகளின் சிறு குட்டிகளையும் , 
சூலுற்ற பெண் விலங்குகளையும் , குட்டிகளுக்குப் பால் ஊட்டும் 
நிலையில் உள்ளவற்றையும் , வெயிலின் வெம்மையால் வேட்கையுற்று 
நீரருந்துமவற்றையும் மாய்க்கவில்லை ; எதிர்த்துவரும் வலியுடைய 
வற்றையே எய்து தொலைத்தான் . இவ்வாறு வேட்டையாடி வருங்கால் 
ஆண்புலியொன்று அவனெதிர் தோன்றி , அவனேறிய குதிரையின் மேற் 
பாய வந்தது . அதுகண்ட அரசன் அதன்மீது அம்பொன்றை எய்ய ,, 
அஃது அவ்வம்புக்குத் தப்பியோடியது . மன்னன் குதிரையை விரைந்து 
செலுத்திப் புலியைத் தொடர்ந்து சென்றான் . புலி ஓரிடத்தில் புகுந்து 
மறைந்தது . அரசன் அவ்விடஞ்சென்று பார்த்தபோது , 

அங்கே , 
பிங்கலாக்கன் என்னும் முனிவன் , தன் உடம்பு முழுவதும் புலித்தோ 
லால் போர்த்துக் கண்மூடித் தவம் மேற்கொண்டு நிட்டையில் இருந் 
தான் . சிறிதும் அசைவின்றி நடுதறிபோல் இருந்த அம்முனிவன் உடம் 
பில் மூடிய புலித்தோலால் , தப்பிவந்த புலியே அதுவென்று நினைத்து , 
மன்னன் , கடும்பகழி யொன்றைச் செலுத்தினான் . அப்பகழி , வாழைப் 
பழத்தில் ஊசி நுழைவதுபோல முனிவனுடலிற் பாய்ந்து ஊடுருவவே , 
முனிவன் குலைகுலைந்து வீழ்ந்து , மலைமகள் கொழுநன் மலரடி நினை 
வோடு ஆவி நீத்தான் . மன்னவன் தன் பிழையை உணர்ந்து , பெரும் 
பாவத்துக்காளானோமே யென்று மனம் பதைத்துக் குதிரையினின்றும் 
இறங்கி முனிவனருகே சென்று பார்த்து மூர்ச்சித்து விழுந்தான் ; நினைவு 
வந்ததும் , அவன் ஐயோ ! இதற்கு இனி என்ன செய்வது ? என்று 
வருந்தி அழலானான் . இந்நிலையில் , உடன் வந்த அமைச்சர் முதலிய 
பலரும் அங்கெய்தி , மன்னன் நிலைகண்டு மிகவும் வருந்தி , பிழை 
நேர்ந்துவிட்டது ; இது நாம் வேண்டுமென்று செய்ததன்று ; இதற்கினி 
வருந்திப் பயனென்ன ? என்று பலவாறு கூறித் தேற்றவும் , தேறானாய்த் 
திகைத்துச் சித்திரம் போல யாதொன்றும் கூறாதிருந்தனன் வேந்தன் . 
அப்போது அவன் கண் காண , 

கண் காண , பேயும் அஞ்சத்தக்க கோரமான 
தோற்றத்தோடு பிரமகத்தி அவனெதிர்ப்பட்டது . 

அது , மன்னனை 


நந்தன் வழிபடு படலம் 


37 


நோக்கி , கடுங்கொலை புரிந்த கயவா ! உன்னைக் கொன்றாலன்றி நான் 
ஒழியேன் என்று தெழித்து மார்பு தட்டி மீசையை முறுக்கிச் சிங்கம் 
போலச் சீறிற்று . அது தீயெரிவது போலத் தன் வாயைத் திறந்து 
கொண்டு , உன்னை விழுங்குவேன் என்று மன்னனைக் கிட்டும் ; அவன் 
நின்றாலும் , இருந்தாலும் , கிடந்தாலும் அவனை விடாது பற்றிப் 
பலவாறு அலைக்கும் ; தன் தோள்களைக் கொட்டி ஆர்த்து , என்னோடு 
போர் செய்ய வா ; உன்னை விடேன் ; கரும்பு போலக் கடித்து உன்னுயிர் 
குடிப்பேன் என்னும் . இங்ஙனம் பலவாறு அப்பிரமகத்தியால் அலைப் 
புண்ட மன்னன் , மிகவும் அஞ்சி , உடன் வந்த அனைவரையும் ஊருக்குச் 
செலுத்தி , ஒருவருமின்றித் தனியே தான்மட்டும் பல தலங்கள் சென்று 
தரிசிக்கக் கருதினான் . அவன் சிவ பூசை செய்யும் சீலமுடையவனா 
தலால் , அதன் பயன் வீண் போகாதன்றோ ? பிரமகத்தி அவனை விடாது 
தொடர்ந்தபோதும் , சிவதலங்களைத் தரிசிக்கும் நினைவு நீங்காமல் 
அவன் நடக்கலானான் . 


அவ்வாறு சென்றவன் , சீவன் முத்தர் பலர் சென்று இறைஞ்சும் 
காசியை அடைந்து , கங்கையில் முழுகிச் சுயம்புவான சம்புவைத் 
தொழுதான் . அங்கே அப்பிரமகத்தி அகலாமை கண்டு , அது நீங்கும் 
வரை யெல்லாத் தலங்களையுஞ் சென்று தொழுவேன் என் றுட்கொண்டு 
* திருப்பருப்பதம் , திருக்காளத்தி , காஞ்சீபுரம் , திருவாலங்காடு , 
திருவொற்றியூர் , திருமயிலை , திருவான்மியூர் , திருவெண்பாக்கம் , 
திருமாற்பேறு , திருக்கச்சூர் , திருவிடைச்சுரம் ,. திருக்கழுக்குன்றம் , 
திருவண்ணாமலை , அறையணி நல்லூர், விருத்தாசலம் , திருவதிகை , 
திருப்பாதிரிப்புலியூர் , சிதம்பரம் , சீகாழி , புள்ளிருக்கு வேளூர் , புன்கூர் , 
திருவெண்காடு , திருக்கடவூர் ஆகிய தலங்களையெல்லாம் தரிசித்துப் 
போற்றியும் , தீராத பிரமகத்தியுடன் மாயூரம் சென்றடைந்தான் . 
அங்கே காவிரியின் இடப தீர்த்தத் துறையில் நீராடிக் கோயில் சென்று 
அப்பனையும் அம்மையையும் வழிபட்டுத் துதித்து , அங்கு நின்றும் 
மேற்கு நோக்கிச் செல்லலானான் . செல்லுகையில் , 

மூவலூர் , 
திருத்துருத்தி , ( இது இப்போது குற்றாலம் என வழங்குமிட. மாகும் ) 
அழுந்தூர் , ** ஆவடுதுறை , திருக்கோடிகா , கஞ்சனூர் , மங்கலக்குடி , 
குறுக்கை , 

திருவிடைமருதூர் , திருநாகேச்சுரம் , கும்பகோணம் , 
திருவலஞ்சுழி , பட்டீச்சுரம் , திருச்சத்திமுற்றம் , நல்லூர் , ஆவூர் , 
கருகாவூர் , திருவையாறு , SS திருநெய்த்தானம் , திருவானைக்கா ஆகிய 
தலங்கள் பலவும் இறைஞ்சிப் போற்றித் திரிசிராமலையிலே தாயுமான 
வரைத்தொழுது , அங்கு நின்று கிழக்கே வந்து எறும்பியூர் , திருக்காட்டுப் 

* இங்கே 901-911 ஆகிய பாடல்களில் தலங்களைக் கூறும் அழகு மிகவும் 
அருமையானது . 

இதனை எங்கள் ஆவடு துறை என்பர் ஆசிரியர் . SS இது தில்லை ஸ் தானம் 
என வழங்கும் . 


38 


திரு அம்பர்ப் புராணம் 


பள்ளி , திருப்பூந்துருத்தி , திருக்கண்டியூர் , திருச்சோற்றுத்துறை , திரு 
வேதிகுடி , திருப்பாலைத்துறை ஆகியவற்றைத் தரிசித்துப்போற்றி 
வழுவூர் வீரட்டம் வந்துசேர்ந்தான் . அங்கே தொழுதபின் , திருப்பாம் 
புரத்தையும் திருவீழிமிழலையையும் அடைந்து தரிசித்துப் போற்றினான் . 
அப்போதும் பிரமகத்தி அகலாதது கண்டு , ஐயோ ! இத்தனை தலங்களைத் 
தரிசித்தும் இப்பழி என்னை விட் டகன் றிலதே ! என் செய்வேன் என்று 
மனம் மிகவுளைந்து , பித்தனைப்போலாகி , மேலுங் கிழக்கே சென்றான் . 
அவ்வாறு செல்பவனுக்கு முற்பிறப்பிற் செய்த புண்ணியப் பயனால் 
ஓர் ஆர்வமும் மனவூக்கமும் உண்டாக , மேன்மேலும் நடந்து 
சென்று அம்பர் மா நகரின் எல்லையை அடைந்தான் . அடைதலும் , 
அவனைப் பற்றி அலைத்து வந்த பிரமகத்தி , அஞ்சி அவனுடலை விட்டுப் 
பின் தங்கி , மெல்லத் தொடரலாயிற்று . அது கண்ட மன்னன் , இது இத் 
தலத்து நம்பரது அருளே யென்றுட்கொண்டு மனத்துணிவுற்று நடந் 
தான் . புற நகர் , இடைநகர் , உண்ணகரிற் சில பகுதிகளாகியவற்றைக் 
கடந்துபோய்ப் பிரமபுரீசர் கோயிலையும் , அக்கோயிலின் முன்னே கூடி 
விளங்கும் முனிவர் குழுவையும் கண்டான் . பசியால் வாடும் குழந்தை , 
தன் தாயைக் கண்டதும் மனம் தளிர்த்துத் தாயினிடம் செல்வதுபோல 
அவன் விரைந்து முனிவர்கள் முன் சென்று , என் துன்பமெல்லாம் 
தீர்ந்தது என்று கூறி அவர்களைப் பணிந்து தரையிற் கிடந்தான் . அவர் 
கள் ஆசி கூறி , எழுக என அவன் எழுந்து நிற்றலும் , இவன் யாரோ 
ஓர் அரசன் எனத் தேர்ந்து முனிவரர் அவனை நோக்கி , நீயார் ? உன் 
பெயரென்ன ? உன் நாடு எது ? உ.னக்கு நேர்ந்த துன்பம் யாது ? 
இங்கு வந்தது ஏன் ? எம்மால் ஆவது ஏதேனும் உளதோ ? கூறுக 

மன்னன் மீண்டும் அவர்களைப் பணிந்தெழுந்து போற்றிப் 
புகலலுற்றான் : காம்போச நாட்டு மன்னன் யான் : நந்தன் என்று 
பேர் சொல்லப்படுவேன் ; நான் வேட்டைமேற் சென்றபோது , புலிப் 
போத்து ஒன்று என் இலக்குக்குத் தப்பியோட , அதனைத் துரத்தித் 
தொடர்ந்தேன் ; அஃது ஓரிடத்தில் புகுந்து மறைந்தது ; அவ்விடத்துச் 
சென்று பார்த்தபோது , அங்கே , புலித்தோல் போர்த்து அசைவற்று 
நிட்டையில் இருந்த பிங்கலாக்கன் என்னும் முனிவனைப் புலியென்று 
தவறாகக் கருதி ஓரம்பெய்தேன் . அதனால் அம்முனிவன் இறந்து 
படவே , அப்பிரமகத்தி உ.டனே யென்னைப் பற்றிப் பெரிதும் அலைக் 
கலுற்றது . நான் செய்வதறியாது திகைத்துப் பின் 

ஒருவாறு 
மனந் தேறி , சிவ தலங்களுக்குச் சென்று பெருமானைத் தரிசித்து இதனைப் 
போக்கலாம் 

என்றுணர்வுகொண்டு, அங்கிருந்து புறப்பட்டு , 
அளவிறந்த 

தலங்களைத் தரிசித்துக்கொண்டு வந்தேன் ; 
அஃதென்னை விடாது பற்றி அலைத்தே வந்தது . இத்தலத்தினை நான் 
அணுகவே , அது தன் வலிமை யொடுங்கி , என்னுடலை வருத்துதல் 
தவிர்த்து நீங்கி , மெல்லப் பின்தொடரலாயிற்று . அதனால் இங்கேதோ 
விசேடமுண்மை யுணர்ந்தேன் ; நீங்கள் அதனை யெனக் குணர்த்தி , என் 


என , 


பல 


நந்தன் வழிபடு படலம் 


39 


இடர் முழுதுந்தவிர்த்து என்குல முழுதும் உய்விக்க வேண்டும் என்று 
கூறி இறைஞ்சினான் . முனிவர்கள் அவனை நோக்கி , அரசே ! இத்தலத் 
துக்கு இஃதொரு பெரிய காரிய மன்று ; இங்கமர்ந்துள்ள பிரமபுரீசர் 
கருணையாலே உன் தீமை முழுதுங் கெட்டு நீ மிக்க நன்மை பெறுவாய் ; 
இப்போதே கோயிலினுட் சென்று பெருமானைப் பூசித்து வழிபடு 
வாயாக என்றனர் . 

மன்னன் அவர்களை அஞ்சலி செய்து விடைபெற்றுச் சென்று 
பெருந்திருக்கோயிலினுள்ளே புகுந்தான் . புகுந்ததும் , மலர்கள் 
பூத்து மாண்புற விளங்கும் அன்னமாம் பொய்கையைக் 

கண்டு , 
எத்தகைய பாவங்களையும் போக்கவல்ல அதிலே விருப்புடன் நீராடி , 
திரு நீறுங் கண்மணியும் திகழத் தரித்து , பிரமபுரீசர் சந்நிதியை , 
அடைந்தான் . பெருமானை யெதிரே காண்டலும் , மனம் நெக்குருக , 
அடியற்ற 

மரம்போல விழுந்து பணிந்தான் ; பணிந்தெழுதலும் 
மீண்டும் விழுந்து பணி தலும் , கைகள் தலைமேற் குவித்தலும் , பலவாறு 
போற்றலும் , ஆனந்தக் கூத்தாடலும் , பாடலுமாகத் தன்னை மறந்து 
நெடும்பொழுது கழித்துப் பின் வெளியே வந்து , வம்புவனப் பூங்குழல் 
நாயகியையும் , ஆவரண தேவர்களையும் தரிசித்து வணங்கிப் போற்றிக் 
கோயிலினின்றும் வெளிவந்தான் . சிலகாலம் அத்தலத்திலேயே தங்கி , 
காலந்தோறும் ஆலயஞ் சென்று பிரமபுரீசரையும் பிற கடவுளரையும் 
பூசித்துப் போற்றுதலை விடாது செய்துவர , அவனைப் பற்றிய பிரமகத்தி 
சிறிதுந் தொடர்பின்றி விட்டு நீங்கியது . மன்னன் மனக் கிளர்ச்சியும் 
மகிழ்ச்சியு முடையவனாகி முனிவர்கள் பாற்சென்று அவர்களை வணங்கித் 
தன் நிலைமையைத் தெரிவித்தான் . அவர்களும் அது கேட்டு மகிழ்ந்து , 
மன்னவ , இத்தலத்துக்கு இஃதொரு பொருளன்று ; இத்தலத்துப் 
பெருமானை நெஞ்சுற நினைத்தவளவிலே பெரும் பாவமெல்லாம் 
தீயிடைப்பட்ட பஞ்சுபோலாகும் ; இம்மைப் பயன்களெல்லாம் இத்தலம் 
குறைவின்றிக்கொடுக்கும் என்றனர் . மன்னன் , மீண்டும் அவர்களைப் 
பணிந்து , இங்கே அடியேன் செய்யத்தக்க நற்பணிகளை நவின்றருள்க 
எனவேண்ட , அவர்கள் விளம்பலுற்றனர் : பரமசிவத்துக்குச் செய்யுந் 
தருமம் , மேலாகச் சொல்லப்படுந் தருமங்கள் எல்லாவற்றிற்கும் 
மேலானது . ஆதலால் , இங்கே ஆலயத்தைப் புதுப்பித்து , நித்திய 
நைமித்திகங்கள் குறைவின்றி நடத்தற்குரியவற்றை அமைத்து , 
அந்தணர் முதலியோர்க்கு அன்னமளித்து , இத்தலத்திலே இன்னும் 
சிவலிங்கப் பிரதிட்டையும் செய்து , சிவபுராணங் கேட்டல் முதலிய 
நற்பணிகளையுங் கைக்கொள்க; மற்றும் உனக்குத் தோன்றும் நல்லன 
வற்றையும் நாடிச் செய்க என்றனர் . நந்தன் அவர்கள் சொன்னவற் 
றைச் சிரமேற்கொண்டு தன்னூர் சென்றடைந்தான் . 

அரசன் வருகையறிந்த அமைச்சர் முதலியோர் வந்து பணிந்து , 
அவன் உற்ற பழி தீர்ந்த வகையை உசாவ , அவனும் நிகழ்ந்தவற்றை 


40 


திரு அம்பர்ப் புராணம் 


யெல்லாம் எடுத்துரைத்து , அம்பர்த் தலத்தின் பெருமைகளையும் 
அவர்களுக்குத் தெளியக் கூறினான் . பின்பு அத்தலத்திலே முனிவர்கள் 
தனக்குச் சொன்னவற்றையும் எடுத்துச் சொல்லி , நான் மீண்டும் 
அங்கே சென்று அவர்கள் சொன்னவாறு திருப்பணிகள் அனைத்தும் 
செய்யக் கருதியுள்ளேன் என்று தன் மனக்கருத்தையும் அவர்கட்கு 
அறிவித்து , தன் மைந்தனாகிய உத்தமன் என்பவனுக்கு முடிசூட்டி 
நாடாளுகையைக் கொடுத்துவிட்டு , மிக்க பொருளோடும் பரிசனங்கள் 
சிலரோடும் மீண்டும் சென்று அம்பரை அடைந்தான் . 


அங்கே தானும் தன் பரிசனங்களும் இருத்தற்கேற்றவாறு 
வளமிக்க உறையுள் அமைத்து , அதில் இருந்துகொண்டு , கோயில் 
திருப்பணியைத் தொடங்கி , கோபுரம் , 

விமானம் , 

மண்டபங்கள் , 
சுற்றுக் கோயில்கள் , மடைப்பள்ளி , யாகசாலை சுற்றுமதில்கள் முதலிய 
எல்லாவற்றையும் புதுப்பித்து , தீர்த்தத் துறையையுஞ் செப்பஞ்செய்து 
குறைவின்றி முடித்தபின் , பெருமானுக்குரிய விருதுப் பொருள்கள் ,, 
வாகனங்கள் , வத்திரம் , ஆபரணம் , பூசைக்குரிய பாத்திரங்கள் ஆதிய 
பிறவற்றையும் நிரம்பச் செய்வித்து அமைத்தான் . நாள் , பக்கம் , மாதம் , 
வருடம் இவைகளில் நடைபெறும் பல விழாக்களையும் , பவித்தி 
ரோற்சவம் , வசந்தோற்சவம் , தெப்பத்திருநாள் முதலிய சிறப்புக் 
களையும் நன்கு நடைபெறச் செய்தான் . அன்ன சத்திரம் , தண்ணீர்ப் 
பந்தல் , நந்தனவனம் , பசுச்சாலை போன்ற பிற அறங்களையும் செய் 
வித்து , அடியார்களுக்கெல்லாம் ஆடையும் பொருளும் பிறவும் வாரி 
வழங்கினான் . ஒவ்வொரு தீர்த்தத்தில் ஒவ்வொரு நாளாக அத்தலத்தில் 
உள்ள தீர்த்தங்களில் 

நீராடி , பிரமபுரீசரையும் பிற 
கடவுளரையும் வணங்கி வழிபடும் நியமம் பூண்டான் . முன்பு தவ 
முனிவர்கள் கூறியவாறே , அந்நகரின் ஒரு பக்கத்தில் புதிய கோயில் 
ஒன்று அமைத்து கயிலாய நாதர் என்ற நாமத்துடன் சிவலிங்க 
மொன்றும் தாபித்தான் . அக்கோயிலிலும் , பிரமபுரீசர் பெருந்திருக் 
கோயிலிலும் புவனேசத்திலும் , பிற கோயில்களிலும் நித்திய பூசை 
முதலியன நன்கு நடைபெறுதற்கேற்றவாறு வருவாய் அளிக்கும் விளை 
நிலங்களையும் தோப்புக்களையும் பிறவற்றையும் நிபந்தமாக 
அமைத்தான் . நாள்தோறும் தீர்த்தங்களில் நீராடுதலும் கோயில் 
சென்று தரிசித்தலும் , வலம் வருதலும் , புராணங் கேட்டலும் போன்ற 
நற்கருமங்களை மேற்கொண்டு சிவபத்திச் செல்வத்தை மேன்மேலும் 
பெருக்கினான் . நல்லன எவை உண்டோ அவையெல்லாம் நன்கமைத்து 
மகிழ்ச்சி மேவ அவன் அங்கே வாழ்ந்திருந்தான் . 


முறையே 


இவ்வாறு அவன் வாழ்ந்துவருங்காலத்தில் , கோள் நிலை திரிந்து 
மழை பெயல் மாறி நாட்டிற் பஞ்சந் தோன்றிற்று .. 

அது முற்றி 
உயிர்கள் 

பெருந்துன்பத்துக் குள்ளாயின . நீர் நிலைக ளெல்லாம் 


நந்தன் வழிபடு படலம் 


41 


வறண்டன . நீரின்மையால் உழுதொழில் இல்லை ; அஃதின்மையால் 
விளைவில்லை ; விளைவின்மையால் வருவாய் சுருங்கி , யாவரும் அவரவர்க் 
குரிய தொழில்களை ஆற்ற வகையின்றி நாடு தேம்பலுற்றது . யாவரும் 
பெரும்பசிக் கோட்பட்டனர் . ஆடவரும் மகளிரும் தமக்குரிய 
வேறெதிலும் நாட்டமின்றிச் சோறு கிடைப்பதெங்கே ? எவ்வாறு ? 
என ஏங்கினர் . கரவும் , களவும் , பொய்யும் , வஞ்சமும் விஞ்சின ; 
நல்லோரும் தீயராயினர் ; சில தீக்குண முடையவரும் வெளிக்கு 
நல்லவர் போலிருந்தனர் ; கோயிற்பூசை முதலியனவுங் குன்றின .. 
இங்ஙனம் வற்கடம் முதிர்ந்த நிலையில் , நந்தன் , தன் கையிலிருந்த 
பொருளைக் கொண்டு அங்குள்ளார் அனைவர்க்கும் உதவிப் பசிப் 
பிணியைச் சிலகாலம் தீர்த்துவந்தான் . அப்பொருள்கள் தீர்ந்து 
போகவே , தன்னுடைய அணிகலன்களையெல்லாம் அழித்துப் பொருள் 
கொண்டு உதவி வந்தான் . அவைகளும் அற்றுப்போகவே , வேறு 
வகை காணாதவனாகி மனந்தளர்ந்து , கோயில் சென்று பிரமபுரீசன் 
சந்நிதியை அடைந்து , எம்பெருமானே ! பஞ்சத்தால் வாடிய உயிர்களுக் 
கெல்லாம் என் கையிற் பொருள்களும் பிறவும் உள்ள வரையில் அள்ளி 
வீசி உதவிவந்தேன் ; இனி அதற்கு வழியொன்றுங் காண்கிலேன் ; 
உயிர்களின் பசித்துயரும் காணப்பொறேன் . எய்ப்பில் வைப்பாகிய 
தேவரீர் இப்போது இரங்கி யருளாவிடின் , நான் வறிதே என் 
எலும்புக் கூட்டைச் சுமந்திருக்க விரும்பவில்லை என்று மனமுருகி 
விண்ணப்பஞ் செய்து , பெருமான் அருளாவிடின் தன்னுயிரைவிடத் 
துணிவு கொண்டான் . 

நந்தனது உட்கோள் உணர்ந்த நம்பெருமான் , அவன் முன் 
தோன்றி , அன்ப ! நீ வருந்தாதே ; அனைவரையும் வருத்தும் 
இவ்வற்கடந் தீரும் வரை , இக்கோயிலில் யானை முகத்தான் சந்நிதியில் 
நாள்தோறும் பொற்காசொன்று வைக்கின்றோம் ; அதனை நீ பெறுவை 
யாயின் அனைவர் பசியும் நீங்கும் ; எத்தனை பேர் வரினும் எய்யாது 
உதவவல்லது அக்காசு ; பஞ்சம் நீங்கின் அக்காசும் அங்கிராது ; 
நீ கொள்ளும் வண்ணம் படிக்காசு கொடுத்தலால் , ஐங்கரனுக்கு அப் 
படிக்காசு என்பது அடைமொழியாகி , பெயருடன் சேர்ந்து வழங்கும் . 
நீ கவலை தீர்ந்து மகிழ்வோடு செல் என் றருளி மறைந்தான் . நந்தன் 
மனமகிழ்ந்து விநாயகர் சந்நிதியிற் சென்று கதிரவன் போல் ஒளிவிடும் 
காசைக் கண்டான் . கண்டதும் உவகை மேலிட , கைகுவித்து 
விநாயகப் பெருமானை வணங்கித் துதித்து , காசைக் கையில் எடுத்துக் 
கொண்டு ஆடிப் பாடிக் கோயிலை வலம் வந்து , தன திருப்பிடம் 

ந்தனன் . அப்பொற்காசு கொண்டு , அவ்வூரிலும் வெளியிடங் 
களிலும் பசித்து வந்தோர் துன்பத்தை அன்றொரு நாளைக்கு 
அகற்றினன் . மறு நாளும் அவ்வாறே காசு கொண்டு , பசித்தோர் 
எங்கெங்குள்ளனரென்பதைக் கேட்டறிந்து , பசிமாற்றி மகிழ்வித்தனன் . 


42 


திரு அம்பர்ப் புராணம் 


இவ்வாறே நாள்தோறும் உலவாக் கிழிபோல அக்காசு உதவ , அது 
கொண்டு , தன்னை நாடி வந்தோர்க் கெல்லாம் மறாது உதவி மகிழச் 
செய் தான் . உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யாவரன்றோ ? 
பஞ்சம் நீங்கும் வரை இத்தொண்டு கைக்கொண்டு , சலிப்பில்லாது 
செய்து வந்தான் நந்தன் . பஞ்சமும் நீங்கலுற்றது ; அக்காசும் 
தோன்றா தொழிந்தது . எங்கும் மழை குறைவின்றிப் பெய்தலால் 
நீர் நிலைகளெல்லாம் நிரம்பிக் புரண்டன . பயிர்களெல்லாம் 
தழைத்துப் பயன் மிகத் தந்தன . பசியும் பிணியும் நீங்கி வசியும் 
வளனும் சுரந்தன . 

வீடுகளிலும் கோயில்களிலும் விழாக்கள் 
சிறந்தன . நந்தனும் மனம் பூரித்து மாதேவன் அருளை வியந்து அவன் 
மலரடி மறவாது போற்றி வாழ்ந்து அத்திருவடி நிழலை யெய் திப் 
பேரின்ப முற்றனன் . இவனைப் போலவே அத்தலத்தில் 
வழிபாடுகள் செய்து பேறு பெற்றோர் எண்ணிலடங்கார் . 


கரை 


பூசை 


என 


இவ்வாறு , நைமிசாரணிய வாசிகளனைவரும் கேட்டு மகிழ்வுறச் 
சூதமா முனிவர் இத்தலத்தின் பெருமைகளையெல்லாம் எடுத் 
துரைத்தார் . முனிவர்களும் அவரை நோக்கி , ‘ ஐயனே ; 

நும் 
அருளால் நாங்களெல்லாம் எங்கள் கருத்து நிறைவுறும் வண்ணம் 
இத்தலப் பெருமைகளை யுணர்ந்தோம் என்று அவரைப் போற்றினர் . 
பின்பு அவர்கள் சூதமா முனிவருடனே சென்று அம்பர் மா நகரை 
யடைந்து , கைகூப்பிக் கோபுரத்தைத் தொழுது , 

அன்னமாம் 
பொய்கையை அடைந்து அதில் நீராடி , விபூதி ருத்திராக்கந் தரித்து , 
ஐந்தெழுத்தோதியவாறே இறைவன் திருமுன் எய்தினர் . படிக்காசு 
விநாயகரை வணங்கிப் படியேறிப் போய்ப் பிரமபுரீசர் சந்நிதியில் 
மெய் புளகிக்கக் கண்களில் ஆநந்த நீர் பெருகத் தரிசித்துப் போற்றி , 
வம்புவனப் பூங்குழல் நாயகியையும் , மற்றும் உள்ள கடவுளர் சந்நிதி 
களையும் தரிசித்துக்கொண்டு , புவனேசம் , கயிலாய நாதம் முதலியவற் 
றையுங் கண்கள் குளிரக் கண்டு வணங்கி முனிவர்களும் சூதமா முனி 
வரும் தமதிருப்பிடமாகிய நைமிசம் சென்று இன்புற்று வாழ்ந்தனர் . 


நூற்பயன் 


இவ்வரிய தல புராணத்தை முழுதும் எழுதுவோர் , எழுதுவிப்போர் , 
படிப்போர் , படிப்பிப்போர் , பொருள் விரித்துரைப்பவர் , விருப்பொடு 
கேட்போர் , இதனை முறையாகப் பூசிப்போர் ஆகிய அனைவரும் , 
இம்மையில் நல்லறமும் பொருளும் இன்பமும் எய்தி , மனைவி , மக்கள் , 
கிளைகள் அனைவருடனும் புகழ்மிக வாழ்ந்து , மறுமையில் வானுல 
கெய்திப் பெரும்போகந் துய்த்துப் பெருவாழ்வுற்றுப் பின்னர்ச் 
சிவலோகமும் சேர்வர் . இப் புராணத்தை யெழுதி வைத்துப் பூசித்து 
வரும் இல்லங்களில் , வறுமையும் பிணியும் வந்தெய் தா ; 

பேய் 


நூற்பயன் 


43 


முதலியன அணுகமாட்டா ; பகைவர் செய்யும் ஏவல் முதலிய தீங்கு 
களும் ஏதஞ் செய்யா . இன்னும் இப்புராணம் , நல்ல பக்தியையும் 
சிறந்த மதிவன்மையையும் தந்து , பாசபந்தங்களைப் போக்கி , எத்தகைய 
சித்திகளையும் பேரானந்த முத்தியையும் தரவல்லது . 


வாழ்த்து 
சீர்மிக்க அம்பர் நகர் வாழ்க ; 
அங்குள்ள சைவர் திருக்குழாம் 
செழித்து வாழ்க ; 
வம்புவனப் பூங்குழல் நாயகி வாழ்க ; 
பிரமபுரீசர் வாழ்க ; 
அன்னார் மன்றுள் நடமாட எடுத்த 
குஞ்சிதத் திருவடி இனிது வாழ்க ; 
எல்லாம் நன்றாகுக . 


திருச்சிற்றம்பலம் 


- 


மகா வித்துவான் 
ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் . 

( 1815-1876 ) 


வ 


கணபதி துணை 


திரு அப்பர்ப் புராணப் 


பாயிரம் 


காப்பு : விநாயகர் 


சீர்பூத்த மணங்கவரும் பொறிதனைச்சார்ந் தொன்றியமர் 

திறமு நாளும் 
ஏர்பூத்த விடுதல்பிறி தொன்றனுக்கின் மையுமி தயத் 

தெண்ணி யந்த 
நீர் பூத்த பொறியுவப்ப வுரி விடய மிடமணங்கூர் 

நிலந்து ழாவும் 
வார்பூத்த புழைத்தடக்கை யொருகோட்டு வாரணத்தை 

வணங்கி வாழ்வாம் . 


குறிப்புரை 


1. சீர் - நூல் தொடங்குதற்குரிய மங்கலச் சொல் பூத்தல் - தோன்றுதல் ; 
விளங்குதல் . 

மணம் கவரும் பொறி - நாசி . தன்னை - துதிக்கையை . நாசியும் 
து திக்கையும் ஒன்றையொன்று சார்ந்தும் , வேறின்றி ஒன்றாகவும் அமைந்திருக்கும் 
தன்மையைக் கூறியுள்ள நயம் இன்புறற்குரியது . இடுதல் - அளித்தல் ; அளித்த 
லாகிய தொழில் கைக்கன்றி வேறொன் றுக்கில்லாதது . அந்த நீர் பூத்த பொறி 
அந்த இரு தன்மையு முடைய உறுப்பு : துதிக்கை . உரி விடயம் இட 

நாசிக்கும் 
கைக்கும் உரியவற்றை அளிக்க ; மண் மணம் உடைய தாகலின் , அதனைத் துழாவு 
வதன் மூலம் நாசி மணத்தை நுகர அளித்தலும் , கை இடு தலைச் செய்வித்தலும் 
ஒருங்கே நிகழும் . ஒரு கோட்டு வாரணம் - ஒற்றைக் கொம்புடைய யானை ; 
விநாயகன் 


2 


திரு அம்பர்ப் புராணம் 


படிக்காசுப் பிள்ளையார் 


2 . 


அடிக்காசு மனர்மாற்றா ரடர்ந்தூறு செயினகல 

லன்றி யாவி 
மடிக்காசு குணத்தீரென் றடியார் முன் னொடியாமுன் 

மருவுந் தோன்றல் 
கடிக்காசு வளர்படப்பூண் முடிக்காசு மதியொடணி 

கடவு ளெங்கள் 
குடிக்காசு தவிர்த்தருள்செய் படிக்காசு மழகளிற்றைக் 

குறித்து வாழ்வாம் . 


பிரமபுரேசர் 


3 
. 


பூமேவு கற்பகநாட் டிமையவரு மமையவரும் 

புகழ்சால் வேந்தும் 
பாமேவு மறையானு முறையானுந் திக்கணவற் 

படைத்து ளானும் 
மாமேவு மற்றையரு முற்றயரும் பணியேற்று 

வரங்க ணல்கிக் 
காமேவு திருவம்ப ரமர்பிரம புரேசர்பதங் 

கருதி வாழ்வாம் . 


பிரமலிங்கம் 


4 . 


கள்ளமணுத் துணையுமுறாப் பேரன்பின் மிகப்பொலி செங் 

கண்ணி னார் தம் 
உள்ள மென வவரியற்று கோயிலெலா முவந்ததன்றி 

யுவகை மேன்மேல் 


காசு 


2 . கடி சிறப்புடைய இரத்தினம் . படம் பூண் - பட 

படத்தையுடைய 
பாம்பாகிய ஆபரணம் . முடிக்கு ஆசு மதி - முடிக்கு இலக்கான சந்திரன் . மழ 
களிறு - இளைய யானை . படிக்காசுப் பிள்ளையார் என்பது தல விநாயகர் பெயர் . 
முன் இரண் டடிகளில் , அடியார்கள் தம்மைப் பகைத்துத் தீங்கு செய்பவர்க்கும் 
எதிராகத் தீங்கு செய்யாமல் விலகிவிடுவரா தலால் , அத்தகைய தீங்குகள் அவர் 
களுக்கு நேராதபடி முன்னாகவே காத்தளிப்பவர் விநாயகர் என்பது கூறப்பட்டது . 
3. கற்பக நாடு - தேவருலகம் . வேந்து - இந்திரன் , 

மறை - 
கீதமாகவுள்ள 

வேதம் . மறையான் - பிரமன் . உந்திக்கண் 

அவன் படைத் 
துளான் - திருமால் . உற்று - அடைந்து . அயர்தல் - செய்தல் . நல்குதல் - கொடுத் 

சோலை . பிரமபுர + ஈசர் = பிரமபுரேசர் . இச் செய்யுளில் தேவர் , 
இந்திரன் , திருமால் , பிறர் ஆகியோர் பூசித்து வரம் பெற்றமை கூறப்பெற்றது . 


பா 


மேவு 


தல் . 


கர 


பொலி - 


4 . கள்ளம் கள்ளத்தன்மை . அணு துணையும் - அணு அளவுகூட . 
விளங்குகிற . செங்கண்ணினார் - கோச்செங்கட் சோழ நாயனார் . இவர் சிவபிரா 


பாயிரம் 


நள்ளமிளிர் தரும்பிரம வரைக்கோயி லகம்புகுந்து 

நவில்வார் பாசம் 
தள்ளவளர் பெருங்கருணைப் பிரமலிங்கப் பெருமானைச் 

சரணஞ் சார்வாம் . 


பூங்குழனுயகியம்மை 


5 . 


மணங்கமழுங் கோகனக மலரெனவுட் குறித்திரவி 

வருத்த தீர்ப்பான் 
இணங்கவிருள் வணங்கலென வாக்கமுத வரமாத 

ரெல்லா ருந்தம் 
குணங்கிளருங் கருங்குழறழ்த் திடவுவக்குஞ் சேயடிப்பூங் 

கோதை யோதை 
உணங்கருஞ்சீர் வம்புவனப் பூங்குழனா யகியைமனத் 

துறுத்தி வாழ்வாம் . 
கலைபொருணச் சுநர்விளர்த்த சிவந்தவர 

விந்தமெனக் கருதற் கேற்ப 
அலைவரும் பொன் வாணியம ரந்நிறத்தா 

மரையேயா யமரா ரஞ்சும் 
நிலைவிழை நர் பூசுங்கமல மெனக்குறித்தற் 

கேற்புறவந் நிகழ்ச்சி யேயாய் 
மலைவகலப் பொலியுமுக வம்புவனப் 

பூங்குழல்பொன் மலர்த்தாள் போற்றி , 


6 . 


னுக்குப் பல மாடக்கோயில்களைக் கட்டினார் . தம் உள்ளமென 

தம் உள்ள மென என்றதால் , அவர் 
எப்போதும் இறைவரைக் 

கருதுபவர் என்பதாயிற்று . நள்ளல் 

அடைதல் . 
வரைக் கோயில் மாடக்கோயில் , நவில்வார் - துதிப்போர் . தள்ள நீங்க .. 


தேவ 


5 . கோகனக மலர் - தாமரை மலர் . வாக்கு அமுத அரமாதர் எனப் பிரிக்க . 
அர மாதர் - தெய்வ மாதர் . பூங்குழல் நாயகி - இத் தலத்து எழுந்தருளியுள்ள 
அம்பிகையின் திருநாமங்களுள் ஒன்று . மாதர் தங்கட்கு முகவாட்டம் 
உண்டாகாமலிருக்க அம்பிகையின் திருவடிகளை வணங்கினர் என்பது கருத்து . 
இரவுக்குக் கூந்தலும் , தாமரைக்கு அரமகளிர் முகங்களும் , இரவிக்குத் திருவடியும் 
உவமைகள் . 


6 . கலை நச்சு நர் விளர்த்த அரவிந்தமெனக் கருதற்கேற்ப என்றும் , பொருள் 
நச்சுநர் சிவந்த அரவிந்தமெனக் கருதற்கேற்ப என்றும் முறையே கூட்டிப் பொருள் 
கொள்க . விளர்த்தல் - வெளுத்தல் . அலை வரும் பொன் - இலக்குமி . பொன் அமர் 
சிவந்த அரவிந்தம் , வாணி அமர் விளர்த்த அரவிந்தம் என எதிர் நிரனிறையாகக் 
கொள்க . அமரார் - பகைவர் . பசுங்கமலம் - இல்பொருள் ; துர்க்கையைக் குறிக்கும் . 

கலை வேண்டு பவர்க்குக் கலைமகளாகவும் , பொருள் வேண்டுபவர்க்குத் திரு 
மகளாகவும் , வெற்றி வேண்டுபவர்க்குப் போர் மகளாகவும் காட்சி அளிக்கின்றாள் 
என்று கூறப்பெற்றது . 


திரு அம்பர்ப் புராணம் 


நடேசர் 


7. அலங்குமலர்க் கரமூன்று முத்தொழிலாற் 

றிடும்யாமொன் றாற்றே மாகில் 
இலங்குபய னென்னையென வெண்ணுபுமற் 

றிரண்டு நவிற் றிருதா ளுள்ளும் 
கலங்குதறீர்த் தருளொன்றைக் காட்டிடுதல் 

பூண்டொருகை கவியா நிற்கத் 
துலங்குமணி பயமன்று ணின்று நடம் 

புரிமுதலைத் தொழுது வாழ்வாம் . 


சிவகாமியம்மை 


3. தனக்கெனவொன் றாயினும் வேண் டாதவனே 

பெருங்கருணைச் சத்த னாளும் 
மனக்கினிய சத்தியுமத் தகையளே 

யெனப்புகலும் வார்த்தைக் கேற்பச் 
சினக்குமெழு பவப்பகைதீர்ந் தெவ்வுயிருஞ் 

சிவானந்தத் தெண்ணீர் மூழ்க 
வனக்கனக மன்றவன்செய் நடங்காணும் 

பராபரையை வணங்கி வாழ்வாம் . 


தட்சிண மார்த்தி 


9 . 


செய்தொழிலி னளவுமருட் சத்திபதி 

தலினளவுஞ் சித்தாந் தத்தர் 
எய்பொருளினளவுமுத்தி யிருப்பளவு 

மத்துவிதத் தியல்புந் தேறக் 


E 


7. இச் செய்யுளின் கருத்துப் பின்வரும் பாடலாலும் விளங்கும் : 

தோற்றந் துடியதனிற் றோயுந் திதியமைப்பிற் 
சாற்றியிடு மங்கியிலே சங்காரம் -- ஊற்றமா 
ஊன்று மலர்ப்பதத்தி லுற்ற திரோ தமுத்தி 
நான்ற மலர்ப்பதத்தே நாடு 

(உண்மை விளக்கம் 36 ) 
நடராஜர் பஞ்ச கிருத்தியங்களையும் தம் நடனத்தால் புரிகின்றனர் என்பது இப் 
பாடலால் விளங்குவது காண்க . 
சத்தன் , சத்தி - இறைவனும் தேவியும் . பவம் பகை - பிறப்பாகிய 

பிறப்பாகிய பகை 
வனம் கனக மன்று - அழகிய பொன்னம்பலம் . இறைவன் புரியும் நடனத்தைக் 
காண் பவர் பராபரை என்பது ஐதிகம் . 

9 . சின் முத்திரையின் விளக்கம் இங்குத் தரப்பெறுகின்றது . சித்தாந்தத்தர் 
சைவ சித்தாந்திகள் . ஆல் அடி வாழ் அரசு - கல்லால மரத்தின் கீழ் விளங்கும் 
தட்சிணாமூர்த்தி . ஆல் அடி வாழ் அரசு என்றது ஒரு நயம் . 


பாயிரம் 


5 


கொய்மலர்நே ரொருகைவிர லொவ்வொன்றா 

மடக்கியிணை கூட்டி யான்றோர் 
மெய்கெழும வினிதுணர்த்தி யாலடிவா 

ழரசடியை விரும்பி வாழ்வாம் . 


வேறு 


வைரவர் 


10 . 


சுவைமுனந் தெரிந்து பின்புதற் குதவுந் 

தூத்தவ வேட்டுவர் பொருவச் 
செவைமலர்க் கிழவன் றலைச்சுவை முன்னந் 

தெரிந்து பின் கைக்குத வுகிரும் 
நவை கொண்மா னெய்த்தோர்ச் சுவைமுனந் தெரிந்து 

நயந்துபினத்தலைக் குதவும் 
கவைபடு திறற்சூ லமுங்கரங் கொண்ட 

கடவுடன் சேவடி போற்றி . 


வேறு 


படிக்காசு விதாயகம் 


11 . 


பா தகங்கைக் கொண்டுழலும் படிறர் தமக் 

கொருஞான்றும் பாலி யாது 
போ தகங்கைக் கொண்டருச்சித் திடையப் 

பேரன்பு புரிதலாய 
வேதகங்கைக் கொண்டவர்க்.ே யுவப்பு தவக் 

கொண்டமரும் விதமா லென்ன 
மோ தகங்கைக் கொண்டமரும் படிக்கா 1 

மழகளிற்றை முன்னி வாழ்வாம் . 


10. இச் செய்யுளில் , வயிரவக் கடவுள் பிரமனுடைய ஐந்தாம் தலையைத் தம் 
நகத்தாற் கிள்ளியதும் , பின்பு 

பின்பு திருமாலின் உடலிலிருந்து சூலத்தாலே குத்திக் 
கவர்ந்த குரு தியைப் பிரம கபாலத்தில் ஏந்திய துமான வரலாறுகள் குறிக்கப் 
பட்டுள்ளன . தூ தவ வேட்டுவர் - கண்ணப்பர் .. 

மலர் - செந்தா மரை . 
ரவை - குற்றம் . 

நெய்த்தோர் - இரத்தம் . நயந்து - விரும்பி . கவை படு - பிளவு 


செவை 


பட்ட 


{ 1 . 


படிறர் - கீழ் மக்கள் . பாலியாது - அருள் செய்யாமல் . போது அகங்கை 
கொண்டு - பூக்களைக் கையில் ஏந்தி . வேதகம் - பொன் . விதமால் ; ஆல் - அசை . 

படிக்காசு விநாயகர் மோ தகம் கையில் கொண்டுள்ளமை, அவர் அன்பர்க்கும் 
பொன்காசு கொடுக்க வைத்திருப்பது போன்றது என்று கூறப்பட்டது . 


( 5 


திரு அம்பர்ப் புராணம் 


முருகப் பெருமான் 


12. வள்ளியபங் கயக்கிழவன் முடி கொடுத்த 

லொடுவணங்கி மற்றை வானோர் 
தெள்ளியபொன் முடிகொடுத்த புறச்சுவட்டுப் 

பொலிவினொடுஞ் சிறிய நாயேம் 
கொள்ளிய சூட் டலினெமது முடிகொடுத்த 

வகச்சுவ ங் குலவக் கொள்ளும் 
ஒள்ளியகை காலொடம ரொருமுருகப் 

பெருமானை யுன்னி வாழ்வாம் . 


வேறு 


திருநந்தி தேவர் 


13. சிகரமே வியகை லாயஞ் சிறப்புறக் காத்த லோடும் 

மகரமே விய நீர் வைப்பும் வானமு மதித்து நாளும் 
பகரமே வியபே ராளன் பரசிவ னவனப் பேர்மேல் 
அகரமே வியபே ருங்கொ ளண்ணலை யெண்ணு வாமே . 


அகத்தியர் 


14. அறந்தரு தீக்கை பல்ல வவற்றுளும் பரிசத் தான்முத் 

திறந்தரு மலக்கோட் பட்ட வுயிரெலாஞ் சிவமாச் செய்வேம் 
நிறந்தரு முலகத் தென்று நிகழ்த்தல்போ னெடிய மாலைத் 
திறந்தரு சிவமாச் செய்த செந்தமிழ் முனிதாள் போற்றி . 


12. முருகப் பெருமானுடைய திருவடிகளிலே பிரமனும் மற்றைத் தேவர்களும் 
தங்கள் முடி பட வணங்குதலால் , புறச்சுவடும் , அடியாருக்குத் தம் கரங்களாலும் , 
திருவடிகளாலும் அருள் செய்தலால் அவற்றிலே அகச்சுவடும் உண்டாயின என்பது 
திரண்ட பொருள் . வானோர் முடிகள் புறச்சுவட்டைக் கொடுத்தன என்க . சிறிய 
நாயேம் என்றது அடியார்களை . கொள்ளிய - செய்யிய என்னும் வாய்பாட்டெச்சம் . 
அடியார்களுக்கு அவர்கள் முடியிலே கையையும் காலையும் சூட்டியருளுதலால் அக் 
கைகால்களிலே அகச்சுவடு பட்டன . அகம் - உட்புறம் . 


4 


* 


13. மகரம் மேவிய நீர் வைப்பு - பூவுலகம் . பரசிவன் அ பேர் மேல் அகரம் 
மேவிய பேர் - அபரசிவன் ; இது நந்தி தேவருக்குரிய பெயர்களுள் ஒன்று ; 

அயா 
சிவமெனும் நந்தி தேவனருள் குறித்து வாழ்வாம் - (திருத்தினை நகர்ப் புராணம் ) 


பல . 


14 . பல்ல 

பரிசம் ; ஸ்பரிசம் . தீக்ஷை , நயன தீக்ஷை முதலிய எழு 
வகையானது . அவற்றுள் , பரிச தீக்ஷை என்பது ஆசிரியன் தன் பரிசத்தால் 
மாணவற்குச் செய்யும் தீக்ஷை ஆம் . முத்திறம் தரும் மலம் - ஆணவம் , மாயை , 
காமம் என்பன , அகத்தியர் திருமாலைச் சிவமாக்கியது திருக்குற்றாலத் தலத்தில் 
ஆகும் . செந்தமிழ் முனி - அகத்தியர் . 


பாயிரம் 


7 


திருஞான சம்பந்தர் 


15. அளிகிளர் சரியை யாதி யாற்று ந ரடையும் பேறு 

தெளிகிள ரீ தீ தென்று தெரிக்கு நூ லிறைக்கு மாறாக் 
களிகிளர் திருமணத்திற் கலந்தநாற் றிறத்தெல் லோரும் 
ஒளிகிளர் சோதி சேர வுறுத்தினார்க் கடிமை செய்வாம் . 


திருநாவுக்கரசர் 


16. ஆலம்பெற் றிருண்ட கண்டத் தண்ணல்பா னேமி கொள்ளக் 

காலம் பெற் றலரொன் றற்காக் கண்ணிடு மால்போ லாது 
சீலம்பெற் றருமை யாமோர் செந்தமிழ்ப் பதிகம் பாடிச் 
சூலம் பெற் றுயர்ந்த வையர் துணையடி முடிமேல் வைப்பாம் . 


சுந்தரர் 


17. அதிர்சினக் கூற்றுக் கண்டோ ராற்றினுண் முழுகி மேனி 

பிதிர் தர வேறு தாங்கிப் பிறங்குவை குந்தஞ் சார்ந்த 
கதிர்மணி வண்ண னாணக் காமர்வெண் களிற்றின் மேற்கொண் 
டெதிரிறண் கயிலை சார்ந்தா ரிணையடி முடிமேல் வைப்பாம் . 


ஞானம் 


15. அளி - அன்பு : அருளும் ஆம் . சரியை ஆதி ; சரியை , கிரியை , யோகம் , 

என்பன . நூலிறை - வேதம் . தால் திறத்து எல்லோரும் - நால் வகை 
வருணத்தோரும் . உறுத்தல் - செலுத்துதல் . இங்குக் 

கூறியது திருஞான 
சம்பந்தர் வரலாற்றில் திருப்பெருமண 

நல்லூரில் 

நடந்த நிகழ்ச்சியைக் 
குறித்ததாம் . 


16. ஆலம் - விடம் . இருண்ட 

கண்டத்து 

அண்ணல் - சிவபிரான் ; நீல 
கண்ட மூர்த்தம் . நேமி - சக்கரம் . அலர் ஒன்றற்காக கண் இடும் மால் : திருமால் 
சிவபிரான்பால் சக்கராயுதம் பெறும்பொருட்டுத் தாமரை மலர்களால் அருச்சனை 
புரியும்போது , அம் மலர்கள் ஆயிரத்துள் ஒன்று குறைய அவர் தம் கண்ணைப் பிடுங்கி 
அருச்சித்து , அப் படையைப் பெற்றனர் என்பது வரலாறு . இது திருவீழிமிழலையில் 
நடந்தது என்பர் , நாவுக்கரசர் சூலக்குறி தம்மீது பொறிக்கப்பெற்றது திருத் 
தூங்கானை மாடத்தில்.- ( பெரிய புராணம் ; திருநாவுக்கரசு நாயனார் புராணம் 152 ) 


17 . இச் செய்சயுளிற் கூறப்பெற்ற வரலாறு இராமாயணம் உத்தா காண்டத்தில் 
உள்ளது . இராமபிரான் பூவுலகில் தங்கவேண்டிய காலம் கடந்ததை இயமன் வந்து 
தெரிவிக்க , இராமபிரான் தன் சுற்றத்தாரோடும் சரயூ நதியில் முழுகி , தன் மூல 
உருக்கொண்டு வைகுந்தம் சார்ந்தனன் என்பது வரலாறு . ஆறு - சரயூ . கதிர் 
மணி வண்ணன் - இராமபிரான் , எதிர் இல் தண் கயிலை என்க . சுந்தார் கயிலை 
சார்ந்த வரலாற்றைப் பெரியபுராணம் வெள்ளானைச் சருக்கத்திற் காண்க . 


8 


திரு அம்பர்ப் புராணம் 


திருவாதவூரர் 


18. புத்தனாய் நூலொன் றோதிப் புன்மையே புரிந்தோ மிந்த 

அத்தனாய் தரினென் னாகு மென்றுமா லச்சங் கொள்ளச் 
சுத்தனா யவனூ லேற்றார் தொகையெலாஞ் செக்கி லிட்ட 
முத்தனாய் மனிநேர் வார்த்தை முதல்வன்றான் முடிமேற் 

கொள் வாம் . 


பண்டீசர் 


19. வலனுயிர் குடித்த தோன்ற லொருபசுப் புரக்கு மாண்பில 

கலகமெண்ணில்ல மேவல் கண்டுமற் ற தற்கஞ் சாது 
நலனமை சேய்ஞ லூரி னாளுமோ ரிடையூ றின்றிப் 
பலபசுப் புரந்த வையன் பாததா மரையுட் கொள் வாம் . 


அறுபத்து மூவர் 


20 . 


மாதக வுயர் நீ றுங்கண் மணியுமைந் தெழுத்தும் போற்றிப் 
போதகச் சரியை யாதி நான்கினும் பொருத்தங் கொண்டு 
மேதக வுலக மாதி மேவிய வறுபான் மூவர் 
பாதக மலமே யெங்கள் பாதக மலஞ்சி தைக்கும் , 


சைவ 


18. மால் புத்தனாய் நூலொன்றோதியது திரிபுரா திபரைச் 

சமயக் 
கொள்கையினின்றும் பிரித்தற்கு என்க ; திருவதிகைப் புராணம் , திருமால் 
பௌத்தரான படலம் காண்க . 

காண்க . அத்தன் ஆய்தரின் என் ஆகும் எனப் பிரிக்க . 
அவன் நூல் ஏற்றார் : பௌத்தர்கள் . புத்தரைச் செக்கிலிட்ட வரலாறு திருவாதவூரர் 
புராணத்திலும் , திருவிளையாடற் புராணத்திலும் காண்க . மணி - மாணிக்கமணி . 


19 . வலனுயிர் குடித்த தோன்றல் : வலாரி - இந்திரன் . இந்திரன் பசுவினால் 
கலகமடைந்தது ; * வலாசுரனுடன் யுத்தம் செய்து ஆற்றாது அவனை என்ன வரம் 
வேண்டும் என்ன , வலன் , உனக்கு என்ன வரம் வேண்டுமென்ன , எனக்கு நீ யாகப் 

வேண்டுமென்று வேண்டி அவ்வகை பெற்று அவனைக் கொன்றனன் , 
( அபிதான சிந்தாமணி . பக்கம் 157 ) ; ஐயன் சேய்ஞலூரில் பசுக்களைப் புரந்த 
வரலாறு பெரிய புராணம் சண்டேசுர நாயனார் புராணத்திற் காண்க . 


பசுவாக 


20 . கண் மணி - உருத்திராக்கம் . சரியை ஆதி நான்கு ; சரியை , கிரியை ,, 
யோகம் , ஞானம் என்பன . உலகம் ஆதி ; சாலோகம் , சாமீப்யம் , சாரூப்யம் , 
சாயுச்சியம் என்பன . பாத கமலமே எங்கள் பாதக மலம் சிதைக்கும் என்க . 


பாயிரம் 


g 


வேறு 


சோமாசிமாற நாயனார் 


21 . 


வாசி மாறன் வழிச்செல லென்பது 
சீசி மாறன்பர் செவ்விதென் னார்களார் 
நேசி மாறன் வில் லோன்றொழு நீர்மைச்சோ 
மாசி மாறன் மலர்க் கழல் போற்றுவாம் . 


கோச்செங்கணான் 


22. நங்க ணான் முகனண்ணா னெழுதிட 

வெங்க ணான்யமன் மேவான் வருத் துற 
அங்க ணானரு ளாலுயர்ந் தான்ற கோச் 
செங்க ணானடி சென்னியி ருத்தினே . 


சேக்கிழார் 
23. ஓங்கு சைவத் துயர்பரி பாடையும் 

வீங்கு பேரொளிப் பத்திசெய் மேன்மையும் 
தேங்கு பேறுந் தெரித்தருள் சேக்கிழான் 
பாங்கு சேர்மலர்ப் பாதம் பரசுவாம் . 


அடியார்கள் 


4. அம்பரீசற் ககில பணிகளும் 

உம்பர் போற்ற வுஞற்றுமெய் யன்பரும் 
இம்பர் மற்றுள சைவத்தி யாவரும் 

நம்ப ரேயென நாந்தொழ மேவுவார் . 
21 . வாசி - வேறுபாடு ; ஈசனிலைமைக்கு மேனை யிமையோர் நிலைக்கும் 
வாசியுரை ( ஏகாம் . உலா ; 483 ) . மால் + தன் = மா நன் . மால் - மயக்கம் ; பாச 
வினைகளைக் குறித்தது . அன்பர் செவ்விது என்னார்கள் எனப் பிரிக்க . ஆர் - ஆத்தி 
கள் - தேனும் ஆம் . ஆர் நேசி - சோழன் . மாறன் - பாண்டியன் . வில்லோன் - 
சேரன் . சோமாசி மாறனார் அம்பர் நகரில் வாழ்ந்த ஒரு நாயனார் . 

22 , நங்கள் நான்முகன் எழுதிட தண் ணான் என மாற்றுக . எழுதிட - தலையில் 
எழுத ; இது பிறப்பைக் குறித்தது . வெம் கண் ணான் - யமன் . வருந்துற மேவான் ; 
இஃது இறப்பைக் குறித்தது , அம் கணான் - சிவபெருமான் . ஆன்ற - மேம் பட்ட . 
இருத்தின் - உள்ளத்தில் பொருத்தினால் . ( பிரதிபேதம் ) இருத்தினேன் . 
23 . 

பரிபாடை குறியீடு . பத்தி == பக்தி - அன்பு . பரசுதல் - துதித்தல் . சேக் 
சிழார் சைவத்தைப் போதித்து , பக்தியின் மேன்மைகளை அறிவித்து , பக்தர்கட்குக் 
கிடைக்கலாகும் பேறு இன்னது என்பதையும் தெரிவித்தவர் என்று கூறப்பெற்றது . 


24. அகிலம் - எல்லாம் . இம்பர் - இவ்வுலகம் . நம்பர் - சிவபிரான் ( சூடா ) 
அடியார்களைச் சிவபிரானாகவே கருதித் தொழ வேண்டுமென்பது சுட்டப்பெற்றது . 


10 


திரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


நமச்சிவாய தேசிகர் 


25 . 


இறுதியில் பேரா னந்த வின்பமெவ் வுயிரு மேவ 
மறுவில்வண் டுறைசை நாளு மன்னிவாழ் நமச்சி வாயள் 
நறுமலர் சமழ்க்கும் பாத நம்முடிக் கணியப் பெற்றோம் 
பெறுமவற் றிதற்கு மேலாப் பெறுவதொன் றுண்டு கொல்லோ . 


அம்பலவாண தேசிகர் 


26 . 


அருமறை பொலிகோ முத்தி யம்பல வாண தேவன் 
கருமல மூலத் தோடு கருகுபு கேட்டை மேவப் 
பொருவருஞ் சோதி யத்தம் பொருந்தவைத் தென்னை யாண்டு 
திருவடி புக்கில் செய்தான் செய்வதொன் றிதன்மே லுண்டோ. 


வேறு 


குரு பரம்பரை 


21 . 


ஆயகை லாய பரம்பரைத் திருவா 

வடுதுறைச் சுப்பிர மணிய 
தூயவா ரியன் போ தத்தின் மெய் கண்டான் 

றொக்கசித் தியினரு ணந்தி 
ஏயவொண் பிரகா சத்துமா பதியே 

யென்பரைம் பதமுணர்த் துதலான் 
மேய நா நமச்சி வாயனென் றெடுத்து 

விளம்புதுந் தலைமைகொண் டென்றும் . 


25. நமச்சிவாய தேசிகர் - திருவாவடு துறை யாதீனத்தை ஸ்தாபித்த முதற் 

துறைசை - திருவாவடு துறை . சமழ்த்தல் - நாணுதல் ; பாதத்தைக் கண்டு 
மலர் சமழ்க்கும் என்க . 


26. கோமுத்தி - திரு ஆவடு துறை . அத்தம் - கை ; பரிச தீட்சையைக் 
குறித்தது. திருவடியைப் புக்கிலாகச் செய்தான் என்க . ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண 
தேசிகர் பதினைந்தாம் பட்டத்தில் திருவாவடு துறை ஆதீனத் தலைவராக விளங் 
கியவர் . ஸ்ரீ பிள்ளையவர்களைத் தம் ஆதீன வித்துவானாக அமைத்துக்கொண்டவரும் 
இவரே யாவர் . 


27. போதத்தின் மெய்கண் டான் - சிவஞானபோத ஆசிரியரான 

மெய் 
கண்டார் . சித்தி - சிவஞான சித்தியார் ; இதன் ஆசிரியர் அருணந்தி சிவாசாரியார் , 
ஒண் பிரகாசம் - சிவப்பிரகாசம் என்னும் நூல் ; இதன் ஆசியரியர் உமாபதி சிவா 
சாரியர் . இவர்களோடு சுப்பிரமணிய ஆரியனையும் கூட்டி ஐம்பதம் உணர்த்தினமை 
கூறினார் . நமச்சிவாயன் - ஆதீனத்தை ஸ்தாபித்தவர் . 

காலத்து 
ஆதீனகர்த்தரான ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரைப் புகழ்ந்தது . 


ஆசிரியர் 


பாயிரம் 


11 


வேறு 


நூல் செய்வித்தோன் 


28. சொற்கொண்ட திருவம்பர் நகர் புரக்குங் கோமான் 

நூயகங்கா குலன் மேழித் துவசன்மணக் குவளை 
கற்கொண்ட புயத்தணிவோ னிராமலிங்க வள்ளல் 

கன தவத்தில் வந்துதித்த வேளாளர் பெருமான் 
விற்கொண்ட புருவவய லார்பொல்லா னென்று 

விளம்பு நல்லா னல்லொழுக்க முருக்கொண்டா லனையான் 
நற்கொண்டல் பொருங்கரத்தான் சைவசிகா மணிநன் 

னாவலர்கொண் டாடுவே லாயுதபூ பாலன் . 


வேறு 


நூல் வரலாறு 


29 . 


பெருமையிற் பொலியு மம்பர்ப் பெருந்திருக் கோயின் மேய 
கருமையிற் பொலியுங் கண்டக் கடவுளார் திருப்பு ராணம் 
அருமையிற் பாடு கென்ன வடமொழி யனைத்து மாராய்ந் 
தொருமையிற் பாட லுற்றேன் றமிழினா லுரை மறாதே . 


அவையடக்கம் 


/ 


30 . 


பிரமனார் பூசை கொண்டு பெருந்திருக் கோயின் மேய 
பரமனார் புராணம் பாடும் பண்புனக் கில்லை யென்னில் 
உரமனா ரணங்கி னோர்முன் னோரை வெஃ றுரும்பு போலத் 
திரமனா ரருளி லேசஞ் சேர் தரி னுண்டா மன்றே . 


வேளா 
விளம்பும் 


என் 


28. சொல் - புகழ் . மேழித் துவசன் - வேளாளன் . குவளை 

மாலை 
ளர்க்கு உரியது . விற்கொண்ட புருவ அயலரர் பொல்லான் 
நல்லான் ; அயலார் - தன் மனைவியல்லாத பிற மகளிர் . கொண்டல் - மேகம் . இந் 
நூல் செய்வித்தவர் பெயர் முதலியன இங்குக் கூறப்பெற்றன . 


29 . 


பொருள் விளக்கமாயுள்ளது . 


உடைய 


30. உரம் மன் ஆர் அணங்கினோர் முன்னோரை மார்பிலே இலக்குமியை 

திருமால் முதலிய தேவர்களை . வெல் துரும்பு போல - வென்ற ஒரு 
துரும்பைப் போல . ஒரு காலத்தில் திருமால் முதலிய தேவர்கள் , தாம் தாமே 
பெரியவர் என்று செருக்கடைய , சிவபிரான் ஒரு யட்சனாக அவர்கள் முன் தோன்றி , 
ஒரு துரும்பைக் கீழே நட்டு , அதை அசைப்பவர் பெரியவர் 

அனைவரும் 
முயன்று தோல்வியுற்றனர் என்பது வரலாறு . வெல் துரும்பு எனப் பிரிக்க . 


என , 


12 


திரு அம்பர்ப் புராண ம் 


31. செறிகுறி லுடையைந் தோடு 

குறிலிலா விரண்டுஞ் சேர்த்து 
மறிவினெட் டுயிரே ழென்று 

மாத்திரை நோக்கிக் கொள்வார் 
அறியிய லுடைய பாவோ 

டியலிலா வடியேன் பாவும் 
குறியிலான் சரித நோக்கிக் 

குறிகொள்பா வென்றே கொள்வார் . 


32. நன்சொலே கொண்டு போற்ற னன்மையா மதுமுட் டுற்றால் 

புன்சொலாய் வந்த கொண்டு போற்றலுங் கடன்மை யாகும் 
கொன்சொலார் நறிய சந்தக் குறடுமுட் டுற்ற தா லே 
முன்சொல்வார் மூர்த்தி யார் தம் முழங்கைதேய்த் திட்டா 

( ரென்று . 


33. விராட்டொடு சம்ராட் டென்னு நாமத்தும் விசேட மாகச் 

சுராட்டெனு நாமம் பூண்ட சுயம்பிர காசன் மன்ற 
மராட்டவன் மதியொடும்பாம் பணிந்தமை மதிக்கி னொன்றோ 
டிராட்டையி னெழன் முற் பாவோ டென்னது மேற்றற் 

[ கன்றோ. 


31. குறில் இலா இரண்டு - ஐயும் ஒளவும் , மறிவு - கேடு . 

குறியிலான் - சிவ 
பிரான் . குறிகொள்ளல் 

ள்ளல் - மதித்தல் . குற்றெழுத்துப் பெறாத ஐயையும் ஒளவையும் 
நெடில் என்று கொள்வதுபோல , என் பாவையும் உலகம் மதிக்கட்டும் என்கின்றார் . 


புராணத்திற் 


32. கொன் . பெருமை கொன்னூர் துஞ்சினு மியாந்துஞ்சலமே ( குறுந் . 138 ) 
சந்தக்குறடு . சந்தனக்கட்டை . மூர்த்தி நாயனார் 

மூர்த்தி நாயனார் வரலாறு பெரிய 
காண்க . அவர் இறைவனுக்குப் பயன்படச் சந்தனக் கட்டை கிடைக்காமற் போக , 
வாளாவிராமல் தம் முழங் கையைத் தேய்த்துச் சந்தன முண் டாக்கினார் என்பது 
வரலாறு . 


ரூபமான 


பாக்க 


ளோடு 


33. விராட் - பிரபஞ்ச 

பரப்பிரமம் . சம்ராட் - ஏ கசக்ராதிபதி , 
சுராட் ஏகாதிபத்திய முடையவன் , மன்று அமர் ஆட்டவன் எனப் பிரிக்க . பெரு 
மான் மதியோடு பாம்பையும் ஒப்ப அணிதல் சிறப்புடைய முதன்மையான 

என்னுடையதையும் ஏற்றல் தகுமென்பதைக் காட்டுகிறது என்றவாறு . 
ஒன்றோடு இரு ஆட்டையின் - ஒன்றும் இரண்டும் கூட்டிய மூவாட்டைப் பிராயத் 
தில் ; எழல் முன்பா - எழுந்ததாகிய முதன்மையுடைய பாட்டு . திருஞான சம்பந்தப் 
பெருமான் மூன்றாம் பிராயத்திலே ஞானப்பாலுண்டு பாடிய 

திருப்பாட்டைக் 
குறித்தது . 


பாயிரம் 


13 


34 , பெரியர்போ லியானும் பெம்மான் பேரருட் புராணங் கூறல் 
தெரிதரின் மாயோன் போற்சிற் றெறும்புமண் முழுது முண் 

[பான் 
புரிவொடு மெழுஞ்சற் றாய போதிற்றே னுண்ண னீத்துப் 
பரிவினீ முனிபோ லாழி யுண்ணவும் படரு மன்றே . 


35. இழிதிணை யுயிரு மெய்யு மிலங்கறி வொடுமி யைந்தே 

இழிபொழிந் துயர்புற் றாற்போ லிறையவன் சரிதத் தோடும் 
இழிதக வுடையேன் சொல்லும் பொருளுமுற் றுறவி யைந்தே 
இழிபொழித் துயர்வு பூணு மென்பதற் கைய மென்னே . 


வேறு 


ஆக்கியோ, பெயம் 


36. நீண்டதிரு மால் பிரமன் காணரிய 

வடிமுடியோ னிலவு மேன்மை 
பூண்டதிரு வம்பர்மான் மிய முழுதுஞ் 

செந்தமிழாற் புனைதல் செய்தான் 
காண்டமலி சுனைவளஞ்சா றிரிசிரா 

மலைவளருங் கருணை யாளன் 
மாண்டகலை முழுதுணர்ந்த மீனாட்சி 

சுந்தர நா வலவ ரேறே . 


பாயிர முற்றியது . 


( திருவிருத்தம் -- 36 ) 


34. சிற்றெறும்பும் எழும் என இயைக்க . சற்று ஆயபோதில் - சிறிது நேரத்தில் . 
தேன் உண்ணல் நீத்து , பரிவின் ஈ எனப் பிரிக்க . ஈ - தேனி . முனி - அகத்திய 
முனிவர் . திருமால் மண்ணுண் டானென்று சிற்றெறும்பு தானும் மண்ணுண்ண 
முயன்றது போலும் , அகத்தியர் கடல் குடித்தார் என்று ஈ கடல் குடிக்கத் துணிந் 
தது போலும் , பெரியோர் புராணம் பாடினர் என்று தாமும் பாடத் தொடங்கின தாக 
ஆசிரியர் அவையடக்கம் கூறுகின்றார் . 


கூடி 


35 . உயிரும் உடலும் தனித்தனியே அஃறிணைகளாயினும் , அவை 
ஆறறிவு படைத்த மக்களாயின் உயர் திணை ஆமாறு போல் , தம் சொல்லும் பொரு 
ளும் இழிதகவுடையவேனும் அவை கொண்டு இறைவன் சரிதை கூறுதலால் 
அவையும் பெருமை பெறும் என்றார் . 


36 . 


காண்டம் - நீர் . சுனை வளம் சால் திரிசிராமலை , 


2 . 


திரு நாட்டுப் படலம் 


37 , புண்ணிய வுருவத் தாய்வம் புவனப்பூங் குழலா ளோடும் 

தண்ணிய பிரம லிங்கத் தம்பிரா னினிது மேவி 
அண்ணிய வுயிர்கட் கின்ப மருள் செயு மம்ப ராதி 
நண்ணிய வயங்கு சோழ நாட்டணி சிறிது சொல்வாம் .. 


38. பரன் வலக் கட்கு லத்துற் பவித்தவன் வழியு தித்து 

விரவுமற் றவற்கு டுக்கை கொடுத்ததைக் கொடிமீ தேற்றி 
உரவுகொ ளவன்றோட் டாரு ளொன்றுகொண் டுவப்புற் றந்த 
வரனையே தொழுவோ ராளு மாண்பது சோழ நாடு . 


39. ஈதியா முரைப்ப துண்மை யிரட்டுற மொழிதல் செய்தாம் 

ஆதி நூ லாய வேத மாகமம் புராண மற்றும் 
ஓதிய மிருதி யெல்லா முணரு நீ ராய வாற்றால் 
தீதிலா வண்ண முண்டு தேக்கெறி வதுசோ ணாடு . 


40. ஒளிர்சிவ லோகங் கண்ட வொருவன்றென் னாடு நீங்கித் 

தளிர்செறி பொழிற்றன் பாலோர் தலத்தடைத் தகலா னாகிக் 
குளிர்பணி யனைத்துஞ் செய்து கொள்ளரு மின்ப மேவி 
மிளிர் திற மகிழ்ச்சி மேன்மேல் விளைத்தது சென்னி நாடு . 


37. புண்ணிய உருவம் தாய் எனப் பிரிக்க . 

வம்புவனப் பூங்குழலாள் 
அம்பிகையின் திருநாமம் . அம்பர் ஆதி நண்ணிய - அம்பர் முதலான தலங்கள் 
அமையுமாறு . 


38 . பரன் வலக்கண் குலம் - சூரிய குலம் . உற்பவித்தவன் : வைவஸ்வத மனு . 
அவற்கு உடுக்கை கொடுத்தது - புலி . அவன் தோள் தாருள் ஒன்று - ஆத்திமாலை . 
சோழர் சூரிய வமிசத்தவர் ; புலிக் கொடியும் ஆத்திமாலையும் கொண்டவர் ; சிவ 
னையே தொழுவோர் என்பன கூறப்பெற்றன . 


39. இரட்டுற மொழிதல் , இரு பொருள் படக் கூறுதல் . பொருள் 1. வேதம் 
முதல் ஸ்மிருதி ஈறாகிய எல்லாவற்றையும் முறைப்படி அறிந்து விளங்கும் பெரு 
மக்களை யுடையது சோழ நாடு ; பொருள் 2. வேதம் முதல் ஸ்மிருதி ஈறாகிய எல்லா 
நூல்களிலும் கூறப்படும் தன்மையுடையதாகிய காவிரியாற்றினாலே , குறைவின்றி 
உண்டு ஏப்பமிடுவது சோழ நாடு . 


40 . சென்னி நாடு - சோழ நாடு ; இதில் கூறப்பெறும் வரலாறு மாணிக்க 
வாசகரைக் குறிக்குமோ என்பது ஆராயத் தக்கது . மாணிக்கவாசகர் தாம் பிறந்த 
பாண்டி நாட்டைவிட்டு , தில்லைவளத்தை அடுத்ததோரிடத்தில் தங்கித் தவம்புரிந்து 


2. திரு நாட்டுப் படலம் 


15 


11. கனிபடு சோலை யல்ல காமரு கழனி யல்ல 

நனியுயர் களங்க ளல்ல நாடுகா லோடை யல்ல 
பனிகிளர் குடிஞை யல்ல பயில்வள நகர மல்ல 
இனியபொற் றளிகளாக்கொண் டிலங்கிடு வதுநீர் நாடு . 


42. போகியொண் டலைமேற் றங்கால் 

பொருத்தியுற்றோர்கண் மேற்கண் 
போகிய வறமுண் டாக்கிப் 

பொருணிறை செல்வம் வாய்ந்து 
போகிகான் மிதிப்பத் தெவ்விப் 

புண்ணியங் குறையுற் றுக்கீழ்ப் 
போகிய விடும்வா னாட்டை 

யசிப்பது பொன்னி நாடு . 


43 . 


பொன்னியு மதிற்கிளைத்த பொருதிரை கெழுபல் யாறும் 
மன்னிய கைக ளாக வான் பெரும் பழன மெல்லாம் 
துன்னிய படைகளாகக் கொண்டுசூழ் வறுமைத் தெவ்வை 
உன்னிய கெடுப்ப தென்று முறுபுகழ் வளவ னாடு . 


வருவாசகம் இயற்றல் , புத்தரை வாதில் வெல்லல் , முதலிய பணிகளைப் புரிவதற்கு 
ஏற்ற நாடு சோழ நாடு , வேறு பொருளுளதேல் காண்க . 


41 . 


களம் - நெற் 

களம் , 

குடிஞை - நதி . சோலை முதலிய வளங்கள் 
பெற்றிருந்தும் நீர் நாட்டுக்கு மிகுந்த சிறப்பளிப்பவை அங்குள்ள தளிகள் என்க . 
தளி - கோயில் . நீர் நாடு ; சோழ நாட்டின் ஒரு பெயர் . 


42. பொருள் , நிறை செல்வம் வாய்ந்து , மேற்கண் போகிய அறம் உண்டாக்கி , 
போகி ஒண் தலைமேல் தம் கால் பொருத்தி உற்றோர்கள் , புண்ணியம் குறையுற்று , 
போகி கால் மிதிப்ப தெவ்வி , கீழ்ப்போகிய விடும் வானாடு என்று இயைக்க . 


அடிகளில் 


மேற்கண் போகிய அறம் - மேலுலகம் செல்லுதற்குக் காரணமான தருமங்கள் . 
முதலடி , மூன்றாம் 

உள்ள போகி - இந்திரன் . தெவ்வல் - ஏற்றுக் 
கொள்ளல் . அசிப்பது - பரிகசிப்பது . வானாடு புண்ணியமுள்ளளவும் போகங்களை 
அளித்து அப் புண்ணியம் குறைந்தவுடன் கீழே தள்ளிவிடுவது போலல்லாமல் , 
தன்னை வந்தடைந்தவர்களைக் கீழ் நிலைக்குப் போகவிடாமை சோழ நாட்டின் சிறப்பு 
என்பது கூறப்பட்டது . 


49 . உன்னிய - செய்தெனெச்சத் திரிபு . காவிரியையும் அதன் கிளைகளையும் 
கைகளாகவும் , வயல்களைப் போர்ப்படைகளாகவும் கொண்டு வறுமைப் பகையை 
வளவன் நாடு கடுக்கும் என்று கூறப்பெற்றது . வளவன் - சோழன் . 


16 


திரு அம்பர்ப் புராணம் 


44 . 


நீர்வள முடைமை யானு மொளிவள நிரம்ப லானும் 
போர்வள வெற்றி யானும் புல்லிய சுரநா டென்றும் 
ஓர்வள நிசி நா டென்றும் வெற்றிதோற் புடைநா டென்றும் 
சீர்வள வானா டெள்ளிச் செழிப்பது கிள்ளி நாடு . 


45. அயலமை பார மெல்லா மடுப்பினு மஞ்சா தோம்பி 

இயல்புறு மிறைமன் னற்கீந் திறாதநோய் வருத்தா நின்ற 
மயலமை பசியு மின்றி வைப்பளவில்ல கொண்டு 
புயல்வள மேன்மே லோங்கப் பொலிகுவ தபய னாடு . 


46. நீருங்கா விரியே வேந்து நேரியர் பிரானே மண்ணும் 

ஒருஞ்சோ ணாடே யென்ன வுயர்மொழிப் புலவ ரியாரும் 
தேருஞ்சால் பமையக் கூறுந் திருப்புகழ் பெற்ற நாடு 
பாரும்பா தலமும் வானும் பார்க்கினும் பிறிதொன் றின்றே . 


மழைவளம் 


47 . 


பாகமா லொருத்தன் மாயப் படர்பெருஞ் சீய மூரும் 
நாகநேர் நிறத்த வாகி நரலையி ன டுவட் புக்கு 
மேகமார் புனன்மிக் குண்டு செலுத்துமவ் விறை தன் மேனி 
மோகமார் நிறமே யொப்பக் கறுத்தன முழுது மம்மா . 


44. ஒளி - புகழ் . நிசி - பொன் ; பொன்வளம் ஒன்றையே உடையதென்பது 
இகழ்ச்சிக்குக் காரணம் . சுர நாடு , நிசி நாடு என்றவை இரு பொருளுடைமை 
காண்க . கிள்ளி நாடு பலவகை வளமுடையது ; வெற்றியே உடையது ; வானாடு 
வெற்றியும் தோற்பும் உடையது . 

கிள்ளி - சோழன் . 


45. அயல் அமை பாரம் - அந்நியர்களால் நிகழக்கூடிய சுமைகள் . இறை : 
அ : சர்க்குரிய வரி முதலியன . இறாத - முடிவில்லாத ,. மயல் மயக்கம் . வைப்பு - 
சேம நிதி . புயல் வளம் - மழை வளம் . அபயன் - சோழன் . 


46. நேரியர் பிரான் - சோழ மனனன் . தண் ணீருங் காவிரியே தார்வேந்தன் 
சோழனே மண்ணாவதும் சோழ மண் டலமே என்பது பழைய 

பழைய பாடல் . பார் , 
பா தலம் , வான் ஆகிய மூவுலகிலும் என்க . 


17. ஒருத்தல் - யானை . மாய - இறக்க . படர் சீயம் -- மேலெழும் சிங்கம் . சீயம் 
ஊரும் நாகம் - சிங்கங்கள் சஞ்சரிக்கும் மலை . நரலை - கடல் . மேகம் செலுத்தும் 
இறை இந்திரன் ; அவன் மேனி நிறம் கருமை . நாம் நேர் நிறத்த என்பதற்கு 
வேறு சிறந்த பொருள் கிடைப்பின் நலமாகும் . 


2. திரு நாட்டுப் படலம் 


17 


48. வெள்ளிய கொண்மூ வீரை விரவுபு மெய்கறுப்புக் 

கொள்ளிய வறலுண் காட்சி கோமக னூர்தி தம்முள் 
நள்ளிய வொன்று போற னயப்பதி னவனே போறல் 
எள்ளிய தாகா தென்ன வியை தரக் கோடன் மானும் . 


49 . 


பூருவ திசையி னின்றும் புறப்படு மகவான் போலப் 
பேருவர்க் கடலி னின்றும் பெயர்ந்துமை மேக மெல்லாம் 
ஓருவ மான மேனு முரைப்பதற் கொல்லா வாகிப் 
பாருவப் பெய்த மேன்மேற் படர்ந்தன விண்ண மெங்கும் , 


50 . 


காரியி னெழுந்த மேகங் கடுமை செய் வேனி லென்னும் 
மூரியந் தகுவர் தம்மை முதலொடு முருக்க வெண்ணிப் 
பேரிய முழக்கி யாங்குப் பிறங்குரு மொலியெ ழுப்பிக் 
கூரிய வ பிர வாளின் வீசின குலாவு மின்னு . 


51 . கொடுமை செய் முதிய வேனிற் குலமுதல் பரிதி யென்று 

முடுகுபு மாய்த்த கொண்மூ மூண்டபா ரதவெம் போரில் 
படுமணி வண்ண னங்கைப் பயிலுஞ்சக் கரமெ ழுந்து 

வடுவமை யிருள் வி ராவ மாய்த்தது போலு மன்றே . 
52. மூசிய கொண்மூ வம்பர் முன்னவன் மெய்யி னீறு 

பூசிய வொருபால் போறல் போய்மற்றோர் பாலே போன்று 
வீசிய சடைபோன் மின்னி வியன்றுடி யெனமு ழங்கிப் 
பேசிய வருளே யென்னப் பெருமழை பெய்த மாதோ , 


. 


48. கொண்மூ - மேகம் .. வீரை 

வீரை - கடல் ; திரைவீரை ( திருவிசைப் , திரு 
மாளிகைத் . 3-5 ) . கோமகன் - இந்திரன் . அறல் - நீர் . நள்ளிய -சிறப்புடைய . மா 

மானும் - 
ஒக்கும் . வெண்மையான மேகம் கருமை நிறம் கொண் டமைக்குக் காரணம் இந்திரன் 
வாகனமான வெள்ளை யானையை ஒப்ப 

வெள்ளை யானையை ஒப்பதைவிட , கரிய நிறத்தையுடைய அவனையே 
ஒத்தல் சிறந்தது என்று அம் மேகம் கொண் டமை என்று கூறுகின்றார் . 

49 . பூருவ திசை - கிழக்குத் திசை . மகவான் - இந்திரன் . உவர் கடல் - உப்புக் 
கடல் , மை மேகம் - கரிய மேகம் . விண் ணம் - ஆகாயம் . 

50. காரியின் - இந்திரனைப் போல . மூரி - வலிமை . ததவர் - அகரர்கள் . பேர் 
யம் - பெரிய வாத்தியம் . உரும் ஒலி - இடி ஓசை வாளின் - வாளைப்போல . 

51. சூரியனை மேகம் மறைத்த காட்சி இங்குச் சமற்காரமாய்க் கூறப்பெறுகிறது . 
பாரதப் போரில் ஜய த்ரு தனை அருச்சுனன் கொல்லும்பொருட்டுக் கண்ணபிரான் தம் 
சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்த வரலாறு இங்குச் சுட்டப்பட்டது . (வில்லி- 
பாரதம் . பதினான்காம் போர் . 164 ) . மணிவண்ணன் கண்ணபிரான் . மேகத்துக்குச் 
சக்கரம் உவமை . 

52. மூசுதல் - மொய்த்தல் அம்பர் முன்னவன் - அம்பரில் எழுந்தருளியுள்ள 
சிவபிரான் . மற்றோர் பால் - உமாதேவி அமர்ந்த இடப்பாகம் . துடி - நடராஜப் 
பெருமான் கையில் உள்ளது . மழைக்கு அருள் ; இன்னருளே என்னப் பொழியாய் 
மழையேலோ ரெம்பாவாய் { திருவெம் . 16 ) . 

2 


18 


திரு அம்பர்ப் புராணம் 


53. தவமொரு நான்கி டத்துந் தனித் தனி நின்றோர்க் கொப்ப 

அவமிலா னந்த முத்தி யருண்மணத் தளித்தார் போலக் 
குவலய மகிழ்ச்சி கூரக் குறிஞ்சிமுற் றிணை நான் கிற்கும் 
கவலற வொப்ப நன்னீர் காலத்திற் பொழிந்த மேகம் . 


54. நெடுமழைத் தாரை வீழ நிலங்குழி படைத்த தோற்றம் 

கொடுமுது வேனில் வெப்பங் குமைத்திட மிகக்கு டிப்பான் 
வடுவற வாய் திறத்தன் மானுமேல் வழியுங் காட்சி 
விடுதிறஞ்செய்தல் போலும் வெறுத்தினி யுண்ணே மென்றே 


55. கேள்வியில் வேறு பட்டுங் கேடிலா முதல்வன் பின்னர் 

வாள்விரி விமரி சத்தில் வேறுறா வண்ணம் போல 
மூள்சின முதுவேனிற்கண் முழுதும்வே றுற்ற பாலை 
ஆள் பெரு மழை பெய் காலத் தஃதுறா தொன்றா யிற்றே . 


வரை வளம் 


56. அருவியுங் கான யாறு மாவிகா லோடை மற்றும் 

மருவிய கழியு நன்னீர் மலிதரு மாறு பெய்த 
பெருமழை வளஞ்சொல் வாரார் பிறக்கமார் குறிஞ்சி முன்னா 
வருதிணை யைந்த னுள்ளும் வரைவளஞ் சிறிது ரைப்பாம் . 


53. தவம் நின்றோர்க்கு ஒப்ப மணத்து முத்தி அளித்தார் என்றியைக்க 
முத்தி அருண் மணத் தளித்தவர் திருஞான சம்பந்தப் பெருமான் , இடம் நான்கு 
சரியை முதலிய நான்கு . குறிஞ்சி முன் திணை நான்கு : குறிஞ்சி , முல்லை , மருதம் , 
நெய்தல் என்பன . 


54. குமைத்தல் - வருத்துதல் . நிலம் வெப்பத்தால் வெதுப்புண்டு முதலில் 
வாய்களைத் திறந்து மழை நீரைக் குடித்தல் போலும் , பிறகு குடித்த 

நீரைக் 
கக்குவது போலும் காணப்பெற்றது என்றனர் . 


55. கேடிலா முதல்வன் கேள்வியில் வேறுபட்டும் - இறைவன் தத்துவத்தில் 
பிறர் பிறர் கூறும் கேள்வியால் பெறும் அறிவு ஒன்றோடொன்று மாறுபட்டிருந்தும் . 
வாள் விரி விமரிசம் - ஒளி மிகுந்த ஆராய்ச்சியில் ; கேள்வி , விமரிசம் , 
என்பன முதற் பொருளை உணர் தற்கு உபாயம் ( திருக்குறள் 359 -உரை) . கேள்வி 
சிரவணம் . விமரிசம் - சிந்தனை . அஃது - வேறு பாடு . வேனிற் காலத்துப் பாலை 
யாகத் தோன்றிய நிலமும் மழைக்காலத்தில் நீர் நிலமாயிற்று . 


பாவனை 


யென்றபடி . 


56 . ஆவி - நீர் நிலை . கால் வாய்க்கால் . சொல்வார் ஆர் ; ஒருவரும் இல்லை 
பிறக்கம் - உயர்ச்சி . குறிஞ்சி - மலை நிலம் . ஐந்து திணை : 

குறிஞ்சி , 
முல்லை , மருதம் , நெய்தல் , பாலை என்பன . 


2. திரு நாட்டுப் படலம் 


19 


வேறு 


57. தந்தை புல் லிய தொருவரைக் கொடி யெனத் தானும் 

அந்தை தீர்நசை யால்வரைக் கொடி தழீஇ யமரும் 
சிந்தை கூர்தரு தேமுமால் வரையெனத் தெரிந்து 
முந்தை மால்வரைக் குலமெலாங் குடிபுகு முருகு . 


58. பெற்ற தந்தையுந் தமையனு மெனப்பெருங் களிற்றுக் 

கொற்ற வெம்பகை தனக்குமுண் டாயினுங் குலவ 
உற்ற தெய்வதப் பிடிமணந் தமையுளத் துன்னி 
அற்ற மோவவேள் வரைதொறும் பயிலுவ வத்தி . 


59 . 


முந்து பார்த்தனோ டுடற்றிய புளிஞன் பான் முளைத்து 
வந்து வன்றியின் மருப்பொசி யிறவுளன் மற்றும் 
நந்து நம்மகட் புணர்ப்புவந் தனனென நயந்து 
சந்து சூழ்வரைச் சாரலிற் பயிலுவர் சவரர் . 


60. புற்ற கழ்ந்திடு குடாவடி யவணின்று போதல் 

உற்ற வெம்பணி வாலம்வாய்க் கவ்வவவ் வுரகம் 
முற்ற நான் றிடக்கரேணு நோக் குபுகய முனியென் 
றற்ற மோவுற வடையும்பி னுண்மைதேர்ந் தகலும் . 


57. தந்தை புல்லிய வரைக்கொடி , பார்வதி . அந்தை தீர் நசையால் - அவ்வாறு 
முடித்துக் கொள்ளும் விருப்பத்தால் . முருகு தழுவிய வரைக் கொடி ; வள்ளியம்மை . 

கூர் தரு தேம் - மகிழ்ச்சிக்குரிய இடம் . இன்று தொறாடல் முருகனுக் 
என்பதை . 

ச் செய்யுள் குறிக்கிறது . முருகு தன் தந்தை தழு 
ஒரு வரைக் கொடியை ( பார்வதி ) என்று தானும் ஒரு வரைக் கொடியைத் ( வள்ளி ) 
தழுவும் ; வரைக் குலமெலாம் குடி புகும் என இயைக்க . 


சிந்தை 
குரியது 


விய 


58. தந்தையாகிய சிவபெருமானுக்கும் , தமையனாகிய விநாயகருக்கும் களிறு 
பகையானது போலத் தனக்கும் பகையானாலும் அதை நீக்கிக் குலவும் பொருட்டுத் 
தெய்வ யானையை ( பிடியை ) முருகன் மணந்தமை கூறப்பெற்றது . அவ்வாறு மணந்த 
முருகன் மலைகளிலே எழுந்தருளியிருத்தலால் யானைகள் உரிமையுடன் மலைகளில் 
சஞ்சரிக்கின்றன என்றார் . 

சூரபதுமன் கொண்ட வடிவங்களுள் 

யானை 
முண்டாதலால் முருகனுக்கும் களிறு பகையாளது . அற்றம் ஓவ - டைவிடாமல் . 
அத்தி - யானை . 


59. பார்த்தனோடு உடற்றிய புளிஞன் - சிவபிரான் . 

புளிஞன் - வேடன் . 
வள்றி - பன்றி . இறவுளன் - வேடன் . 

நந்தும் - சிறப்புமிக்க . புணர்ப்பு உவந் 
தனன் எனப் பிரிக்க . சந்து - சந்தன மரம் . 

சந்து - சந்தன மரம் . சவரர் - வேடர் . 


60. அகழ்தல் - தோண்டுதல் , குடாவடி - கரடி . 

பணி - பாம்பு . 

வாலம் 
வால் உரகம் - பாம்பு . நான்றிட - தொங்க . கரேணு - பெண் யாளை . கயமுனி 
யானைக் கன்று ; ( மலை படு . 107 ) . அற்றம் ஓவுற - அச்சமின்றி . அடையும் நெருங்கும் 


20 


திரு அம்பர்ப் புராணம் 


61 , 


கிளர்க ரிக்குல முழங்கிட வெதிரொலி கேட்டுத் 
தளர்வ றச்சிலை பாய்ந்து தம் மருப்பிணை சாய்க்கும் 
விளர்பளிங்கெழு கரி நிழற் பாய்ந்தரி வெள்கி 
உளர்க ளிற்றின மெதிரினு மற்றென வொதுங்கும் 


( 12 . 


கூண்ட மால்வரை யேந்துதேத் தடைபிறைக் கோடு 
கீண்ட வாய்வழி யொழுக்குதேன் கெழுமியங் குரிமை 
பூண்ட செந்தினைப் புனம்புகும் புறத்தினு நனைத்து 
மீண்ட தேன்மிசை வழிதரச் சுனைவயின் வீழும் 


63. முற்று குஞ்சர மூங்கிலி னிளமுளை முறித்துப் 

பற்று மென்பிடி வாய்ப் புகுத் திடும்பினர்ப் பருத்தே 
எற்று வெங்கழை யாய்வருத் திடுதிற மெண்ணி 
அற்று மாய் தர முன்னரே யடுவது மானும் . 


64. சுரையி ரும்பு கொண் டிறவுளர் கவலைக டொடுபோ 

தரையி ருட்டையும் வாய்ப்பெயு மழன்மணி யெழுந்து 
புரையில் சோதியம் பொங்கரிற் றங்கவப் பொங்கர் 
கரைப கற்கணு மெரிவதென் னெனக்கரு துறுவார் . 


65. செறிகொ டிச்சியர் பொற்றொடித் தோணலந் தெவ்வற் 

கறிம கிழ்ச்சிமற் றவர்க்கினி தியற்றியாங் கடங்க 
மறிதி னைக்குரல் பறத்தலிற் கவர்பசு வன்னி 
முறித ரத்திரண் முத்திறைப் பனவளை மூங்கில் . 


61. கரிக்குலம் - யானைத் தொகுதி . சிலை - மலை . 

மருப்பு - கொம்பு . விளர் - 
வெண்மை . அரி - சிங்கம் . 

உளர் - அசைந்து வருகின்ற . அற்று - அத்தகையது . 


7 


62. தேம் - அடை - தேத்தடை தேனிறால் . பிறை கோடு - பிறைச் சந் 
திரனின் விளிம்பு என்றேனும் , யானையின் பிறை போன்ற தந்தம் என்றேனும் 
கொள்க . வாய்வழி ஒழுக்கு தேன் புனம் புகும் , சுனைவயின் வீழும் என்றியைக்க . 


63 . எற்று தல் - அடித்தல் . கழை - மூங்கில் . அற்று மாய்தர - அழிந்து ஒழிய , 
அடுவது - கொல்வது . மானும் - போலும் . இளை தாக முண் மரங் கொல்க ; களையுநர் , 
கை கொல்லும் காழ்த்த விடத்து என்ற குறளின் 

என்ற குறளின் கருத்தோடு ஒப்பிடுக . 
இரும்பு - தோணடு பாரை . 


சுரை 


64 . 


இறவுளர் - குறிஞ்சி நில மக்கள் . கவலைகள் தொடு போது - கவலை என் 
னும் கிழங்குகளைத் தோண்டும்போது . பொங்கர் - சோலை . 

கரு துறல் - கருதுதல் 
இறவுளர் கரு துறுவர் என்றியைக்க . அரையிருட்டையும் வாய்ப்பெயும் அழல் மணி 
நள்ளிரவையும் விழுங்கத்தக்க ஒளியுடைய இரத்தினங்கள் . கரை - சொல்லப்படுகிற 


- 


65. தொடிச்சியர் - குறிஞ்சி நிலப் பெண் பாலர் . தொடி - தோள் வளை . தெவ் 
வற்கு - கொள்ளுதற்கு , அடங்க - முற்றிலும் தினைக் குரல் - தினைக் கதிர் . 


பசு 7 


2. திரு நாட்டுப் படலம் 


21 


66 . 


காக துண்டமுஞ் சந்தமுந் தடிந்திடு கனலான் 
மேக மென்றிட வுறு நறும் புகைகவர் விருப்பால் 
பாக மென் றினை பிடியொடு தேன் கொளும் பயில்வால் 
ஆக மொன் றி நம் மிளையவே ளாவயி னமரும் . 


67. அரையி ருட்பொழு தந்நலார் தோள்புண ராசை 

கரைய றப்பெரு கலிற்படர் காளையர் களவு 
புரைய றத்தெரித் திடுமெனப் பொங்குசெம் மணியை 
விரையொ ளித்தரு விலதைபுற்களையுளம் வெறுப்பார் . 


63 , 


உகைக்கு மண்ணலா ரிடமென வமர்ந்து ந முள்ளம் 
திகைக்கும் வண்ண நீங் கியதிலை யெனமயி றேம்ப 
நகைக்குந் தம்வரல் கொடிச்சியர்க் குணர்த்திட ஞாலம் 
முகைக்குஞ் சீர்த்தியர் முறுகிய துயிலெழுப் பிடுவார் . 


69 . 


பிரிய மொன் றிடை யுறினது சார்ந்தவும் பேணும் 
அரிய வாங்கொடிச் சியர்முலைப் போகம் வேட் டரசர் 
உரிய புன்றினை மூரலு மீயலு முலகம் 
தெரிய வுண்டுவப் பார் திருந் தமுதமுஞ் செயிர்த்தே . 


-- 


விலங்குகள் . வன்னி - கிளி . முறி தரல் - பின் வாங்குதல் . பறத்தல் - சிதறுதல் . 
மூங்கில்கள் , குறிஞ்சி நிலப் பெண்களின் தோள்களுக்குத் தாம் உவமையாக இருப் 
பதனால் உண்டாகும் மகிழ்ச்சியைத் தெரிவித்தற்கு அறிகுறியாக , அம் மகளிர் 
காக்கும் தினைக் கதிரைத் தின்ன வரும் விலங்குகளும் , கிளிகளும் பயந்தோடும் படி 
முத்துக்களை அவற்றின்மீது வீசுகின்றன என்பது பாட்டின் திரண்ட பொருள் . 


66 . காக துண்டம் - அகில் , 
இடி - தினை மா . பூகம் - மனம் . 


சந்தம் - சந்தனம் . தடிதல் - அழித்தல் . தினை 
இளையவேள் - முருகன் . ஆவயின் - அவ்விடத்தில் 


ஆகம் 


67 அரையிருட்பொழுது - அர்த்தராத்திரி . புரை அற - தெளிவாக . பொங்கு 
செம்மணி - ஒளிமிகும் மாணிக்கம் . இரவில் ஒளிவிடுகின்ற மாம் , கொடி , 

கொடி , புல் 
ஆகியவை மலைகளில் உண்டென்பர் . அவை முறையே சோதி விருட்சம் , சோதி 
லதை , சோதிப் புல் எனப்படும் . காளையர் தம் களவு வெளிப்படும் என மணி , 
இலதை , புல் இவற்றை வெறுப்பார் . 


68 . உகைக்கும் அண்ணலார் - முருகன் . நம் உள்ளம் திகைக்கும் வண்ணம் 
கொடிச்சியரின் சாயலுக்குத் தாம் ஈடாகவில்லையே யென்று மனம் வருந்தும் நிலை . 
தேம்ப - வாட . நனகைக்கும் - ( மயிலைப் பார்த்து ) பரிகசிக்கின்ற ஞாலம் முகைக்கும் 
சீர்த்தியர் - உலகறிந்த புகழுடைய தலைவர்கள் . வரல் வருகையை , துயிலெழுப் 
புதல் , மயில்களை , இரவுக் குறி வந்த தலைவர்கள் மயில்களைத் துயிலெழுப்பும் 
முகத்தால் தம் வருகையைத் தலைவியர்க்கு உணர்த்துவர் . 


69. ஒன்றிடை பிரியம் உறின் அது சார்ந்தவும் ( உலகம் ) பேணும் என்க 
து வேட்டு - விரும்பி . 

தினை 

மூரல் - தினைச் சோறு . ஈயல் - ஈசல் , 


பொது . 


22 


திரு அம்பர்ப் புராணம் 


70. மூத்த பிள்ளைபா னசையன்றி யடுபுர மூன்றும் 

தீத்த வர்க்கிளஞ் சேயிடத் திலையெனச் செப்பாம் 
பூத்த வண்சிரா மலைமுதற் பற்பல பொருப்பும் 
ஆத்த நாயகத் தம்பிரா னிளிதமர் தலினால் . 


71 . 


பாயும் வேங்கையும் பாய் தரா வேங்கையும் பதைத்துக் 
காயும் வேடரும் காய் தரா வேடருங் கலப்புற் 
றேயு மால்வரைப் பெருவள னியாதெடுத் திசைத்தாம் 
தோயு முல்லை நன் னிலவளத் தினுஞ்சில சொல்வாம் . 


முல்லை வளம் 


72. மனையெ னுந்திரு வருகடற் கிடக்குமால் வயங்கம் 

மனையெ னுந்திரு மானினம் பயிறலு மற்றம் 
மனையு டன் பிறப் பானினம் பயிறலு மதித்து 
மனையி தென்று கொண் டுவப்புற விருக்குமால் வனத்தே . 


செயிர்த்து - வெறுத்து . பின் மூன் றடிகளும் சிறப்பு . வேற்றுப் பொருள் வைப்பணி . 
அமுதத்தையும் வெறுத்துக் கொடிச்சியர் கொடுக்கும் மூாலையும் ஈயலையும் அரசர் 
உண்பர் என்ற தால் , அரசர் கொடிச்சியர்மீது வைத்த காதலால் அவர் உண்ணும் 
-ணவிலும் ஆர்வம் காட்டினர் என்க . படர்க்கு ஈசல் உணவாகும் என்பது 
அகநா , 394 : 2-5 ; புறநா . 119 : 3 முதலியவற்றால் அறிக . 


70. மூத்த பிள்ளை கணபதி . நசை - விருப்பம் . செப்பாம் - சொல்லமாட்டோம் . 
புரம் மூன்று - திரிபுரம் . தீத்தவர் எரித்தவர் . விநாயக பூசை செய்யாமல் சிவபெரு 
மான் திரிபுர சங்காரம் செய்யத் தொடங்கியது கூறப்பட்டது . இளஞ் சேய் - முருகன் 
ஆத்த நாயக தம்பிரான் - சிவபெருமான் . ஆத்த - ஆப்த . சிராமலை முதலிய மலை 
களில் சிவபெருமான் இனிதமர் தல் , அம் மலைகளுக்குரிய முருகப்பிராளிடம் அவருக் 
குள்ள அன்பைக் காட்டுகிறது . 


71. பாயும் வேங்கை - புலி . பாயா வேங்கை - வேங்கை மரம் . காயும் வேடர் - 
சிவபெருமான் . காய்தரா வேடர் - முருகன் . இதுகாறும் குறிஞ்சி வளம் கூறி , 
இனி முல்லை வளம் கூறத் தொடங்குகிறார் . 


அசை . 


72. திரு வரு கடல் - லக்குமி தோன்றிய பாற்கடல் . கடல் கிடக்கும் மால் , 
மனை இது என்று கொண்டு வளத்தே உவப்புற இருக்கும் என இயைக்க . ஆல் : 

வயங்கு அம்மனை எனும் திரு மான் இனம் எனப் பிரிக்க . அம்மனை - தாய் . 
கண்ணுவ முனிவரின் சாபத்தால் , திருமால் சிவமுனியாகவும் , இலக்குமி ஒரு மானாக 
வும் பூமியிலே தோன்ற , திருமாலின் கண்ணினின்றுந் தோன்றிய சுந்தரவல்லி, 
முருகக் கடவுளை மணக்கக் கருதித் தவமியற்றி , அவர் கட்டளைப்படி பூமியிலே மேற் 
கூறிய சிவமுனிக்கும் மானுக்கும் மகளாகத் தோன்றி வள்ளியென்னும் பெயருடன் 
முருகனை அடைந்தாள் என்பது புராண வரலாறு . வள்ளிக்குத் தாயாகும் தன்மை 
பெற்ற மாள் , இலக்குமி அம்சமாதலால் , அம்மனை எனும் திருவாகிய மானிள் இனம் 
என்றார் . முல்லைக்குரிய தெய்வம் திருமால் 

தெய்வம் திருமால் என்பதும் இங்கு அறியக் கிடப்பது 


காண்க . 


2. திரு நாட்டுப் படலம் 


23 


73. அண்ட ராதியர் புகழ்ந்திட முத்தொழி லாற்றும் 

அண்ட ராகிய மூவரு ளிடையனா யமரும் 
அண்ட னாடொறுங் காவல்செய் தமரிட மென்றே 
அண்ட ராகிய விடையரா வயிளினி தமர்வார் . 


74. முல்லை யின்புகழ் பரந்தெனப் பசுங்கொடி முல்லை 

எல்லை யில்வள முசுண்டையின் கனிபடு தொண்டை 
வல்லை விண்டிடு பிடா விணர்க் களாவொடு மற்றும் 
கொல்லை யெங்கணுஞ் சொரிதரும் வெண்மலர்க் குப்பை . 


75. கரிய கார்குறு முயல்செறி கடிப்புதன் முல்லைக் 

குரிய தென்றிய லுரைத்தலின் மேலிடத் தொருங்கு 
தெரிய மூடிய தன்றிக்கீ ழிடத்தினுஞ் செறிந்தாங் 
கரிய தென்றிடா துகுப்பன வமைந்தகா யாவீ . 


- 


76 , ஓடிவில் பன்மலர் முருக்கின்மேல் வெண்பிறை யுறலும் 

நெடிய செந்தழன் மேனியான் முடிப்பிறை நிகரும் 
வடிம துக்கிழக் கிறக்கிட வன்றியின் மருப்பாம் 
அடியி றக்கிட மகக்களந் தரைப்பட்ட தாகும் . 


73. அண்டராதியர் - தேவர் முதலியோர் . மூவருள் இடையன் ஆய் அமரும் 
அண்டன் - திருமால் . அண் டராகிய இடையர் ; அண்டர் என்பது இடையர்க்கு ஒரு 
பெயர் . ஆவயின் - அவ்விடத்தில் . இங்கும் நிலத்துக்குரிய தெய்வம் சுட்டப் 
பெற்றது . 


74. முசுண்டை , தொண்டை , பிடா , களா இவை வெண் மலருடையவை . 
மலர்ப் பரப்பு முல்லையின் புகழ்ப் பரப்புக்கு ஒப்பு . இன் கனி- படு தொண்டை - 
இனிய பழத்தையுடைய கொவ்வை . இணர் - கொத்து . கொல்லை முல்லை நிலம் , 


75. இயல் - நூல் . 

கார் - மேகம் . புதல் - புதர் . காயா - ஒருவகை 

மரம் . 
வீ - மலர் . காயா மலர் , நீல நிறமுடையது ; அம் மலர்த் தொகுதி மரத்தின் மீது 
மேகம் போலவும் , உதிர்ந்தபின் மரத்தின் அடியில் புதர் போலவும் தோன்றிற்று 
என்றார் . 


76. ஒடிவு - குறைவு ; கெடு கையும் ஆம் . முருக்கம் பூக்களின் மீது தோன்றும் 
பிறை , அழல் மேனியனான சிவபெருமான் முடி மீது விளங்கும் பிறைக்கு உவமை 
பிறை , முருக்க மரத்தின் உச்சியில் தோன்றும்போது சிவபிரான் முடியிலணிந்த 
பிறையை ஒக்கும் ; அது அம் மரத்தின் இடையில் தோன்றின , சிவபிரான் மார்பி 
லணிந்த பன்றிக் கொம்பை யொக்கும் ; அது மரத்தின் அடியில் தோன்றின் தக்க 
யாகந்திலே வீரபத்திரன் காலால் தேய்ப்புண்ட சந்திரன் போல் ஆம் என்பது 
பாட்டின் திரண்ட பொருள் . 


24 


திரு அம்பர்ப் புராணம் 


77. தேம்பு நுண்ணிடை யாய்ச்சியர் காய்ச்சிய தீம்பால் 

ஓம்பு மட்கலத் துறை தரப் பிரையுகுத் திடுமுன் 
காம்பு தீர்புளிம் பழம் விழு மனையர் தாய்க் கருவிற் 
கூம்பு நாட்கலந் திருந்தமை குறித்துத வுதல்போல் . 


78. தொறுவி மார் நறும் பாலழ லடுந்தொறுஞ் சுவையாம் 

நிறுவு மோரதிற் படுந்தொறு நிறைசுவைத் ததியாம் 
தெறுவன் மத்தினா லுடைத்தொறும் வெண்ணெயாஞ் செந்தீ 
குறுகி டுந்தொறும் வாசமா முயர்ந்தவர் குணம் போல் , 


79. கோலுஞ் செந்தழ லடுந்தொறு மளவினிற் குறைந்து 

சாலும் பல்லுருக் கோடலி லொற்றுமை சமையும் 
பாலும் பொன்னுமொன் றின் சுவை பயின்றிடு மற்றொன் 
றேலு மொள்ளொளி செய்திடும் வேற்றுமை யிதுவே , 


80. நாடும் வன்மையி னுயரிய குறும்பொறை நாடர் 

பாடு மேற்றினைத் தழீ இயிமின் மிசைவைப்பர் பாணி 
ஆடு பாம்பர வல்குலாய்ச் சியர்த்தழீ இக் கொங்கைக் 
கூடு பாணிவைத் திடுதிறங் குறிப்பிப்பார் போன்றர் . 


81 . 


கான முல்லையைக் குறிஞ்சியென் றறிஞருங் கருதத் 
தான மெங்கும்வான் றவழ் தரக் குவி தருஞ் சாமை 
ஆன கோத்திர வம்பய நடக முழுந்து 
கூன மைந்தபல் புளிம்பழ மவரைமுற் குலவ . 


77. உறைதர - உறைய , காம்பு தீர் புளிம்பழம் - மரத்திலிருந்து காம்பு கழன்று 
விழும் புளியம் பழம் . அனையர் - அந்த ஆய்ச்சியர் . தாய் - அவர்களின் தாய் . 
மயற்கையில் புளியம் பழம் தின்னுதல் இங்குக் குறிக்கப் பெற்றது . 


மகளிர் 


குணம் , 


78. உயர்ந்தவர் 

சுடச்சுட மிளிரும் என்பது . தொறுவிமார் - 
இடைச்சியர் . 

அழல் அடுதல் - நெருப்பில் வைத்துக் காய்ச்சுதல் . மோர் அதில் 
படு தல் - பிரையுகுத்தல் , ததி - தயிர் . வெண்ணெய் செந்தீ குறுகிடுதல் - நெய்யாகக் 
காய்ச்சுதல் வாசம் 

வாசம் - நெய் , 


79. கோலுதல் - விரிந்தெழுதல் . அடுதல் - சுடுதல் , காய்ச்சு தல் . 

பாலையும் 
பொன்னையும் ஒப்பிட்டு இரண்டும் நெருப்பில் சுடுந்தொறும் அளவில் குறைந்து 
பல வடிவம் கொள்ளுமென்றும் , ஒன்று சுவையிற் கூட , மற்றொன்று ஒளியில் மிகும் 
என்றும் கூறுகின்றார் . ஏலும் - தக்க . 


- 


80. குறும்பொறை நாடர் - முல்லை நிலத் தலைவர் . ஏறு - காளை . 
திமில் . 

பாணி - கை . கொங்கைக்கு ஊடு எனப் பிரிக்க . 


இமில் 


81 . 


தானம் - 


டம் . வான் - மேகம் . கோத்திரவம் - வரகு . ஆடகம் - துவரை . 


குலவ 


விளங்க . 


2. திரு நாட்டுப் படலம் 


25 


82. குலவு கொன்றைபொன் சொரிந்தில வென்னின்வேய்ங் 

( குழலும் 
நிலவு மான் கழுத் தணிமணி யோசையு நீடிக் 
கலவு கானிடைத் தலைவனைப் பிரிந்துமெய் கருகி 
உலவு மான்மக டனித்தமர்ந் தாற்றலு முண்டோ 


83 . 


மலலன் மாமுகி லோதியாக் கோபஞ்செவ் வாயா 
வில்லு வக்கனி கொங்கையாத் தளவு வெண் ணகையாச் 
சொல்ல வாய்ந்தகான் மகண்மழைக் கொழுநனைத் தோய்ந்து 
பல்ல வாம்வர காதிய பன்மகப் பயக்கும் . 


84. ஆன்ற ரும்பய மல்லது பயம்பிறி தடையா 

தேன்ற பல்விரை யலலா லலர்பிறி தில்லை 
மான்ற பூங்கள வல்லது களவொன்று மருவா 
தோன்று கோபமல் லாற்பிறர் கோபந்தோ யாதே . 


85. பொருந்து மாயவ னமரிட மாயினும் பொலிந்து 

குருந்து கூவிளங் கொன்றைபச் சறுகுமல் குதலான் 
முருந்து வெண்ணகை பங்கினா னெடுங்கள முதலா 
இருந்து பேரருள் புரிதலம் பல்லகொண் டிலங்கும் , 


82 . 

கொன்றை பொன் சொரிவது போலப் பூப்பது ; கொன்றை பூப்பது கார் 
காலத்தில் ; அதனைக் கண்டு , தலைவரைப் பிரிந்து நிற்கும் தலைவியர் தம் தலைவர் 
திரும்பி வருவதை எதிர் பார்ப்பர் . குழல் , நிலவு , ஆன் கழுத்து மணியோசை 
ஆகியவை மாலைக் காலத்தைக் குறிப்பன . ஆன் மகள் - இடையர் மகள் . 


. 


83. ஓ தியா 

ஓ தியா - கூந்தலாக கோபம் - இந்திர கோபம் என்னும் பூச்சி . வில் 
லுவக் கனி - வில்வப் பழம் . தளவு - முல்லை . நகை - பல் , கான்மகள் - காடாகிய 
பெண் , பல்ல ஆம் - பலவாகிய . வரகு ஆதிய பல் மக பயக்கும் - வரகு முதலான 
பல மக்களைப் பெறுவாள் . கான்மகள் மழைக் கொழுநனைத் தோய்ந்து பன்மகப் 
பயக்கும் என்றியைக்க . 


84. ஆன் தரும் பயம் - பசு கொடுக்கும் பால் . பயம் - அச்சம் . ஏன்ற - மிக்க . 
விரை - மணம் . அலர் - மலர் : பிறிது அலர் - அலர் ; பலரும் அறிந்து கூறும் பழிச் 
சொல் . மான்ற - மாண்பமை 

மைந்த . 

களா ; திருட்டு . கோபம் - இந்திர 
கோபம் என்னும் தம் பலப் பூச்சி ; சினம் . 


களவு 


85. முல்லைக்குரிய தெய்வம் திருமால் . குருந்து - ஒருவகைச் சிறு மரம் ; குருக் 
கத்தியும் ஆம் . கூவிளம் - வில்வம் . அறுகு - அறுகம் புல் . இவை யாவும் சிவ 
பிரானுக்கு உகந்தவை . முருந்து வெண்மை நகை பங்கினான் - இறகின் அடிக் 
குருத்துப் போன்ற வெண்மையான பற்களையுடைய உமையைப் பாகத்தில் கொண்ட 
சிவபிரான் . 


26 


திரு அம்பர்ப் புராணம் 


86. கற்பு மேம்படு மாய்ச்சியர் புரை தரக் கமழும் 

கற்பு மேம்படு முல்லையின் வளஞ்சில கரைந்தாம் 
பொற்பு மேம்படு மிந்திரன் புகரறக் காப்பப் 
பொற்பு மேம்படு மருதத்தின் வளஞ்சில புகல்வாம் . 


வேறு 


மருத வளம் 


87. உயர்வரைச் சைய நின்று மொண்மணி யாதி வாரிப் 

பெயர் தரு மருவி யந்தப் பெயரொரீஇ வெள்ள மாகி 
மயர்வறு திருக்கா வேரி மாநதி யிடைப்பரப்புற் 
றயர்வுயிர்த் திடல்சற் றேனு மிலையெனப் பெருகு மம்மா . 


88. கோடிரண் டுடைமை யானுங் குலமணி யொளியி னானும் 

மாடுயர் தருக்கள் சாய்த்து மதநனி யொழுக்க லானும் 
பாடமை முழக்கத் தானும் பயம்பட வியங்க லானும் 
நீடுமால் யானை போலு நிகரில்கா வேரி வெள்ளம் . 


89. மூலமா விலிங்க நின்று முளைத்தபன் மூர்த்தம் போலக் 

கோலமார் பொன்னி நின்றுங் கொள்ளிட மண்ணி மிக்க 
சீலமா ரரிசின் முள்ளி வாய் திகழ் கடுவா யாதி 
ஞாலமா ரனந்த மாகக் கிளைத்தன நாடு வாழ்த்த . 


90 . 


கடல்வயி றுடையப் பாயுங் காவிரி வெள்ளத் தூடே 
உடல்வலி யடைந்து சின்மீ னொழுக்கெதி ரேறா நிற்கும் 
அடல்வலி யின்றிச் சின்மீ னொழுக்கினோ டமைந்து செல்லும் 
மிடலமை யிருவ ரேடும் வையையாற் றியங்கன் மான , 


86. முல்லை , கற்புக்குரியது என்பர் . புரை தருதல் - பொருந்துதல் . கரைதல் - 
சொல்லுதல் . கற்பு மேம்படும் முல்லை - கற்பு நெறி மேம் படு தற்குரிய முல்லைத் 
திணை . பொற்பு - அழகு . மருத நிலத் தெய்வம் இந்திரன் . புகர் - குற்றம் . 


வரை 


காவிரி 


87 . 

உற்பத்தியாகும் மலை ; சகியம் 
கூறுவர் . ஒருவி - நீங்கி . அயர்வுயிர்த்தல் - இளைப்பாறுதல் . 


என்றும் பெயர் 


88. கோடு - கரை , கொம்பு . மணி - இரத்தினம் . மாடு - பக்கம் . மதம் - தேன் ; 
யானையின் மதம் . பாடு - பெருமை . பயம் - பயன் ; அச்சம் . இயங்கல் - சஞ்சரித்தல் . 
இச் செய்யுள் யானைக்கும் காவிரிக்கும் ஒற்றுமை கூறுகிறது . 


89 . 


கொள்ளிடம் , மண்ணி , அரிசில் , முள்ளிவாய் , கடுவாய் முதலியன 
காவிரியின் கிளைகள் . சிவபிரானின் மூலமான திருமேனி - மகாலிங்கம் ; அதினின்று 
கிளைத்தவை இருபத்தைந்து மூர்த்தங்கள் முதலியன . 


90 


வையை 


இருவர் ஏடும் 

யாற்றியங்கின மை - திருஞான சம்பந்தப் 
பெருமானுக்கும் சமணருக்கும் மதுரையில் நடந்த புனல்வாத நிகழ்ச்சிகள் இங்கு 


2. திரு நாட்டுப் படலம் 


27 


91. எறி திரைப் பொன்னி நீத்த மிருகரை யலையக் குத்தி 

முறிபல வுடைப்புச் செய்ய மொய்வலிக் களமரீண்டிச் 
செறிதரு மவற்றை மாற்ற மதகவாய்ச் செல்லுங் காட்சி 
பொறிபல வற்றி னும் போய்ப் புகுமனம் போன்ற தன்றே . 


42. திங்களூ ரவதரித்த திருமறை யவர்த முள்ளத் 

தெங்கணா வரசைக் காண்டற் கெழு நசை பரந்த தென்ளப் 
பொங்குகா வேரி வெள்ளம் போற்றுபன் மதகூ டும்போய்த் 
தங்குபல் கழனி யோடை தடமெலாம் பரந்த தம்மா . 


93. ஒருகலிக் காம ருக்கு முற்றவா ரூர ருக்கும் 

மருவுளம் வேறு பட்ட வண்ணம்போல் வேறு பட்ட 
பெரு நிலம் வேறு ராம லிடை நின்ற பெருமான் போல 
வருபுனற் பொன்னி நீத்தம் வயறெறு மிடை நின் றன்றே . 


94 , 


குழை தாம் புணரத் தெண்ணீர் செறுப்புகூஉக் குலவ லோடும் 
பழையர்தம் மனைப்பு குந்து படுபிழி மிதப்ப மாந்திக் 
கழைசுளி களி நல் யானை போன்மெனக் களிப்பு மேவி 
லிழைதொழின் முயன்று செய்வான்வேட்டனர் களம 

ரெல்லாம் . 


உவமிக்கப்பெற்றன . அடல் வலி - மிக்க வலிமை . ஒழுக்கினோடு - நீரொழுக்கோடு . 
மிடல் - வலிமை . கடல் வயிறுடையப் பாய்தல் ; அழகிய பிரயோகம் . 


91 . 


மனம் ஐம்பொறிகளினும் சென்று தொழில் படுவது உவமை . நீத்தம் - 
வெள்ளம் . முறிதல் - நிலை கெடுதல் . களமர் - உழவர் . மதகு - நீர் பாயும் மடை 
வகை , அவாய் அவாவி - விரும்பி . 


உவமை . 


92 . காவிரி வெள்ளம் பல நீர் நிலைகளிலும் சென்று பரந்தமைக்கு , அப்பூதி 
யடிகள் பால் அப்பர் சுவாமிகளைக் காண ஆசை எழுந்து பரந்தமை 
மறையவர் - அப்பூதியடிகள் . நாவரசு - திருநாவுக்கரசு சுவாமிகள் . 

மதகு ஊடும் 
போய் , தடம் - குளம் . 


மன 


93. கலிக்காமருக்கும் சுந்தரமூர்த்தி கவாமிகளுக்கும் 

வேறு பாடு 
உண் டானமையை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திற் காண்க . மருவு 
உளம் - பொருந்திய மனம் . இடை நின்ற பெருமான் - ஸ்ரீ 
ஸ்ரீ தியாகேசப் பெருமான் . 


94. செறு - வயல் . குழை தரம் புணர - சேறாகும் தன்மை அடைய . பழையர் - 
கள் விற்போர் . பிழி - கள் . மிதப்ப மாந்தி - மிகவும் குடித்து . கழை - மூங்கிற் கோலை . 
சுளித்தல் - கோபித்தல் . களிப்பு - கட் குடித்தலால் உண்டான மயக்கம் . செய்வாள் 
வேட்டனர் - செய்ய விரும்பினார்கள் . களமர் - உழவர் . கள மரெல்லாம் புகுந்து , 
பாந்தி , மேவி , வேட்டனர் என்று இயைக்க . 


28 


திரு அம்பர்ப் புராணம் 


95. கொடுந்தழ லினும்வெ துப்பு மிடிகுலைந் தொழியக் 

( கொல்வான் 
அடுந்தொழி லியம னூர்தி யதுகொடு முயற னன்றென் 
றொடுங்கலில் வலிசான் மள்ள ரொருங்குபல் பகடு சேர்த்து 
நடுங்கலி லலந்தோ ளேந்தி நன்னிலந் தோறும் புக்கார் . 


91. இணையிரு கரும்ப கட்டி னிரும்பிய னுகங்கிடத்தி 

அணையுமற் றதற்கு நாப்ப ணமையவேர்க் கால்பொ ருத்திப் 
பிணை தர விடக்கை மேழி பிடித்தொரு வலக்கை யெள்ளின் 
துணையிரும் பொருகோல் வாங்கித் தொழித்தன ருழுதல் 

செய்வார் . 


97. குறிதரு விளாக்கள் பல்ல கோலுபு படைச்சால் போக்கிச் 

செறிய மேற் றிசையி னின் றுங் கீழ்த்திசைச் செல்ல வுய்த்து 
முறிவிறென் றிசையி னின்றும் வடதிசைச் செலமுயன்று 
மறிவில்பா வூடை போக்கு மாக்களை நிகர்த்தார் மள்ளர் . 


98 . 


பொன்னிறம் புடவிக் கென்று புகலுவ துண்மை யேனும் 
அன்னிறம் படைத்த மாயோ னகலந்தோய் தரலா லந்தத் 
தொன்னிற மறம ழுங்கித் தோய் நிறம் விராவிற் றென்ன 
மென்னிறக் கழனி யெங்குங் கரு நிற நொதியான் மேவும் . 


95. மிடி கொல்வான் வறுமையை நீக்கும் பொருட்டு . இயமன் ஊர்தி - எரு 
மைக் கடா . மள்ளர் - மருத நிலத்தில் வாழும் உழவர் . பகடு - எருது அல்லது கடா. 
அலம் - கலப்பை , 


- 


96. இணை இரு பகடு - ஒன்றுக்கொன்று இணையான இரண்டு எரு துகள் , 
அல்லது கடாக்கள் . கருமை - வலிமை. இரும் பியல் - பெரிய கழுத்து . 

கழுத்து . நுகம் 
நுகத்தடி . ஏர்க்கால் - கலப்பையின் ஒரு பகுதி . மேழி - கலப்பையின் கைப்பிடி . 
எள்ளின் துணை இரும்பு ஒரு 

கோல் தாற்றுக்கோல் . தொழித்தல் - ஒலித்தல் , 
அதட்டு தல் . 


97. விளா - உழவில் 

வரும் சுற்று . பல்ல , 

பல . கோலுதல் - வளைத்தல் . 
படைச்சால் - உழவுசால் . முறிவு இல் தென் திசை . 

சை . பா ஊடை போக்கும் மாக்கள் 
நசவாளர் . 

ஊடை - குறுக்கிழை . 


98. புடவி - பூமி . அல் நிறம் - கரிய நிறம் . அகலம் - மார்பு . அற - முற்றிலும் . 
தோய் நிறம் - கலந்த நிறம் . நொதி - சேறு . மாயோன் பூமியின் கணவனாதல் 
குறிக்கப்பெற்றது . 


2. திரு நாட்டுப் படலம் 


29 


99. பயிரினை விருத்தி செய்யும் பைம்புனல் வேலி யெல்லாம் 

உயிரினு மோம்ப னன்றென் றுற்றகங் கரிந்து வெட்டி 
வயிரவன் றடந்தோண் மள்ளர் மீமிசை மலிய வேற்றிச் 
செயிரற வரம் யர்த்தார் செல்லு நீர் சிதையா வண்ணம் . 


100. உறுகருஞ் சேற்றுத் தோய்கா லூழ்த்தலுட் குறித்து மாற்றப் 

பெறு முறை தெரிந்தி யங்கும் பெற்றியிற் பரம்பு மீக்கொண் 
டறுதியில் வடம்வி டாம லங்கைதொட் டூரா நிற்பர் 
செறுவளத் தன்றி யாங்குஞ் செம்மாப்புச் சேரா தன் றே 


101 . 


விழைவளங் கழனி யெங்கு மிதக்குமா றருள்செய் யென்று 
மழைமுகி லூருந் தேவை வணங்குபு வாழ்த்தல் செய்து 
பிழை தபு செந்நெல் வெண்ணென் முளையெலாம் பிறங்க 

வாரித் 
தழை தர வித்தி னார்கள் வயலெலாந் தடந்தோண் மள்ளர் . 


102. குறுமுளைக் கூறு றாமற் கூடுமண் வேறு பாட்டின் 

பெறுபுனற் றெளிபனைத்து மற்றை நாட் கவிழ்த்துப் பின்றை 
உறுமழப் பசிய றிந்து பாலூட்டு மொரு தாய் போலச் 
செறுவுறப் பாய்த்தா நிற்பர் திண்புயக் களமர் நன்னீர் . 


103 . 


வெள்ளிய நிறங்க ழிந்து பச்செனு நிறம் வி ராய 
ஒள்ளிய கொண்மூப் பெய்த வுறுபுனல் பாயுந் தோறும் 
வெள்ளிய நிறங்க ழிந்து பச்செனு நிறம்வி ராவி 
ஒள்ளிய முளைக ணாறென் றொருபெயர் படைத்த வன்றே . 


99. புனல் வேலி புன லுக்கு வேலி - வரப்பு . அகம் கரிந்து வெட்டி - உட்புறம் 
மையாகும் படி வெட்டி . ஏற்றியது வாப்பை . 


வடம் - அருத 


கயிறு . 


. 


100 . ஊழ்த்தல் - பக்குவமடைதல் . 

அறுதி 

இல் 
ஊரா நிற்பர் - பரம் படிப்பர் . செம்மாப்பு - அகமலர்ச்சி . ( பாடபேதம் - சேராதென்றே ) . 


முகிலூரும் தேவு 


101 . விழை வளம் - விரும்பும் வளம் . மிதத்தல் - மிகுதல் 
இந்திரன் . நெல் முளை - ஊற வைத்தலால் முளை கண்ட நெல் .. 


102. குழந்தையின் பசி முதலியன அறிந்து மிக மலும் 

குறையாமலும் 
அளவறிந்து பாலூட்டும் தாய் களமர்க்கு உவமை . ஊறு - கேடு . கவிழ்த்தல் - 
வடிய விடுதல் , மழ - குழ ந்தை . 


103. முதல் இரண் டடிகள் மேகத்தின் தன்மையையும் , பின் இரண்டடிகள் 
நாற்றின் தன்மையையும் குறித்தன . நாறு - காற்று . 


30 


திரு அம்பர்ப் புராணம் 


104 . 


பறிசெயுந் தொறுமா தாரப் பற்று நா மொழியே மென்று 
செறியுமண் ணொடுபேர் மூலஞ் செவ்விய குணிற்கண் மோதி 
முறிதர லில்லா வண்ண முடிசெய்து சுமந்து சென்று 
வெறிவய லுய்ப்பார் போகம் வீசிடு மொருவன் போன்றார் . 


105. நாறு தங் கியதே மாயை நன்னில மனைத்து மான்மா 

மாறுகொள் ளாத நாறு வான்பெரும் போக முய்க்கும் 
பேறுளா ரொருவ னூன்றும் பிணையனா ரருளே யாகத் 
தேறுமா றெங்கு நட்டார் சேணில் நயக்கு மாறே . 


106. இரு நிலம் வேறு பட்ட தெண்ணுபு சாய்ந்தாற் போலப் 

பொருவற வெங்கு நட்ட முதலெலாம் பொருந்தச் சாய்ந்து 
மருவுமிந் நிலத்துச் சார் பே வளமென்றோர்ந் தெழுந்தாற் 

( போலப் 
பெருகவெவ் விடத்து மம்மா வெழுந்தன பெருநா றெல்லாம் . 


107. எழுபயிர் தழையுங் காலைக் குணமெலா மியையும் போது 

பழுது செ யுலோபந் தோன்றும் படியெனக் களைசு டோன்றி 
வழுவமை யூறு செய்ய மள்ளர்மற் றது தெரிந்து 
தழுவுமின் னாரை யேவ வவர் தளை தோறும் புக்கார் . 


108. தகைமயில் வயல்சார்ந் தென்னச் சாருழத்தியர் தங் கண்டம் 

பகையென முந்தி நீலோற் பலத்திர ளனைத்துங் காட்ட 
வகைபெறக் கைத டிந்த அங்கையின் பகையுங் காட்டத் 
தொகைபெறு கமல மெல்லாந் தொலைத்தன சொற்ற கையே . 

-- 
104. நாற்றுக்களைப் பறிக்கும் போது அவற்றின் வேரில் பற்றியுள்ள மண்ணைக் 
குறுந் தடியில் அடித்துப் போக்கி , முடிகளாகக் கட்டி , நடுதற்குரிய வேறு வயலில் 
கொண்டு சேர்த்தல் இப் பாட்டில் கூறப்படுகின்றது . இவ்விடத்தில் பற்றுடைமையும் 
அதனைப் போக்குந் தன்மையும் பொருத்திக் கூறப்படும் நாம் காண்க . போகம் - 
இங்குப் பற்று . வெறி - வாசனை ; கலக்கமும் ஆம் . 


105 , இப் பாட்டின் நுண்ணிய பொருள் ஆய்வுக்குரியது . 


106. நட்ட நாற்றுக்கள் முதலில் தலை சாய்ந்தும் , பின்பு தலை நிமிர்ந்தும் நின்ற 
தன்மை நயம்பட விளக்கப்பெற்றுளது இப் பாடலில் 


107. களை பிடுங்கல் இங்குக் கூறப்பெற்றது 

தழைதல் வள முறுதல் . 
எல்லாக் குணமும் அமைந்த இடத்தில் உலோபம் தோன்றி அவை அனைத்தையும் 
கெடுத்தல் போல , பயிர்கள் தழைக்கத் தலைப்படும்போது அங்குக் களைகள் 
தோன்றி அவற்றைக் கெடுக்கத் தொடங்கின என்றார் . மின்னார் - மகளிர் . 
வயல் , 


தளை 


108. களைகளின் விதங்கள் கூறப்பெறுகின்றன . த.க - தகுதி . கண் தம் 
பகையௌ என்று 
என்று இயைக்க . காட் ... 

கண்ணிற்பட , 

கண்களுக்குப் பகையான 


2. திரு நாட்டுப் படலம் 


31 


109. கடிபசுங் குவளைப் போது காதிடைச் செருகல் செய்தும் 

வடிமல ராம்பன் மோப்ப நாசியின் மருங்கு சேர்த்தும் 
கொடியனார் பயிலு வார்கண் குவளைவா யாம்ப லொத்த 
படியறி தரவ டுத்த பாடமைத் திடுவா ரொத்தே . 


110 . 


ஒருகரி முன்ன முல்லை யொருகொடி தகைக்கப் பட்ட 
தொருபிடி யிந்நாள் வள்ளைக் கொடிபல வொழித்துச் செல்லும் 
பெருகவும் வியப்பே யென்னிற் குவலயம் பெயர்ப்ப தோரில் 
பெருமித மாமோ பற்பல் கொடிகளைப் பேதித் தேகல் . 


111. அகனமர் வினையின் மேய வாற்றுக்கா லாட்டி மார்தம் 

முகமதி கண்ட போதே முண்டகஞ் சோரு மென்னில் 
இகவில்கை முயற்சி யென்று மிகையியைந் ததுவுங் கூடில் 
சகம்விரா யமையு மந்தத் தாமரைக் குய்தி யுண்டோ 


112 . 


முகமுத லுறுப்பிற் கெல்லா முழுப்பகை யாய தோர்ந்தோ 
இகவிறந் திணையாள் வேந்தற் கியை பெருந் திருவ மெல்லாம் 
அகலிருங் கடற்க ரப்ப வமைத்ததை யுணர்ந்தோ கஞ்சம் 
உகவதைத் தனர்சார் புற்ற வனைத்தையு மொழித்தா ரன்றே . 


பகையான 


தாமரைகளைப் பின்புமாக 


நீலோற் பலத்தை முதலிலும் , கைக்குப் 
உழத்தியர் கைகள் களைந்தன என்க . 


109 . குவளை மலரும் ஆம்பல் மலரும் முறையே தம் கண்ணையும் வாயையும் 
ஒத்துள்ள தன்மையைப் பார்ப்பவர் போல உழத்தியர் குவளையைக் காதில் செருகி 
ஆம்பலை நாசியின் அருகில் சேர்ப்பர் . 


தின 


110 . கரியை முல்லைக்கொடி தகைத்த செய்தி வடதிருமுல்லைவாயிலில் நிகழ்ந் 
தது . தொண்டைமான் ஏறிச் செலுத்திவந்த யானை , காட்டிலே முல்லைக் கொடியால் 
தடுப்புண்டு மேலே ஓரடியும் பெயர்த்துவைக்க முடியாமற் போகவே , மன்னன் 
கீழேயிறங்கி அவ்விடத்தைச் சோதித்துப் பார்க்க அங்கே ஒரு லிங்கம் காணப்பட்டது . 
இதன் விரிவை அத் தலபுராணத்துட் காண்க . பிடி : இங்கே ஆகு பெயராய் உழத் 
யைக் குறிக்கும் . குவலயம் - பூமி ; நெய்தற்கொடி என இரு பொருளுடையது . 
களை பறிக்கும்போது மண்ணைப் பெயர்த்துக்கொண்டு வருதலாலும் , களையாக நெய் 
தலையும் பறித்தலாலும் இரு பொருள் படக் குவலயம் பெயர்ப்பதோரின் என்றார் . 

. 
111. ஆற்றுக்காலாட்டிமார் - மருத நிலப் பெண்டிர் . முண்டகம் - தாமரை . 
முகத்தைக் கண்டபோதே தாமரை சோரும் எனில் அவற்றைக் களையக் கைமுயற்சி 
வேண்டுவதின்று ; அதுவும் கூடினால் எங்கும் பரந்துள்ள அத் தாமரைக்கு உய்தி 
யில்லை என்றார் . சகம் விராய் அமையும் - உலகமெங்கும் பரந்துள்ள . 


112. முகம் முதல் உறுப்பு : முகம் , கை , கால் . இகவு இல் தம் திணை - வளம் 
நீங்குதலில்லாத தம்முடைய மருத நிலம் . அத் திணையை ஆள்வேந்தன் - இந்திரன் . 
திருவம் - செல்வம் . கடலில் காந்தது துர்வாசர் சாபத்தால் . கஞ்சம் - தாமரை 
உக வதைத்தனர் - அழியத் தொலைத்தளர் . சார்பு உற்ற அனைத்தையும் ஒழித்தார் 
அத் தாமரையை அடுத்து வளர்ந்திருந்த எல்லாக் களைகளையும் பறித்தனர். 


32 


திரு அம்பர்ப் புராணம் 


113 . 


சைவலங் குவளை யாம்ப றாமரை யனிச்சம் வள்ளை 
கைவலத் திறுத்தார் புல்லுங் களைந்தனர் மூலத் தோடு 
பெய்பல புல்லுந் தீரக் களைந்ததெப் பெற்றி யென்னின் 
மொய்பகை யெளிய தென்று முன்னுபு விடுவா ருண்டோ . 


114. அரிமதர் விழியா ரிவ்வா றடர்களை கட்ட கன்றார் 

புரிதொழிற் களமர் யோகர் புகலிரு வழிய டைத்துத் 
தெரியொரு வழிதி றக்குஞ் செயலின்ஞெண் டுகள் செய் 

போக்குப் 
பரிதர வடைத்தா ரோர்வாய் திறந்தனர் பாய்த்தினார் நீர் . 


115 , களமர்க ளிடைய முத முயற்சியிற் கதித்த காலை 

வளவகன் கழனி தோறும் வண்பயிர் பணைத்தெழுந்து 
பள கறக் கருப்பங் கொண்டு பசுந்தலை மடல்கிழித்துத் 
தளர்வரும் வயிர வீட்டி தாமென வெளித்தோன் றும்மே . 


116. முளையென விளர்த்துத் தோன்றுங் கதிரெலா முழுநிலாவின் 

விளைகருக் கொண்டு பைத்துக் கலியினை வெகுளல் காட்டத் 
தளை தொறுஞ் சிவந்து தாங்குந் தன்மையுள் ளுணர்ந்தா 

( லென்ன 
வளை தலைக் கொடுமண் சாய்ந்த மள்ளர் தாழ் மடைசீத்தாரால் 
117. அரிதரு பருவந் தேர்ந்து கூனிரும் பங்கை யேந்தி 

விரிமுத லறத்த டிந்து விரைந்தரி பல்ல சேர்த்து 
வரிகயி றிடையி றுக்கி மலையெனத் தலைமேற் கொண்டு 
தெரி தரக் களத்திற் சேர்ப்பார் திண்புயக் களமர் மாதோ . 


4 


113. சைவலம் - ஒருவகைப் பாசி . 

. கை வலத்து - கை வன்மையால் . மூலம் - 
வேர் . மொய் பகை - நெருங்கிய பகை . இளைதாக முண் மரங் கொல்க களையுநர் . 
கைகொல்லுங் காழ்த்த விடத்து என்ற குறள் இங்கு நினைத்தற்குரியது . 

114. அரி - செவ்வரி . மதர்த்தல் - செழித்தல் . களை கட்டல் - களை பறிக்கை . 
யோகர் புகல் இரு வழியடைத்து ஒரு வழி திறக்கும் செயல் இடை பிங்கலைகளை 
அடைத்துச் சுழிமுனை நாடியைத் திறத்தலாகிய யோகப் பயிற்சி , ஞெண்டு - நண்டு . 
போக்கு - துவாரம் . ஓர் வாய் - ஒரு மடை ,. 


115. கதித்தல் - விரைதல் . பணைத்து - பருத்து . பளகு - குற்றம் . 
வருதல் கூறப்பெற்றது . 


கதிர் வெளி 


116 . விளர்த்தல் - வெளுத்தல் . பைத்து - பசிய நிறமுடைய தாகி 

கலியினை 
வெகுளல் வறுமையைக் கோபித்தல் , வளை தலைக் கொடு - வளைந்து . 
சீத்தல் - வடிமடையை வெட்டி விட்டு நீரை வடித்தல் . 


ம.ை. 


117 . 

அரி , 

தரு பருவம் - அறுவடைக்குரிய பக்குவம் . கூன் இரும்பு வளைந்த 
ரிவாள் . முதல் - வேர் . தடிதல் - அரிதல் . அரி - கதிர்க் கற்றை 


2. திரு நாட்டுப் படலம் 


33 


118 . 


களத்துயர்த் தியபோ ரெல்லாஞ் 

சரித்தனர் கருங்க டாக்கள் 
வளத் துறப் பலபி ணித்து 

வளையமே னடாத்துங் காலை 
உளத்துநெற் பலால நீக்க 

முணர்தரக் கயவாய் கவ்விக் 
காளத்துனைந் தியங்கிக் கூற்றிற் 
கூறுசெய் திட்ட மாதோ . 


119. இருதிணை யுயிர்முயற்சிக் 

கித் திணை தருமி லாபத் 
தொருதிணைக் கிஃதா மென்றே 

யொதுக்கினர் பலால மற்றும் 
வருதிணைக் கிஃதா மென்று 

தூற்றிவா ரிக்கு வித்தார் 
தருதிணை வளர்க்குஞ் செந்நெ 

லளந்திடச் சமைந்தா ரன்றே . 


120. இறையவ னறிந்து கொள்ளு 

மாறிலொன் றியைய நல்கி 
மறையவ ராதி யோர்க்கு 

வழங்குவ வெறுப்ப வீசி 
நிறைதர மற்று முள்ள 

நெல்லினை யளத்தல் செய்து 
குறையற மனையி னுய்க்குங் 

குடிகளே . மருத மெங்கும் . 


1 


118 . 


பல 


பிணித்து 


கடாக்கள் 

வளைய மேல் நடாத்தல் - கடாவடித்தல் . 
பலாலம் - வைக்கோல் ; கயவாய் - எருமை . துனைதல் - விரைதல் . கூற்றின் கூறு 
செய்திட்ட - ( உ - டலினின்றும் உயிரைப் பிரிக்கும் ) யமன் போல , ( அரியினின்றும் 
நெல்லைப் ) பிரியச் செய்தன . 


119 . 


இரு திணை உயிர் - மக்களும் மாடுகளும் . இத் திணை - மருதத் திணை 
வைக்கோல் அஃறிணைப் பொருளாகிய கடாக்களுக்கு உதவும் என்று ஒதுக்கினா . 
மற்றும் - மற்றொன்றாகிய நெல்லையும் . 


120 . 


இறையவன் - அரசன் . 


ஆறிலொன்று - கடமை , 


வெவறுப்ப - திருப்தி 


படை . 


3 


- 


34 


திரு அம்பர்ப் புராணம் 


121. நெல்வள மிஞ்சி மஞ்ச 

ணெடுங்கழை வளமுன் னாகப் 
பல்வள மருவி யம்பர் 

முதற்பல தலமுங் கொண்ட 
சொல்வள மருதச் சீரென் 

சொற்றனங் கண்ட லாதி 
புல்வள மலியு நெய்தல் 

வளஞ்சில புகல லுற்றாம் . 


வேறு 


நெய்தல் வளம் 


122. குழைபசி தீர்த் தெவ்வுலகுங் கோணாம லினிதோம்பும் 

மழைமுகிறன் பசி தீர்க்க வந்துவிழும் வைப்பாகி 
விழையும்வள மேன்மேலும் விருப்பின் முயல் வார்க்கு தவும் 
தழைவருண னினிதோம்பத் தவா தமருங் கழிநெய்தல் . 


123. விரிசுடுசெந் தழல் கொளுந்த மிசைப்பயின்றும் வேவாமே 

புரிசுவையுப் புறக்கலந்தும் புணர்சிறிதுந் தோயாமே 
தெரிமயிலை பலபயில்வ திகழ் தரவில் லறத்தமர்ந்தும் 
அரிதுயரஞ் சற்றேனு மமையாத வறிவினர்போல் . 


124. கரியசெழும் புன்னாகங் கரு நிறக்கொண் மூப்பொருவும் 

ரியவரும் பத்தனையு முறந்ததா ரகைமானும் 
தெரியவெள்ளோ திமம்புகுதல் செல்லுமுழு மதிவிழையும் 
பிரியமிகு மதுத்திவலை பெய்யு மழைத் திவலையே . 


121 , 


கழை . கரும்பு . 


கண்டல் 


தாழை ; முள்ளியும் ஆம் . 


122 . 


குழை பசி - வாடச் செய்யும் பசி . வைப்பு - இடம் . 
கடவுள் வருணன் என்ப . தவா து அமரும் - குன்றாது தங்கும் . 


நெய்தல் நிலக் 


123. மயிலை . மீன் ; 

கடலில் 

உள்ள மீன்கள் வடவைத் தீயின் சூட்டினால் 
வேவாமலும் , உப்புச் சுவை தம்மிடம் பற்றாமலும் இருத்தற்கு , மெய்யறிவுடையோர் 
இல்லறத்திலிருந்தும் அதன் துயரம் முதலியன பற்றப்படாமல் இருப்பது உவமை . 
அரி துயரம் - அரிக்கும் துயரம் . 


124. புன்னாகம் - புன்னை . உறந்த - சிறி தான 

உறந்த - சிறி தரன . ஓதிமம் புகுதல் - அன்னங்கள் 
புள்னையினூடே புகுந்து செல்லுதல் , விழையும் - ஒக்கும் . புன்னை மேகமாகவும் , 
அரும்புகள் தாரகைகளாகவும் , ஓதிமம் ம நியாகவும் , மது மழையாகவும் வருணிக்கப் 
பெற்றன . 


2. திரு நாட்டுப் படலம் 


35 


125. பொருள் பலவுஞ் செறிவரைமுற் பொருள் பலவு முள்ளடக்கித் 

தெருள்வகையில் பற்பலவும் வெளிப்படுத்துந் திரைப்புணரி 
அருள்வகைசெய் விழுப்பொருளை யகத்தடக்கிப் பருப்பொருளை 
மருள்வகையி லாதுவெளிப் படுத்துவார் தமைமானும் . 


126. கலமனைத்துஞ் சயந்தனமே கனமகரங் கறையடியே 

வலதரங்கம் வாம்பரியே மயிலையெறி பவராளே 
புலவுடன்மீ னெறிவாளே புணரியா கவப்பாரென் 
றிலகுமுடி மன்னரெலா மவண் பொருதற் கிசைவுற்றார் . 


127 , திருப்பெரிது படைத்தவருந் தீக்குணமுண் டேலொழியார் 

திருப்பெரிதில் லாதவரு நற்குணமுண் டேற்சிதையார் 
அருப்புமணிப் பெரும்புணரி யளப்பிலுவர் நீருதவும் 
அருப்புமணற் சிறுகேணி யான்றசுவை நீருதவும் . 


128. படவியக்கி நெடுந்தூரம் படர்ந்து நெடும் வலைவீசித் 

தடநெடுமீன் பலகவர்ந்து தடங்கரையின் மிசைக்குவித்துக் 
கடலகம் வாழ் குநரொதுங்கக் கனவிரதங் கவர்ந்தமுகில் 
விடலருமக் குவியல் பெரு வெற்பெனவே றிடுமிளைக்கும் . 


125 . வரைமுன் பொருள் . மலை முதலான பொருள்கள் . தெருள்வகையில் 
விளக்கமான முறையில் . புணரி - கடல் . விழுப்பொருள் - தத்துவம் ; கடவுளும் 
ஆம் . 

மானும் - ஒக்கும் . 


126 . சயந்தனம் - தேர் . மகரம் - சுறாமீன் . கறையடி - யானை . தரங்கம் - அலை , 
வரம்பரி - தாவும் குதிரை . பவர் ஆள் - நெருங்கிய காலாட்கள் . ஆகவம் + பார் = 
ஆகவப்பார் - போர்க்களம் . இங்குப் புணரி நால்வகைப் படைகளுடன் 

விளங்கும் 
பேரர்க்களமாக வருணிக்கப்பெற்றது . 


127. தீய குணமுடைய சிலர் , பெரும் பொருள் படைத்தவராயினும் . தீய 
குணத்தை விடமாட்டார்கள் . நற்குணமுடையவர் வறுமையிலும் குணம் கெடார் 
கடல் நீர் மிகுதியுடைய தாயினும் உப்புத் தன்மை நீங்குவதில்லை ; அதன் அருகி 
லுள்ள கேணி நீர் குறைந்ததாயினும் நல்ல சுவையிற் கெடுவதில்லை . 1 கடல் 
பெரிது , மண் ணீருமாகா ததனருகே சிற்றூறல் , உண்ணீருமாகிவிடும் என்பது 
காண்க . 


கடலகம் 


வாழ்குநர் - மீனவர் . 


இரதம் - நன்னீர் , 


128 . படவு . படகு . 
இளைக்கும் - சோர்வடையும் , 


36 


திரு அம்பர்ப் புராணம் 


129. விரும்பு நுளைச் சியர்மகவை மென்னிழல்செய் புன்னாகத் 

திரும்புகவைத் தனகருங்கோட்டியை தரு தொட்டிலிற்கிடத்தி 
அரும்புபல மீன்பிளப்பா ரவருவப்பத் திரைமீன்றாய்ச் 
சுரும்புறுமத் தருப்பிணித்த தொட்டிலசைத் துறக்கிடுமே , 


130. பட்டமீன் முழுமையுஞ்செம் பாதிபிளந் துப்புறுத்தி 

வட்டவான் களம்பரப்பு நுளைச்சியர்வண் கைக்கமலம் 
தொட்டவிசே டந்தெரிந்து தோற்றுகதி ரோன்கரங்கள் 
இட்டமிகத் தைவரல் கண் டேற்பவருள் ளுவப்பு றுவார் . 


131 . 


அணங்கனைய பரத்தியர்வா யரக்காம்பன் மலர் நாறும் 
குணங்கிளரு முடக்கைதைக் கொழும்பூவைம் பானாறும் 
இணங்கருஞ்செண் பகநாறு மேற்றமார் முறிமேனி 
உணங்கன் மீன் றலைமிசையே நாறுமெனி லுறுவியப்பே . 


132. திரையெறியு மணிமுத்தந் திண்கரையிற் செறிந்தோங்கும் 

உரைசிறந்த புன்னாகத் தடியொருங்கு தோன்றுவன 
கரையியங்கு பரதவரிக் காமர்மர மத்தனையும் 
புரையிலரும் புதிர்த்தவித மென்னையெனப் புந்திசெய்வார் . 


133. முறிதிரை மே லெடுத்தெறியு முத்தமொளிர் புன்னாகம் 

செறிதருமோ திமக்குடம்பை சேர்கருவி னொடும்பொருந்த 
அறிதரலி லவ்வன்ன மடை கிடந்து நெட்டுயிர்த்துக் 
குறிதுயர மிகக்கூருங் குஞ்சி வெளிப் படாமையினால் . 


129. நுளைச்சியர் - வலைச்சியர் . கவையிரும்பு போலக் கிளைத்திருந்த புன்னைமரக் 
கிளையிலே கட்டப்பட்ட தொட்டில் . அவர் - அந்நுளைச்சியர் . தாய் - தரவி . 
சுரும்பு உறும் அ தரு பிணித்த எனப் பிரிக்க . உறக்கிடும் - உறங்கச் செய்யும் . 


ஏற்பவர் - மீளை 


130 . கதிரோன் 

கரங்கள் - சூரிய கிரணங்கள் . தைவரல் - தடவுதல் ; 
உப்புறுத்திய மீன்களின்மேல் வெயில் படு தலைக் குறிக்கும் . 
விலைக்குக் கொள்வோர் . உப்பிட்ட மீன் வெயிலிற் காய்தல் நன்று 

( பி - ம் . ) களம் பரப்ப 


. 


கைதை 


131 . அணங்கு - தெய்வ மகள் . 

பரத்தியர் - நுளைச்சியர் முடம் 
கொழும் பூ ஐம்பால் நாறும் - வளைந்த தாழையின் வளமான பூ , 

கூந்தலிலே 
மணக்கும் . ஏற்றம் ஆர் முறிமேனி - சிறப்புமிக்க தளிர்போன்ற உடல் 


132 . 


காமர் 


கிய . புந்தி செய்வார் - ஆலோசிப்பார் . 


133. குடம்பை கூடு . 
பிரிக்க . குஞ்சி - குஞ்சு . 


கரு - முட்டை . அறிதரல் இல் அ அன்னம் என்று 


2. திரு நாட்டுப் படலம் 


37 


134. வினைபுரியு முமணர்குழீ இ மிகக்குவிக்கு முப்பொருபால் 

தனை நிகருங் கடற்குளிப்போர் தாங்குவிக்கும் வளையொருபால் 
இனை தலறக் கலனின்று மிறக்குபல பொருளொருபால் 
புனைபவளத் திரளொருபாற் பொருபுணரிக் கரையெங்கும் . 


135. மறையருச்சித் தேத்தியது மாதவத்துப் புண்டரிகன் 

இறையருள் பெற் றெம்பெருமா னின்மலமே னியினுடம்போ 
டுறை திறம்பெற்றதும்பிறவு முளத்தமைய வுணர் தருகால் 
குறைவில் புகழ் நெய்தலினோ குறிஞ்சிமுத லியதேத்தோ . 


1.36 , 


அறிபுகழ் நா வுக்கரசை யான் றதலை மேற்சுமந்தும் 
நெறியமையு மதிபத்தர் நிதம்பயிலுந் தவம்புரிந்தும் 
குறிபெறுபல் புகழ்படைத்துக் குணம்படைத்த பெருநெய்தல் 
செறிவளமென் னெடுத்துரைத்தாம் பாலைவளஞ் சிலபுகல்வாம் . 


வேறு 


பாலை வளம் 


137. - கொடிய வேனினண் பகலிடைப் பிறந்ததுங் கொதிக்கும் 

நெடிய தன் சினத் தழற்கியை புடைமையு நினைந்து 
கடிய மூவிலை வேலுடைக் கன்னிகை காப்பப் 
படிய வெம்பரன் முரம்பினாற் பொலிவது பாலை , 


138. வழுதி தோள்புணர் மாலையும் வழுதிமுன் மற்றைப் 

பழுதின் மன்னவர் பகைப்புல முருக்குபு பமரத் 
தொழுதி மேவரச் சூட்டிடு மாலையுந் தோற்றும் 
கொழுதி வண்டிமிர் நிம்பமுஞ் சீரிடமுங் குழைத்தே . 


134 . வளை - சங்கு . இனை தல் - வருந்துதல் , பொரு புணரி - அலை மோது தங் கடல் . 

135 , மறை அருச்சித்து ஏத்தியது , திருமறைக்காடு என்னும் வேதா ரணியத் 
தில் . புண் டரிகன் - திருமால் . நின்மல மேனியின் உடம்போடு உறை திறம் 
பெற்றது - அரி அர்த்த மூர்த்தமானது ; 

இது சங்கர 

நாராயணன் கோயிலில் 
என்பர் . 


கரை 


136. நாவுக்கரசரைத் தலைமேற் சுமத்தல் - கல்லே தெப்பமாகக் 
சேர்ப்பித்தமையைக் குறிக்கும் . அதிபத்த நாயனார் வரலாற்றைப் பெரிய 
புராணத்துட் காண்க . 

137. மூவிலை வேலுடைக் கன்னிகை - துர்க்கை ; துர்க்கை பாலை நிலக் கடவுள் . 
வெம் பரல் - வெப்பமான பருக்கைக் கற்கள் , முரம்பு - பருக்கைக் கல்லுள்ள மேட்டு 
நிலம் ; பரன் முரம்பாகிய பயனில் கானம் ( அகநா . 5. ) 

138. வழுதி தோள் புணர் மாலை - பாண்டியன் மாலையாகிய வேம்பு . பமரம் 
பிரமரம் - வண்டு . தொழுதி . கூட்டம் . பகைவர் சூட்டிடும் மாலை வாகை . நிம்பம் - 
வேம்பு . சிரீஷம் - வாகை . இந் நிலத்து மரங்கள் வேம்பும் , வாகையும் . 


--- 


38 


திரு அம்பர்ப் புராணம் 


139. கழலி லாமற வோரிலாப் பாலையைக் காண்பார் 

நிழலி லாக்கொடுந் தேமென வுரைப்பதென் னினைமின் 
விழலி லாச்சிறப் பீந்தமர் தலிற்கலி மேல்வந் 
துழ 

லி லாச்சுர வுலகமென் றறிஞர் நன் குரைப்ப . 


140. வறிய கூவலை நிரப்புவ பாடல மதுவம் 

நறிய நீர் நனி யுதவுவ நாடுமா மலகம் 
குறிய வெம்பரன் மிதித்திடப் பஞ்சுகுங் கோங்கு 
செறிய வின் பழங் காலுவ தேங்குகற் சூரம் . 


141 . 


அகையி லோர்முனி வரனெனக் கல்லுணா வமைந்து 
தகையி லெங்கணும் பயிலுவ துணைக்கபோ தங்கள் 
மிகைய லாவுடன் போக்கியல் சுரநில மேன்மை 
தொகையி னோதினந் திணைமயக் கமுஞ்சில சொல்வாம் . 


திணை மயக்கம் 


142 . 


வரையின் வேய் தலை வளைந்துகா னாய்வளப் பாடித் 
தரையின் மேவருங் குழல்பட முயறிறஞ் சாரும் 
புரையில் கானிமி லேற்றினம் வரையகம் போந்து 
விரைய வேங்கையை யுரிஜியோ ரற்புதம் விளைக்கும் . 


139. கழல் இலா ( அங்கு நின்றும் ) வெளியேறுதல் இல்லாத , மறவோர் இல் 
அ பாலை - மறவர்களின் இருப்பிடமாகிய அந்தப் பாலை . ஆ பாலை சுட்டு நீண்டது . 
தேம் - இடம் . நினை மின் யாவரும் நினைக்கத்தக்க மின்னற் கொடி போலும் 
துர்க்கை . சிறப்பு ஈந்து அமர் தலின - சிறப்பை ( அந் நிலத்துக்கு ) அளித்துக் 
கொண்டு அங்கே அமர்ந்திருத்தலால் . கலி - கலி 

புருடன் . 

சுரவுலகம் 
தேவருலகம் . ஈந்து என்னும் மரப் பெயரும் , பாலையைக் குறிக்கும் சுரம் என்னும் 
சொல்லும் குறிப்பாக அமைந்துள்ளன . 


140 . கூவல் - கிணறு ; மதுவம் - தேன் . ஆமலகம் - நெல்லி , கோங்கு - 
முள்ளிலவு . கற்சூரம் - பேரீச்சை .. பாடலம் , ஆமலகம் , கோங்கு , கற்சூரம் என்ற 
பாலை நில மரங்கள் இங்குக் கூறப்பெற்றன . 


உண 


141 . அகை - வருத்தம் . கல் 

துணை கபோதம் - கல்லை உணவாகக் 
காள்வதும் , எப்போதும் இணையாக இருப்பதுமான புறா . தகை - தடுப்பு . உடன் 
போக்கு - அகத்திணைக் களவொழுக்கங்களுள் 

ஒன்று : 

பாலைக்குரியது . 
தொகையின் 

ஓதினம் - தொகுத்துக் கூறினோம் . 


142 . 

வேய் - மூங்கில் . கான் - முல்லை நிலம் . வள ஆய்ப்பாடி என மாறுக . 
குழல்பட முயல் திறம் சாரும் - வேய்ங் குழலாக அமைய முயலும் தன்மையுடைய 
தா கும் . இமில் ஏறு இனம் கொண்டையை 

காளைகள் . உரிதுதல் 
உராய்தல் . முல்லையும் குறிஞ்சியும் மயங்கின மை இங்குக் கூறப்பெற்றது . 


உடைய 


2. திரு நாட்டுப் படலம் 


39 


143 . 


கான வானினம் பொழிந்தபால் வாவி நீர் கலப்பு 
மான வோ திம நீர்பிரித் துண்டுள மகிழும் 
ஆன செய்க்குலை யரம்பையங் கனிவனத் தான்பால் 
தான மாங்கலத் தாயுவப் புறவுதிர் தருமால் . 


144. பணைய கம்பொலி யன்னந்தன் முட்டையின் பாங்கர் 

அணைய வாரிமுத் ததனையுஞ் சேர்த்தடை காக்கும் 
இணையில் சூதவான் காய்க்குலை யெய்தியுப் பளத்தைப் 
பிணைய நீவுவ பின்புசம் பந்தித்தல் பேணி . 


145. குரவு பாவையீன் றிடப்பணை குளிர்புனல் வாக்கும் 

பரவு மால்வரை காந்தட்கை வருடுமின் பசுப்பால் 
விரவு கான் றருங் கழியமை யுற்பல விழிகள் 
உரவு மேவுற விமைத்தில கண்டுகண் டுவக்கும் . 


146. சந்த மேவிய குடிபல நெருங்கியுட் டழைய 

வந்த நாட்டகத் தைந்திணை வளங்களு மயக்காம் 
பந்த முந்தெரிந் துரைப்பர்யார் யாமெவன் பகர்ந்தாம் 
முந்த மா நகர் வளத்தினுஞ் சிற்சில மொழிவாம் . 


திரு நாட்டுப்படலம் முற்றியது . 

திரு விருத்தம் 110 


143 . வாவி - குளம் . செய் - விளை நிலம் . அரம்பை- வாழை . ஆய் - ஆய் 
மகள் . அரம்பையங் 

உதிர் தரும் எனக் கூட்டுக ; முல்லையும் மருதமும் 
மயங்கின மை இங்குக் கூறப்பட்டது . 


கனி 


144 . பணை - வயல் . சூதம் - மாமரம் . நீவுதல் - தடவுதல் , பின்பு சம்பத் 
தித்தல் - மாங்காய்க்கு உப்பிடு தலைக் குறிக்கும் . மருதமும் நெய்தலும் மயங்குதல் 
இங்கே கூறப்பட்டது . 


145 . குரவு - குரா மரம் ; குறிஞ்சிக்குரியது . பரவை - குராவின் மலர் , பணை 
நீர் நிஃ ; மருதத்துக்குரியது . வாக்கு தல் , - ஊற்றுதல் . வருடு தல் - தடவுதல் . 
கழி - உப்பங்கழி . உற்பலம் - நீலோற்பலம் . இதில் நால்வகைத் திணை மயக்கமும் 
கூறப்பட்டது . 


146. சந்தம் - அழகு . 


3. திரு 


திரு நகரப் படலம் 


147. மங்கை நாயகி கண்டுள மகிழ்ச்சியிற் றிளைப்பச் 

செங்டை யாநெஞ் சிவபிரான் றிருவருள் சிவணக் 
கொங்கை யார்பொழிற் குவலயத் திலதமாய்க் குறிப்பார் 
கங்கை யாமல கம்பொரப் பொலிகுவ தம்பர் . 


148. சிறந்த மாகவிப் புலமைய ரளப்பிலர் செறிந்து 

நிறந்த வாப்புகழ் படைத்தது நிதியா சிறைஞ்ச 
உறந்த மாத்திரு வாளரு மொழிவற வுறைவுற் 
மறந்த வாச்சிறப் பாற்பொலிந் தோங்குவ தம்பர் . 


149. விசிக்கும் வார் முர சோதையான் மாளிகை விளர்ப்பால் 

வசிக்குந் தேமென மாயவ னமர் தலாற் புலவர் 
பசிக்கு நல்லமு துதவலாற் பாற்கடல் கடுக்கும் 
அசிக்குந் தன்மையில் பெரும்புக ழாற்பொலி கம்பர் . 


150 . 


உம்ப ராதிய ரொருங்குவந் துமையவ ளொருபால் 
நம்பர் தாள் பணிந் தந்நகர் வளமெலா நயந்தீ 
திம்ப ராயினு மம்பரே யென்றிசைத் திடலால் 
அம்ப ரென்றொரு பெயர்புனைந் ததுதிரு வம்பர் , 


கைகளை 


147 , செங்கை ஆடும் . செவ்விய 

வீசி 

ஆடுகின்ற . செங்கை 
திருவாதிரை நக்ஷத்திரம் எனலும் ஆம் . கொங்கை ஆர் பொழில் ; கொங்கு - 
வாசனை . ஐ அழகு . சிவணுதல் - பொருந்துதல் . தில தம் - பொட்டு . அங்கை 
ஆமலகம் - உள்ளங்கை நெல்லிக்கனி. அம்பர் - தலத்தின் பெயர் , 


148. நிறம் தவா புகழ் - ஒளி குறையாத புகழ் . 
உறந்த - செறிந்த . திரு ஆளர் - செல்வர் . 

கல்வி , 
மூன்றாலும் செறிந்த நகரம் என்றார் , 


நிதி 
செல்வம் , 


அரசு - குபேரன் , 

அறம் இம் 


149. விசித்தல் - கட்டு தல் . ஓதை - ஓசை . விளர்ப்பு - வெணமை . 

மாயவன் 
திருமால் . 
மால் . அவ்வூரில் திருமால் கோயில் உள்ளமை குறிக்கப்பெற்றது . 

கடுக்கும் 
ஒக்கும் . அம்பர் பாற்கடல் கடுக்கும் என்பதற்குக் காரணங்கள் கூறப்பெற்றன 
அசிக்கும் தன்மை இல் - அவமதிக்கும் தன்மை இல்லாத . 


150 . உம்பர் - தேவர் . ஈது இம்பர் ஆயினும் அம்பரே 

ஈது இம்பர் ஆயினும் அம்பரே என்றவர் உம்பர் . 
அம்பர் - மேலுலகத்தைச் சார்ந்தது . 


3. திரு நகரப் படலம் 


41 


151 , அம்ப ராவணி சடையினர் திரிபுர மடுமால் 

அம்ப ராவளர் கொடியின ராரரு ளமைநே 
யம்ப ராவம லாவெனி லமை நிரா லம்பர் 
அம்ப ராவவீற் றிருப்பது பெருந்திரு வம்பர் . 


152 . 


போக்க வல்லது பிணியினை மிடியெனும் புலையைத் 
தாக்க வல்லது கற்பத்துந் தளர்ச்சியைத் தபுத்துக் 
காக்க வல்லது கடையுறா வானந்தக் களிப்பை 
ஆக்க வல்லது சார்ந்தவர்க் கமலர்வா மும்பர் . 


153 . 


கொடுக்கு மிச்சைய ராகம வழிமலக் குறும்பு 
கெடுக்கு மிச்சையர் மறங்கெடக் கிளரறப் படைகை 
எடுக்கு மிச்சையரினையவர் முதலிய ரென்றும் 
அடுக்கு மிச்சைய ரெனச்சொலப் பொலிகுவ தம்பர் . 


154 . 


எடுத்த நேமியான் மார்பமும் வானகத் திருப்பும் 
விடுத்த வாரருட் டியா கரா சப்பெயர் விமலர் 
உடுத்த வாவியா ரூரக நின்றும்வேற் றுருக்கொண் 
டடுத்த வாவின் வீற்றிருக்குமா தவஞ்செய்த தம்பர் . 


151. அம்பு 


. 


அரா அணி சடையினர் - நீரையும் பாம்பையும் 

சடையில் 
அணிந்த சிவபிரான் . திரிபுரம் அடு மால் அம்பர் - திரிபுரத்தை அழிப்பதற்குத் 
திருமாலை அம்பாகக் கொண்டவர் . ஆ வளர் கொடியினர் ஏற்றுக் கொடியை 
யுடையவர் , ஆர் அருள் அமை நேயம் பராவு , அமலா எனில் அமை நிராலம்பர் 
* மிக்க அருளுடன் அமைந்த அன்பினைப் பாப்பும் அமலா ! என்று அழைத்தால் , 
அதற்கு உட்படும் கடவுள் . நிராலம்பர் - பற்றுக் கோடற்றவர் . 


152 . சார்ந்தவர்க்கு - அந்நகரை அடைந்தவர்க்கு . அமலர்-சிவபிரான் . பிணி - 
நோய் . மிடி என்னும் புலை - வறுமை என்னும் இழிவு . கற்பம் - ஊழி . தபுத்து . 

கடை உறா - முடிவில்லாத . 


குறும்பு - மும்மலங்களின் 


வலிமையை . 


இனையவர் 


இப்படிப் 


153. மலம் 
பட்டவர் . 


154. நேமியான் மார்பமும் வானகதது இருப்பும் விடுத்த தியாகராசர் : தியா 
கேசா முன்பு திருமால் மார்பகத்தே வைத்துப் பூசிக்கப் பெற்றவர் என்பதும் , பிறகு 
இந்திரனால் சுவர்க்கத்தில் வைத்துப் பூசிக்கப் பெற்றவர் என்பதும் புராண 
வரலாறுகள் : அயிரா வண மேரு தானே றேறி அமரர் நா டாளாதே ஆரூ ராண்ட , 
அயிராவணமே என்பது தேவாரம் . ஆர் அருள் தியாகராசப் பெயர் 

விமலர் . 
வி - நீர் நிலை . வேற்றுருக் கொண்டது சோமாசிமாற நாயனார் பொருட்டு ; அப் 
படலத்துட் காண்க . அவா - . 

ஆசை . அம்பரில் தியாகராசர் வேற்றுருக்கொண்டு 
வீற்றிருக்கின்றார் என்றது அவர் கோயில் கொண்ட திருவம்பர் மாகாளத்தைக் 
குறித்ததாகலாம் . 


ஆவி 


42 


திரு அம்பர்ப் புராணம் 


155. குவல யத்திரு நிறத்துமால் குலிசவேற் றடக்கை 

இவர்மு கிற்றிறல் வேந்தனோ ரேந்தன்மற் றிவரின் 
கவல றத்தவம் புரிந்தவோர் மறையவர் கருதி 
அவத ரித்திடப் பெருந்தவம் புரிந்ததா லம்பர் . 


156. இம்பர் மாதவ மெண்ணினா ளியற்றின ரென்னில் 

அம்பர் மா நகர் வளஞ்சிறி தறைந்திடற் கமைவார் 
உம்ப ராயினு மஃதின்றி யுரைத் திடப் புக்கார் 
வம்ப ராகுவர் மற்றெவ ராகுவர் மாதோ . 


157. தளர்வில் காப்பின்மா றாரணி யனைய தா ரணியுள் 

வளவ நாடவன் மார்பக மனையமார் பகத்துள் 
கிளர் நிலாமணி யம்பரக் கிளர்மணி சூழ்ந்த 
துளவ மாலிகை யம்பர்மா நகர்சுலாஞ் சோலை . 


158. சோலை வெங்கதிர் செலுத்தியோ ராததுந் துணர்த்த 

மேலை வண்கிளை யிவர்ந்தறி யாதது மென் பூ 
மாலை வார் தன்முற் றுண்டறியாதது மந்தி 
காலை முற்பொழு தாவயி னரிதரோ காண்டல் . 


1.55 . குவலயம் திரு நிறத்து - கருநெய்தல் போன்ற அழகிய நிறத்தையுடைய . 
குலிசம் - வச்சிராயுதம் ; இந்திரனின் படை . முகில் இவர் திறல் வேந்தன் - மேக 
வாகனனான இந்திரன் . ஓர் ஏந்தல் , என்றது நந்தனை . இவரின் - இவர்களைப் 

கவல் - கவலை . மறையவர் - சோமாசிமாறர் . 


. 


போல . 


156 . இம்பர் - இவ்வுலகில் . 
இல்லாமல் . 


எண் இல் நாள் . 


அஃது இன்றி - அம் மாதவம் 


157 . தாரணி -பூமி . வளவ நாடு - சோழ நாடு . கிளர் நிலா மணி - விளங்குகின்ற 
ஒளியை வீசும் கௌத்துவம் . சுலவுதல் - சூழ் தல் . பூமியே திருமாலாகயும் , சோழ 
நாடு திருமாலின் மார்பாகவும் , அம்பர் அம்மார்பிலணிந்த கௌத்துவ மணியாகவும் , 
அம்பரைச் சூழ்ந்துள்ள சோலைகள் அம் மணியைச் சூழ்ந்த துளசி மாலையாகவும் 
உருவகித்துக் கூறுகின்றார் . 


158 . 


சோலையில் கதிரவன் ஒளி புகுந்ததில்லை . துணர்த்தல் - கொத்துடைய 
இவர்தல் - ஏறுதல் . 


தாதல் . 


3. திரு நகரப் படலம் 


43 


159. சோலை மேற்கிளை யனைத்தும் விண் டுளைத்திவர்ந் தேறும் 

மாலை யோர்ந்தவர் பாதலப் பொழிலுமண் டுளைத்திவ் 
வேலை யாவியி னெழுமென்ப ராவயின் மென்பூப் 
பாலை யார்பொழிற் சாயலீ தென் றுளம் படரார் . 


160 . 


வாவி யாவும்வா ரிதிபொரூஉ மரையிலை வயக்கம் 
மேவி யாவயின் வீழ்ந்தற லுண்டமால் விழையும் 
தாவி மற்றத னுட்புகுங் கொக்கரை தகைதல் 
ஓவியம்முகி லுட்புகு வெண்பிறை யொக்கும் . 


161. மீது போம்பிறைக் கோடுறக் கிழித்தலான் விடுபட் 

டோது தேத்தடை யொழுக்குதேன் வாவியு ளொதுங்கும் 
மோது காற்றின் வீழ் கனியெலா மதனக முழுகல் 
தீது தீர்செல்வர் கனிமதுக் கலத் திடல் சிவணும் . 


162 . 


மன்ன மேலெழு கதலிவார் குருத்தெலாஞ் சாலி 
அன்ன மேந்துபு பொலிதரு மதுவியப் பன்றே 
சொன்ன கும்பமேற் சூதமே லிலாங்கலி தோன்றல் 
நன்னர் மேவுவ மற்றது நாடுறி னியல்பே . 


159 . மாலை - இயல்பு ; வரிசையும் ஆம் . வானத்தைத் துளைத்துச் செல்லும் மரங் 
களின் இயல்பை உணர்ந்தவர் அம் மரங்களின் சாயை நீர் நிலைகளில் விழ அவற்றை 
அவ்வாறு உணராமல் , பாதல மரங்கள் இவ்வாறு புறப்பட்டுள்ளன என்பர் . 
ஐ ஆர் தொழில் . பால் - பகுதி . ஐ - அழகு . ஆர் - நிறைத்த 


பூ பால் 


160 . குளங்கள் கடல் போலும் . அவற்றிலுள்ள தாமரையிலைத் தொகுதி மேகக் 
கூட்டம் நீர் பருக இறங்கின போலும் ; இலைகளினூடே பாயும் சங்குகள் 
மேகத்தினூடே செல்லும் பிறைச் சந்திரன் போலும் விளங்கின என்க , 

வயக்கம் - 
விளங்குதல் . அறல் - நீர் . மால் - மேகம் . விழையும் - ஒக்கும் . கொக்கரை - சங்கு . 


161 . தேம் + அடை = தேத்தடை ; அத்து - சாரியை . 

சிவணும் - ஒக்கும் . 
கனி தேனில் முழுகல் , செல்வர்கள் கனிகளைத் தேன் நிறைந்த பாத்திரத்தில் இட்டு 
வைத்தல் போலும் . 


162. கதலி - வாழை . 

வார் - நீட்சி . சாலி அன்னம் - உயர்ந்த நெல்லரிசிச் 
சோறு . சொன்ன கும்பம் ஏல் சூதம் மேல் - தங்கக் கலசங்கள் போன்ற பழங்களை 
தாங்கிய மாமரத்தின் மேல் , இலாங்கலி - தேங்காய் , நீர்க் கலசத்தின் மேல் 
மாவிலைக் கொத்தை வைத்து அதன் மேல் தேங்காய் வைக்கும் வைதிகச் செயலும் 
குறிக்கப்படுகிறது . இப் பகுதிக்கு வேறு பொருள் கிடைப்பின் நலம் . 


44 


திரு அம்பர்ப் புராணம் 


163 . 

பாய சாலியும் வேழமு மரம்பையும் பலாவும் 
ஆய சூதமுங் கந்தியுந் தென்னையு மழகாய் 
மேய வொன்றினொன் றுயர்ந்து சூ ழுவநெடு விண்ணம் 

தோய மாநக ரேறுசோ பானமே துணையும் . 
164. கரும்பு பற்பல தலையிறாற் கனத்தினாற் கோடும் 

சுரும்பு கீழிழி மதுக்கொளத் துவன்றி நேர் கூடும் 
அரும்பு முற்பலங் காற்றலை யுண்டவ ணாடும் 

விரும்பு மைந்தர்கண் காண்டொறும் வெம்பய நீடும் . 
165 . 

வாச நந்தன வனமெலா மொலிக்கரு வண்டர் 
மூச வொன்றுவ விலேகர்வா ழிடமென முன்னி 
மாச மைந்ததா னவர்பல ரார்த்தனர் வந்து 

நேச மின்றிமிக் கலைப்பமற்றவர்பட னிகரும் . 
166. நாட்ட மூன்றுடை யானுமை யொடு நனி நயப்ப 

வாட்ட மொன்றிலா வம்பர் மா நகர்வள மலிபூத் 
தோட்ட மீதென விடங்குறித் தின்னமுஞ் சொலின்யாம் 
வேட்ட வாபொது வடங்குமோ புறநகர் விள்வாம் . 


புற நகர் 

யானைகள் 
167. பிறவி யெண்ணிடல் குறித்தவ ரெமைமுதற் பேசி 

உறவி யோனியை யீற்றில் வைத் தோதுவ ரதனால் 
அறிமி னள்ளுள வெமக்குப்பின் னாகுமென் றறைந்தாங் 
கெறிமி னோடைமால் யானைகள் சிலைப்பன வெங்கும் . 


. 


வாழை . 


163 . பாய - பரந்த . வேழம் - கரும்பு , அரம்பை 

கந்தி - சுமுகு . 
சோபானம் - படி . துணையும் - ஒக்கும் . 

164. கோடும் - வளையும் . துவன்றி - நெருங்கி . அரும்பும் உற்பலம் - அரும்பா 
யிருக்கும் நீலோற்பலம் . கண் பயம் நீடும் - கண்ணிலே இன்பக் கண்ணீர் பெருகும் . 

165. வண் டர் - வண்டு . மூச ஒன்றுவ - நெருக்கமாகச் சேர்வன . இலேகர் - 
தேவர் , முன்னுதல் - நினைத்தல் ,. தானவர் - அசுரர் . அலைத்தல் - வருத்துதல் . 
படல் - அழிதல் . நிகரும் - ஒக்கும் . வண்டுகள் நந்தவனங்களில் கூடுதல் தானவர் 
தேவருலகத்தை நெருக்கித் தாக்குவது போன்றது என்றனர் . 

166. பூந்தோட்டம் - நந்தவனம் . பூந்தோட்டம் என்னும் பெயருடைய ஊர் 
ஒன்று அம்பர்க்கு அருகில் உள்ள தும் கருதத்தக்கது . விள்ளுதல் - சொல்லுதல் . 
பொது - நகரின் பொது வருணனை . 

167 . உலகத்தில் ஜீவராசிகளைக் குறிப்பவர்கள் யானை முதல் எறும்பு ஈறாக 
என்பர் ; அதனால் , எல்லாப் பிறவி உயிர்களும் எமக்குப் பின்னேயாகும் எனத் தம் 
பெருமையை யானைகள் கூறிக்கொள்வது போல முழங்கும் . உறவி யோனி எறும்புப் 
பிறப்பு . 

நடுவில் உள்ளவை . 

அறைந்தாங்கு - சொல்வது போல . 
ஓடை - நெற்றிப் பட்டம் , சிலைத்தல் - முழங்குதல் . யானை முழக்கத்துக்குக் காரணம் 
கற்பிக்கப்பெற்றது . 


நள் 


உள 


3. திரு நகரப் படலம் 


45 


168. எம்மை முன் புரைத் திடு தலி னெந்தலை யேற்ற 

செம்மை வள்ளலை முன்பு சிப்பது தெளியும் 
மும்மை யாமுல கங்களு மெனமொழி தலுமாம் 
கொம்மை மத்தகக் குஞ்சரக் குழாத்தெழுஞ் சும்மை . 


169. இலக டத்துகு மணியொடு மிலகுபொற் றரையில் 

பலப தச்சுவ டுறு நடுக் கருங்கடாம் படா 
நிலம் டக்கொடி புனை தர நேர்கருஞ் சரட்டில் 

குலவு பொன்மணி மதாணிகள் கோத்திட்ட தொக்கும் . 
170 , ஆய யோனியின் முதன்மையான் முதற்குலத் தமைந்த 

நேய மாமறை யவரென நீரிடைப் புகுந்தத் 
தூய நீர் தலை யிறைத்துமேற் றூவிப்பின் பருகும் 

பாய மும்மதத் திருமுறச் செவியொர்கைப் பறம்பு . 
171 . வாவி வாய் நிழல் கண்டு நீர் துதிக்கையுள் வாங்கும் 

மேவி யெங்கொளித் தஃதென நேடுபு வெகுளும் 
தாவி மாற்றலர் மணிமுடி தாளிட்டுத் தகர்க்கும் 
கோவி யானைகள் யாத்தவா ரிகள் பல குலவும் , 

குதிரைகள் 
172 . வாசி யென்னுமோர் பெயரெதற் குள்ளது வயங்க 

மூசி மேலெழு நெருப்பு மோர் நாளுமுற் பட்ட 
ஏசி லாதவெம் முகந்தலை போறலி னென்னாப் 
பேசி யார்ப்பன போற்கனைத் திடும்பரிப் பெருக்கம் . 


168 . எம் தலை யேற்ற வள்ளல் - விநாயகக் கடவுள் . கொம்மை - திரட்சி . 
ங்கு , யானையின் உயர்வுக்கு மற்றொரு காரணம் காட்டப்பெறுகிறது , 
169. இலகடம் - அம்பாரி . பதச் சுவடு - யானையின் காலடிச் சுவடு . 

கடாம் . 
மத நீர் , மதாணி - கழுத்தணியின் தொங்கல் . 

170 . யானைகள் நீரில் இறங்கி , மறையவரைப் போல , நீரைத் தலையிலும் 
உடலிலும் தெளித்துக்கொண்டு , பின்பு பருகும் . கைப்பறம்பு * கை மலை 

யானை . 
171 , நீரினுள் தன் நிழலைக் கண்டு பகை யானையெனக் கருதி , அந்நீரைத் 
துதிக்கையால் உறிஞ்சி , பின் யானையைக் காணாமல் கோபித்து விரைந்து சென்று 
பகைவரைத் தாக்கி அவர்கள் . முடிகளைக் காலால் தகர்க்கும் சிறப்புடைய யானைகள் 
கட்டப்பட்ட பந்திகள் பல அந் நகரில் விளங்கும் . ஒளித்தஃது - ஒளித்தது ; விரித்தல் 
விகாரம் . நேடுபு - தேடி , தாள் இட்டு - காலால் , கோ - பெருமை ; அரச யானைகள் 
என்றும் ஆம் . யாத்த - கட்டிய , வாரி - பந்தி . 
172. . 

மூசுதல் - நெருங்குதல் . வடவா முகாக்கினி என்ற நெருப்பும் , அசுவினி 
நட்சத்திரமும் முறையே எங்கள் முகமும் தலையும் போல இருத்தலால் எங்களுக்கு 
வாசியென்ற பெயருள்ளது எனக் கூறுவது போல் குதிரைகள் கனைத்தன . வாசி 
திரை : பெருமை . வாசி - ஒரு நக்ஷத்திரம் ; குதிரை . வடவை - நெருப்பு பெண் 
குதிரை, 

கவே குதிரைப் பெயர் இம் மூன்றுக்கும் உள்ளமை காண்க .. 


46 


திரு அம்பர்ப் புராணம் 


173. வெருவ லோவிய குதிரையென் பெயர்விரா வெழுத்துள் 

மருவ லார்துவை பட முத லிடைகொடு வாவும் 
பொருவ றீர்வரு கையிலிடை கடையெனப் பொலியும் 
ஒருவ லாமுதல் கடைகொடு முகிறப வோங்கும் . 


174 . 


திருத்த மாரனிந் நகர்ப்பரி சிந்தித்தும் பெறாத 
வருத்த மேவலான் மற்ற தற் குறுபெயர்ச் சார்பாம் 
பொருத்த மோர்ந்தொரு கிள்ளையை யூருதல் புரிவான் 
அருத்த வேதமு மதனுருக் கொளினெவ னறைவாம் . 


175 , பிரிய மேவுமிந் நகர்ப்பரி யுருக்கொளல் பெட்ட 

விரிது ழாயணி மார்பினான தன்வியன் பெயருள் 
அரியெ னும்பெய ரடைந்தன னப்பெயர் வியந்து 
தெரிய வையக மேத்திடு மெனிலதன் சிறப்பென் . 


176. உற்ற மந்திரத் தடங்குவ வாயினு மொன்னார் 

செற்ற மேவுறிற் செயிர்த்தெழு கடலையுந் தாவும் 
சொற்ற வான்கதிக் காலவாய்த் தங்கள் கா றொடரப் 
பெற்ற வாம்பரிப் பேரிலா யம்பல பிறங்கும் . 


1 


173. குதிரை என் 

குதிரை என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களைக்கொண்டு , குதி , திரை , 
குரை 

என்னும் மூன்று சொற்களை யுண்டாக்கி அவற்றின் பொரு ள் விளங்கக் 
கூறுகின்றார் . வெருவல் ஓ 
வெருவல் ஓவிய - அச்சம் நீங்கிய . மருவலார் - பகைவர் . 

பொருவல் 
தீர் வருகையில் எனப் பிரிக்க . ஒருவல் - நீங்குதல் .. தபுதல் - நிலைகெடல் . குரை - 
ஒலித்தல் ; இங்கே கனைத்தலைக் குறிக்கும் . 


174 . மாரன் - மன்மதன் . மன்மதன் அம்பர் நகரிலிருந்து குதிரையைப் பெற 
நினைத்தான் ; அது கைகூடாததனால் , கிள்ளை என்ற பெயர்ப் பொருத்தத்தைக் 
கொண்டு , கிளியைத் தனக்கு வரகனமாகக் கொண்டான் என்கிறார் . கிள்ளை - கிளி , 
குதிரை . வேதமும் அதனுருக்கொளின் : திரிபுர சங்காரத்தில் வே தங்கள் குதிரை 
களான மையையும் , நரி பரியாக்கிய திருவிளையாடலில் சிவபெருமான் வேதக் குதிரை 
ஏறி வந்தமையையும் குறிக்கும் . எவன் அறைவாம் - என்ன சொல்லுவோம் 

175. அரி என்னும் சொல்லுக்குரிய பல பொருள்களுள் இங்கே திருமால் , 
குதிரை என்ற இரண்டும் பொருந்தும் , இப் பொருள்களைக் கொண்டு , திருவம்பர்ப் 
பரிகளின் உருவைத் தான் கொள்ள மாட்டாமல் திருமால் தன்னை அரி என்று 
சொல்லிக்கொண்டு மகிழ்ந்தான் 

இங்குக் கூறப்பெற்றது . 

பெட்ட - 
விரும்பிய . துழாய் - துளசி . 


என்பது 


176. மந்திரம் - குதிரைச்சாலை . ஒன்னார் - பகைவர் . செற்றம் ஏவுறின் - 
கோபமூட்டினால் . வான்கதி - மிக்க வேகம் . கால் அவாய் தங்கள் கால் தொடா - 
காற்று விரும்பித் தங்கள் கால் நடையைப் பின்பற்ற . இலாயம் - குதிரைகள் 
கட்டுமிடம் , 


3. திரு நகரப் படலம் 


47 


தேர்கள் 


177. அடிகி ழிப்பது மண்ணை மற் றலங்கரித் தமைத்த 

முடிகிழிப்பது விண்ணை மொய்த் துப்புறஞ் சூழ்ந்த 
கொடிகிழிப்பது திசையையென் றாலொப்புக் கூறும் 
படிகி ழிப்பது தனித்தனி பற்பல தேரும் . 


178 . 


மடந்த வாவுமை பாகனா ரிவர்ந்துமும் மதிலும் 
கடந்த தேரினைக் கடப்பதொன் றில்லையே கருமால் 
இடந்த தேமுமோ ரிடமஃதெற்றைக்குங் கீழால் 
கிடந்த தாக்கிமேற் றிரியுமிக் கிளர்மணித் திண்டேர் . 


179. ஒற்றைக் காலுள தெழுபரி மறையவ ருதகப் 

பற்றைக் காமுறும் பாகிரு காலுமி லாதான் 
கற்றைச் செஞ்சுடர் நகையொடு கண்ணுமி லாதான் 
மற்றைத் தேர்மிசைப் பயிலினு மிவைக்குமா னாதால் . 


180. உருவ மாட்சியா லோங்குபொன் வரையென வுரைப்பாம் 

திருவ மிக்கமற் றஃதென நிற்றலிற் றீர்ந்து 
பருவ மைந்தரோ டெங்குஞ்சஞ் சரித்தலிற் பகராம் 
வெருவ மாற்றலர் முழக்கெழீ இத் தோற்றிடும் வியன்றேர் . 


177. பற்பல தேரும் , ஒப்பு கூறும் படி தனித்தனி கிழிப்பது - ஒவ்வொரு தேரும் 
தனக்கு உவமை கூற வேறொன்றில்லாமல் செய்துகொள்வது ; தனக்குத் தானே 
உவமை என்பது கூறப்பெற்றது . படி 


உவமை . 


178 . உமை பாகனார் தேர் பூமி ; கருமால் இடந்த தேம் - பூமி ; இச் செய்யுளில் 
சிவபெருமான் ஏறியதும் , திருமால் இடந்ததுமான பூமி , என்றும் கீழ் இருப்பதே . 
ஆனால் இந் நகர்த் தேர்கள் மேலே திரியும் இயல்புடையன என்று இவற்றிற்கு 
ஏற்றம் கூறினார் . மால் தேம் இடந்தது அடி முடி தேடிய வரலாற்றால் தெரியவரும் . 


179. சூரியன் தேரினும் இந் நகர்த் தேர்கள் சிறந்தவை என்பது இங்குக் 
கூறப்பெற்றது . கால் - சக்கரம் . எழு பரி - ஏழு குதிரைகள் .. 

உ தகம் பற்றை 
அர்க்கியத்தைப் பெறுதலை . பாகு - பாகன் ; அருணன் . கற்றை செஞ்சுடர் - சூரியன் 
நகை - பல் . பல்லையும் கண்ணையும் இழந்தமை தக்ஷ யாகத்தில் . மற்றை தேர் 
அந்தச் சூரியன் தேர் . மிசை பயிலினும் - வானத்தில் செல்வதாயினும் . 
ஒவ்வாது . 


மானாது 


180. தேரை மேருவினுடன் ஒப்பிடல் பொருந்தாது என்றமை . பொன் வரை 
மேரு . திருவம் - செல்வம் . பருவ மைந்தர் - காளைப் பருவம் அமைந்த வீரர் . 


48 


திரு அம்பர்ப் புராணம் 


181. சென்ற தேமெலாஞ் சயந்தன மெனக்கொளுந் திறத்தால் 

ஒன்ற மேலவர் சயந்தன மெனும் பெயருரைத்தார் 
வென்ற வாம்பரி பூண்டதேர் நிலையெலாம் விண்ணோர் 
துன்ற வாக்கிய தேர் நிலை கீழ்ப்படத் தோன்றும் . 


போர் வீரர் 


182 


எரிந்து வேன் முகத் தெதிரினும் விழித்தகண் ணிமையார் 
புரிந்து கொள்ளுமெய் வடுவன்றி வேறு பூண் பூணார் 
வரிந்து பொற்கழல் மாற்றலர் மடியப்பல் வருடம் 
தெரிந்த மர்த்துங்கண் டூதிசற் றாயினுந் தீரார் . 


183. நம்பர் மேயவிந் நகருறை வீரரெல் லாரும் 

அம்ப ராதலி னம்பரென் றொரு பெய ரறைந்தார் 
இம்ப ரந்நகர்க் கறிவினா லுயர்ந்தவ ரென்னில் 
வம்ப ராகுவர் மற்றவர்க் கொப்புள மதிப்பார் . 


184. மல்லெடுத்தவிந் நகர்வய வீரரை மதித்தே 

வில்லெ டுப்பர்மற் றயனகர் வீரர்க ளென்னில் 
சொல்லெ டுத்தமற் றிவர் திறஞ் சொல்லுந ரெவரே 
கொல்லெ டுத்தவெங் கூற்றமுள் ளஞ்சுமே குறுக , 


185. இனைய வீரர்வா ழிடங்களு மிவர்தொழி லியற்றும் 

அனைய மாந்தர்வா ழிருக்கையும் யானையா திகட்குப் 
புனைய வாம்பல வமைப்பவ ரிருக்கையும் பொலிந்து 
நினைய லாம்படி விளங்கிடு நிகர்ப்பரி தாயே .. 


181 . சயந்தனம் - தேர் ; இச் சொல் சயம் , தனம் எனப் பிரிந்து , வெற்றியும் 
செல்வமும் என்றும் , சயமாகிய தனம் என்றும் பொருள் பெறலால் தேருக்குச் சயந் 
தனம் என் 

ற பெயர் உண்டாயிற்று என்றனர் . இந் நகர்த் தேர் நிலை விண்ணவர் 
தேர் நிலைக்கும் மேலே செல்லும் என்று கூறப்பெற்றது . வாம் பரி - தாவும் குதிரை . 
துன்ற - நெருங்க . 


182. இச் செய்யுள் , * விழித்தகண் வேல்கொண் டெறிய வழித்திமைப்பின் , 
ஓட்டன்றோ வன்க ணவர்க்கு என்ற குறளை ( 775 ) அடியொற்றி எழுந்தது . 
அமர்த்தும் - போர் செய்தும் . கண் டூ தி - தினவு . 


183. அறிவினால் உயர்ந்தவர் இம்பர் , அந் நகர்க்கு அம்பர் என்று ஒரு பெயர் 
அறைந்தார் என்னில் , அவர்க்கு ஒப்பு உளம் மதிப்பார் வம் பராகுவர் என்று 
இயைக்க ; அம்பர் ஆதலின் - மேலிடத்தவராதலால் . 


184. மல் - வலிமை . வலம் - வெற்றி . சொல் 

சொல் - புகழ் . 
185. நிகர்ப்பு அரிதா- விளங்குவது புற நகர் . 


3. திரு நகரப் படலம் 


49 


186. அறங்கு லாவிய வம்பர்மா நகரினைச் சூழ்ந்த 

மறங்கு லாவிய புற நகர் வளனெவன் வகுத்தாம் 
திறங்கு லாவிய விடைநகர் வளத்தினுஞ் சில்ல 
நிறங்கு லாவிய வாசையி னிகழ்த்துத லுற்றாம் . 


வேறு 


இடைநகர் 


187. ஓங்கு பொன் மாட நேரு முதீசியம் பொருப்பை யென்று 

தேங்குபல் புலவர் சொல்வார் யாமது செப்ப மாட்டேம் 
வீங்குபே ரரணம் வேவ வெகுண்டது தழுவி மேவும் 
பாங்குசே ரிவற்றை யொப்ப தெங்ஙனம் பகரு வீரே . 


188. முழுவலி மடங்க லன்ன மொய்ம்பினார் முகிழ்மென் கொங்கை 

ஒழுகொளி மணிப்பூ ணல்லா ரொடுமினி தமரா நின்ற 
எழு நிலை யடுக்கு மாட முயர்ந்தமை யெண்ணி யன்றோ 
பொழு திரு வழிக்கொண் டென்றும் போ தன்மேற் கொண்ட 

தம்மா . 


189 . 


விளக்கொளி மழுங்க மின்னு மின்னனார் விளக்கத் தானும் 
வளக்கதிர் மணிகால் யாத்த மாளிகைச் சோதி யானும் 
துளக்கமி னகர மேலாஞ் சுவர்க்கமே யைய மில்லை 
களக்கமின் றுறையு மாக்கள் கண்ணிமைத் திடலோர் குற்றம் . 


190. குஞ்சர மனைய மைந்த ரறிவினைக் கூட்டுண் டேகும் 

வெஞ்சர மனைய கண்ணார் மேயசா ளர நாற் பாலும் 
மஞ்சரங் காது கொண்ட மாளிகை நடுவட் டோன்றல் 
பஞ்சரத் தூடு தோன்றும் பைங்கிளிக் காட்சி போலும் . 


187 . உ தீசி அம் பொருப்பு - வடக்கிலுள்ள மேருமலை . வீங்கு பேர் அரணம் : 
இங்குத் திரிபுரங்கனைக் குறிக்கும் . தழுவி மேவும் தன்மையுள்ள அம்பர் நகர் மாடம் , 
வேவ வெகுளும் தன்மையுள்ள மேருவை ஒவ்வாது என்பது கூறப்பெற்றது . 
இறைவன் செயல் , வில்லாகிய மேருவின் மேல் ஏற்றப்பட்டது . 


188. அந் நகரத்து எழு நிலை மாடங்களின் உயர்ச்சியைக் கண்டு அஞ்சி , 
பகலவன் உத்தராயணம் தக்ஷிணாயனம் என்ற கதிகளை மேற்கொண்டானென்கிறது 
இச் செய்யுள் . 


ஒளி, 


யாத்தல் - கட்டுதல் . 


துளக்கம் 


நடுக்கம் . 


189 . விளக்கம் - மேனி 
களக்கம் : வலித்தல் விகாரம் , 


அரங்குதல் - வருந்துதல் . பஞ்சரம் - கூடு . ( பி - ம் . ) வெஞ்சரமன்ன . 


190 . 
4 


50 


திரு அம்பர்ப் புராணம் 


191. முத்தவெண் கண்ணங் கொண்டு முழுமையுந் தீற்று மாடச் 

சுத்தவெள் ளொளிவா னோக்கித் தூமணி பசுமால் யானை 
வித்தகப் பரியொவ் வொன்றே தருவைந்தே மேவி னாயீங் 
குத்தம வவையெண் ணில்லென் றசித்திட லொக்கு மன்றே. 


192 . 


எழு நிலை மாட மேலா லெழுவெனப் பொலியுந் தோளார் 
முழுமதி யினைக்கை வாங்கி முயங்குவார் வதன மாய 
செழுமதி யொடுசேர்த் தொப்புப் பார்க்குங்காற் சேற்கண் 

( மையைக் 
கழுவில் தஃதிவ் வையங் களங்கமென் றின்னுங் கூறும் . 


193. ஒளிகிள ரிந்து காந்த முற்றமொண் மதியங் கண்டு 

தெளிபுனல் பெருக்க நாப்பட் டெரிவைதன் முகங்கண் கண்ட 
அளிமதி கமலங் கூம்பா துற்பல மடக்கிற் றென்று 
களிகெழு மூக்க மின் றிக் கவலையா லுடம்பு தேயும் . 


194. நிலையுயர் வளஞ்சா லம்பர் நீணகர் வாழு மாதர் 

சிலைநுதல் பொருவா மென்று குளிர்மதி சிறுத்துப் பார்க்கும் 
தொலைவரும் வனப்பு வாய்ந்த சுடர்முகம் பொருவா மென்று 
தலைமையிற் பெருத்துப் பார்க்குஞ் சரிவரா மையின்வி 

( ளர்க்கும் . 


191 . 


, 


முத்தம் வெண் சுண்ணம் - முத்தினால் ஆன வெண் சுண்ணம் , தீற்றுதல் 
பூசுதல் . 

மாடத்தில் அமைக்கப்பட்ட யானைகள் , பரிகள் , மரங்கள் ஆகியவை 
வானத்தில் பிரதிபிம்பம் உண்டாக்க அங்குள்ளவர்கள் மயங்கிக் கூறியவை இங்குச் 
சொல்லப்பட்டன . யானை - ஐராவதம் . பரி - உச்சைச்ரவஸ் . ஐந்து தரு - சந்தானம் , 
தேவதாரு , கற்பகம் , மந்தாரம் , பாரிசாதம் ; இவை இந்திரனுக்கு உரியவை . 
அசித்திடல் - சிரித்தல் . 


192. எழு என பொலியும் தோளார் - கணையமரம் போல விளங்கும் தோள்களை 
உடைய ஆடவர் . கை வாங்கி - கையினாற் பிடித்து . முயங்குவார் வதனம் ஆய செழு 
மதியொடு சேர்த்து ஒப்புப் பார்க்கும்கால் - தம் காதலியர் முகங்களோடு அம் முழு 
மதியைப் பொருத்தி ஒப்பிடும்போது . முயங்குதல் - தழுவுதல் . சேல் கண் மை - சேல் 
மீன் போன்ற கண்ணில் பூசப்பெற்ற மை . வையம் முழுமதிக்குக் களங்கம் என்று 
கூறுவது கண் மையே ஆகும் என்றது கூறப்பட்டது . 


193 . இந்து காந்த முற்றம் - சந்திரகாந்தக் கல்லால் அமைந்த நிலா முற்றம் . 
நாப்பண் - நடுவே . முகம் கண் ; உம்மைத் தொகை . அளி - இரங்கத்தக்க . கமலம் ; 
இங்கு முகத்துக்கு . உற்பலம் - கருங்குவளை ; இங்குக் கண்களுக்கு . மதி , கமலம் 
கூம்பாமையோடு , உற்பலத்தையும் அடக்கிக்கொண்டதே 

என்று 
தேய்ந்தது என்க . 

194. மதியின் தேய்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் தற்குறிப்பேற்றமாகக் கூறப் 
படுகின்றது . பொருவாம் - ஒப்பாக மாட்டோம் . விளர்க்கும் - வெளுக்கும் , 


ஏங்கித் 


3. திரு நகரப் படலம் 


51 


195 . 


ஆடலை யவாவுந் தோளா ரணங்கனார் தமக்குண் டாய 
ஊடலை யுணர்த்துந் தோறு மெழுவவொண் சிலம்பி னோதை 
நீடலை யடையா வண்ண நீத்திருங் களிப்புத் துள்ளக் 
கூடலை யடையுந் தோறு மெழுவமே கலைகொள் ளோதை . 


196. முற்றவெண் சுண்ணந் தீற்ற முழு நிலா வெறிக்கு மாடம் 

உற்றபாற் கடலின் பொம்ம லொக்குமற் றதற்கு மேலால் 
செற்ற நல் வனப்பு வாய்ந்த மின்னனார் சேருங் காட்சி 
அற்றமில் பவள வல்லி யநேகமேற் றோன்றல் போலும் . 


197. விரியுயர் மாட மேலால் வெண்ணிலா முற்ற மேவி 

அரிமதர் மழைக்க ணல்லார் கந்துக மாடுங் காலைப் 
புரிவட முத்தஞ் சிந்திச் சாயை மேற் போய வுண்மை 
தெரிதர லின்றி யின்னு முடுவெனச் செப்பா நிற்பர் . 


198 . 


விண்டுதேம் பிழியொ ழுக்குந் தாமரை யொருங்கு விட்டு 
வண்டுசே தாம்பன் மூச வானகத் துதயஞ் செய்யும் 
ஞெண்டுசேர் மதியஞ் சேந்த நிறந்தப விளர்த்துத் தேய்தல் 
பண்டுகூ ரவ்வூர் மாதர் முகமொவ்வாப் பரிசா லன்றோ . 


199. குனிசிலை நுதலா ரோடு கூடுபு மைந்தர் வைகத் 

தனியமை சுவர்க்க மெள்ளுஞ் சந்திர காந்தக் குன்றம் 
பனிமதி யு தயங் கண்டு படர்புன லொழுக்குங் காட்சி 
நனியுயர் குன்ற நின்று மருவிவீழ் நலமே மானும் . 


195. நீடல் - ஊடலின் நீ டல் . 


பொம்மல் - பொலிவு . 


செற்றம் - ஊடலில் வந்த 


196. தீற்ற - பூசிய தனால் . 
சினம் . 


197. அரி மதர் மழை கண் நல்லார் - செவ்வரி பரந்து மதர்த்து ஈரங்கொண்ட 
கண்களையுடைய 

கந்துகம் - பந்து . உடு - நட்சத்திரம் . முத்துக்களின் 
சாயையே உடுவெனத் தோன்றும் என்றார் . 


மகளிர் . 


198. வண்டுகள் தாமரையை விட்டு ஆம்பலைச் சேர்தல் அத்தமன காலத்தைக் 
குறித்தது . ஞெண்டு சேர் மதியம் - கடக ராசியை அடைந்த பூர்ண சந்திரன் , 
சேந்த நிறம் தப - சிவந்த நிறம் கெட ; சந்திரன் உதய காலத்தில் சிவந்து 
தோன்றும் . பண்டு கூர் - பழமையாக மிகுந்துள்ள , 


199 , 


எள்ளுதல் - இகழ்தல் 


52 


திரு அம்பர்ப் புராணம் 


200. அன்ன நீ ரோடும் வீதி யறாவளப் பொன்னி மானும் 

மின்னகு மிருபான் மாட மிளிரிரு கோடும் போலும் 
பொன்னவிர் புதவு வாய்தல் புகன் றவோ மதகு நேரும் 
சொன்னமுற் குன்றஞ் சைய வரையெனச் சொல்ல லாமால் . 


201. அரிபளிங் குறப்படுத்தி யந்தருப் பணமே போல 

விரியெழி லமைத்த வீதி யாயினு மூடு மின்னார் 
தெரி தரச் சிந்து முத்த மாணிக்கம் பவளஞ் செற்றிப் 
பரிவற வியங்கு வார்தம் பாதத்திற் கூறு செய்யும் . 


202. தின மறு கிடைய ரித்தல் செய்பவர் மாட்டு வந்து 

கனமிகு பிறநா டாளுங் காவலர் கடன் கொள் வாரால் 
இனமழை பெய்த காலை யெடுத்தெடுத் தொருங்கு சேர்க்கும் 
தனமுடை யவரு தீசித் தடந்திசைக் கிறைவ ராவார் . 


203 . 


வானக மறைக்கும் பந்தர் வயக்கிமே லிடங்க ளெல்லாம் 
தேனக மாலை நாற்றிச் செவ்விய கால்க டோறும் 
பூநகத் தாற்று வாழை பொழிகரும் பாதி யாத்த 
தூ நகர் நியம வீதி சுவர்க்கத்தை நரகஞ் செய்யும் . 


204 . 


பணவர வல்கு லாரைப் பருப்பத நாணுந் தோளார் 
குணமுற விருப்பின் வேட்டுக் கோலமார் பவனி போதும் 
மணவணி முழக்க மோர்பால் வருவிழாச் சிறப்பு மோர்பால் 
அண விய வீதி வாளா கிடப்பதின் றொருநா ளானும் . 


200. பொன்னி - காவேரி . மானும் - ஒக்கும் . கோடு - கரை . 

புதவு வாய்தல் - 
கதவையுடைய வாசல் . ஓ மதகு - நீர் தாங்கும் 

மதகு 
சைய வரை - காவேரி உற்பத்தியாகும் மலை .. 


பலகையை உடைய 


201. அரி பளிங்கு - அரிந்த பளிங்கு . தருப் பணம் - கண்ணாடி . ஊடும் மின்னார் - 
ஊடலைக் கொண்ட மகளிர் , செற்றி - செறிந்து . பரிவு 

அற - இரக்கமின்றி . 
ஊறு - துன்பம் , 


202. மறுகு - கடை வீதி . அரித்தல் செய்பவர் - மண்ணைக் கொழித்தெடுப்பவர் . 
கடன் கொள்ளுதல் , 

அவ்வரித்தல் செய்பவர்க்குக் கிடைக்கும் செல்வத்தின் 
மிகு தியைச் சுட்டிற்று , உ தீசித் திசைக்கிறைவர் - குபேரர் . 


203 . நியமம் 

கடைத்தெரு . வயக்குதல் - விளங்கச் செய்தல் . 
விளங்குதல் . பூவுடன் கூடிய குலைகளுடைய வாழைகளைக் கட்டி என்க . 


நகுதல் - 


204 வீதிகளின் விளக்கம் கூறப்பெற்றது . 

கூறப்பெற்றது . பவனி போதல் - உலா வருதல் . 
அணவுதல் - நெருங்குதல் . 


2. திரு நகரப் படலம் 


53 


205. கரியிவர் சிறப்பும் வேகக் காற்றெனக் கடுகிச் செல்லும் 

பரியிவர் சிறப்பும் வாசி படர்ந்துவல் லீர்க்கு மாழிக் 
கிரியிவர் சிறப்பு மல்கிக் கிளர்மணி வீதி நோக்கி 
அரியிவர் தலந்துன் புற்று நிசியுல காயிற் றம்மா . 


206. அடைகெழு கற்ப மாலை யணிபுயத் தமரர் யாரும் 

மிடைபெரு நகர ருத்த நகரென விளம்ப மேய 
இடைமுழு நகரென் சொற்றா மிஞ்சிசூழ்ந் தடைந்தோர்க் 

[ கின்பம் 
கொடை செயுண் ணகரின் மேன்மை வளஞ்சில கூற லுற்றாம் . 


உள் நகர் 


அகழிச் சிறப்பு 


207. பாதலத் தளவு போய பாம்புரி நறிய நீரால் 

மீதலம் புகழுஞ் சுத்த நீர்க்கடல் விரியுங் கஞ்சப் 
போதலர் வழியுந் தேனான் மதுக்கடல் புக்க மேதி 
கா தலிற் பொழியும் பாலாற் பாற்கடல் கடுக்கு மன்றே . 


208. ஒருமுனி பருகல் கூடு மொருவன்வேல் சுவற்றல் கூடும் 

பெருவிறல் பலவாற் றானு மிழப்பதே பெற்றோ மென்று 
கரு நிறப் புணரி சூழ்ந்து கலந்ததன் னுவர்ப்பும் போக்கிப் 
பொருவலி யமைந்து வைகுந் திறம்பொரூஉம் புனற்கி டங்கு . 


205. ஆழி கிரி - உருளைகளையுடைய மலை போன்ற தேர் மல்கி - மிகுந்து . அரி 
இவர் தலம் - பொன் 

மிகுந்த 

உலகம் சுவர்க்கம் . நிசியுலகு இருண்ட 
உலகம் . அம்பர் நகர வீதியின் ஒளியை நோக்க , பொன்னுலகமும் இருண் டதென்று 
சொல்லும் படியாயிற்று என்பதாம் . நிசி - பொன் , இருள் ; சிலேடை நயம் . 


206. அடை - இலை . மிடைதல் - நெருங்குதல் . அருதத நகரம் - அரைப் 
பட்டணம் ; அம்பரை நோக்கும்போது அமராவதி அரை நகரம் ஆயிற்று என்றனர் . 
அம்பர் இடை நகர் முழு நகராக , முழு நகராகிய அமராவதி அரை நகராயிற்று 

கொடை 
இஞ்சி - மதில் . 
என்பது ஒரு நயம் . 

செய் - இன்பத்தைக் 
கொடுக்கின்ற . 


இன்பம் 


207. சுத்த நீர்க்கடல் , மதுக்கடல் , பாற்கடல் என்ற மூன்று கடல்கள் இச் 
செய்யுளுள் 

வந்துள்ளன . பாம்புரி - அகழி . மீ தலம் - மேலுலகம் . கஞ்சப் போ 
அலர் - புதிய தாமரை மலர் . மேதி - எருமை . 


- 


208 , புனல் கிடங்கு , எழுவாய் ; கிடங்கு - அகழி . பொருவும் - ஒவ்வும் . புணரி 
கடல் . புணரி பருகிய முனி - அகத்தியன் . கடல் சுவற வேல் விட்டவன் - உக்கிர 
பாண்டியன் : திருவிளையாடற் புராணம் காண்க , விறல் - வெற்றி . சூழ்ந்து . எண்ணி . 


54 


திரு அம்பர்ப் புராண 

ம் 


209 . விண்ட செங் கமல மாம்பன் மேலிடம் பொலியக் கொண்டு 

தண்டலில் கொடுங்க ராமுள் ளிடங்கொண்ட தனிக்கிடங்கு 
கொண்டபன் னயம்பு றத்துங் கொடுமைவஞ் சனைய கத்தும் 

மண்டமிக் கமைத்து வாழு மாந்தரை மானு மன்றே . 
210. அரவிறை நாட்டி னுள்ளா ரகன் புவி வாரா நிற்பர் 

பரவுபற் பலது வார வழியெனப் பகர்வார் பொய்யே 
புரவுசெ யம்பர் சூழும் பூம்புனற் கிடங்கி னாறே 

விரவுற வருதன் மெய்ம்மை வேறினிப் புகல்வ தென்னே . 
211 திரையெறி கடனீர் முற்றுஞ் 

செங்கை நல் லுழுந்திற் ( கொண்டோன் 
குரைபுன லளவை நோக்கிக் 

கும்பிடு மகழி மேன்மை 
உரைசெயற் கடங்குங் கொல்லோ 

வொருபெருங் கடலாற் சூழும் 
வரையெனப் பொலியுஞ் சீர்த்தி 
மதிற்சிறப் பெடுத்துச் சொல்வாம் . 

மதிலின் சிறப்பு 


212 . 


பொறிபல வமைத்து வல்ல யவனராற் புரிந்த வன்மை 
செறிமதி லோக்க மண்மேற் சிலரெனப் பொய்ம்மை கூறாம் 
குறிகொளு மயன்மே லண்டத் தெல்லைபோய்க் கூடிற் றப்பால் 
முறி தரச் சென்ற தில்லை யுயர்ந்ததென் மொழியுங் காலே . 


213. அறிவினர் படைத்த செல்வ மடைந்தவர் செல்வ மாமென் 

றெறிவினை யாளர் கூறு மேற்றஞ்சால் வார்த்தை மெய்யே 
நெறியுய ரம்பர் சூழு நெடுமதின் மேலா லுள்ள 
குறிகொளு நகர்கட் கெல்லாங் கோணைமா மதிலா யிற்றே . 


209. கிடங்கில் மேலே மலர்களும் உள்ளே முதலைகளும் இருப்பனவற்றைக் 
கொண்டு கவி நயம்பட ஒரு நீதி யமைத்தல் காண்க . தண்டல் - தடுத்தல் . கராம் - 
முதலை . மானும் - ஒக்கும் . புறத்தே நயமும் அகத்தே வஞ்சமும் கொள்ளும் மாந்தர் 


உவமை . 


210 , 


அரவு இறை நாடு - நாக உலகம் . 


புரவு - பா துகாப்பு . ஆறு - வழி . 


211. கடல் நீர் முற்றும் உ 
உழுந்திற் கொண்டோன் : 
உண்டவன் இவ்வகழியைக் கண்டு கும்பிடுவான் என்றார் . 


அகத்தியன் . கடலை 


212. பொறி 

பொறி - இயந்திரங்கள் . ஓக்கம் 
மாண்டம் . முறிதர டங்கள் முறியும் படி . 


உயர்வு . 


அயன் 


மேலண்டம் - பிர 


213. கோணை - அழிவின்மை ; வலிமையும் ஆம் . மேலால் உள்ள நகர் - மேல் 
உலக நகர்கள் . அம்பர் நகர் மதில்கள் மேலுலகங்களுக்கும் மதில்கள் ஆயின . 


3. திரு நகரப் படலம் 


55 


214. இம்பரா தரங்கு லாவப் புண்ணிய மினிது செய்தார் 

உம்பர்வா னகர மேறி யுறைவது சரத மன்றே 
நம்பர்பே ரருள் செய் தாலு ஞாலத்திற் கணியா யுள்ள 
அம்பர்சூழ் மதிலின் றென்னி லேறுவ தரிது மாதோ 


215 , திண்ணிய மதிலி னோக்கஞ் சேணுல களத்த லாலே 

கண்ணிய கதிர்மார்த் தாண்டன் கைரவ மலர்த்துஞ் செல்வன் 
எண்ணிய மற்றை யோர்தஞ் செலவிற்கூ றுண்டோ 

( வென்னின் 
பண்ணிய புதவ வாயிற் படர் தலிற் றடையொன் றின்றே . 


216 . 


மதியமுண் ணகர மென்று மற்றது சூழ்ந்த நொச்சி 
துதியமை யூர்கோ ளென்றுந் துணிந்தெடுத் தோதுஞ் சீர்த்தி 
நிதியவம் மதிலின் மேன்மை நிகழ்த்துதற் கெளிதாங் 

( கொல்லோ 
பதியமை யாதா ராய பரத்தையர் மறுகு சொல்வாம் . 


பரத்தையர் தெரு 


217. மறைமுத லனைத்துந் தேர்ந்த வியாதனு மயக்கம் பூண்டான் 

குறைவிலவ் வளவு தேராக் கொள்கைய ரேனு மெங்கும் 
நிறைபரஞ் சிவமே யென்றோர் முத்திரை நிகழ்த்தா நிற்கும் 
முறையுடைக் கணிகை மாதர் முழுத்தவ முடைய ரன்றோ. 


அம்பர் , 


ஞாலத்துக்கு 


அணி ; 


214. ஆதரம் - அன்பு . சரதம் - உண்மை . 
மதில் வான் நகரம் ஏற வழியாயிற்று என்ற படி . 


215. சேண் உலகு - தேவருலகு முதலியன . 

மார்த்தாண்டன் - சூரியன் . 
கைரவம் - அல்லி . கைரவம் அலர்த்தும் செல்வன் - சந்திரன் . செலவு - போக்கு 
புதவம் கதவு - கதவினை உடைய 

வாயில் வழியே வானத்திலுள்ள கிரகங்கள் 
செல்லக் கூடுமாதலால் அவற்றின் செலவுக்குத் தடையில்லை என்பது கூறப்பெற்றது . 


216. நொச்சி - மதில் , ஊர்கோள் - பரிவேடம் . பதி அமையாதார் = பதியிலார் 
பரத்தையர் . மறுகு - வீதி . 


என் 


217. குறைவில் மறை 

கூட்டுக . வியா தன் சிவமே பரம்பொருள் 
என்பதில் மயக்கம் பூண்டான் . கணிகை மாதர் தாம் காட்டும் முத்திரையினால் பரம் 
பொருள் சிவமே என்று காட்டுவர் . வியாதன் மறை முதலியவற்றில் தேர்ந்தவனே 
யாயினும் முழுத் தவம் உடைய இம் மாதர்க்குள்ள று தியறிவு பெறாதவனென்பது 
கூறப்பெற்றது . 


55 


திரு அம்பர்ப் புராணம் 


218. தங்கண்மெய் யுறுப்பு ணர்ந்துத் தாங்குபூ ணாடை நோக்கி 

யுங்களுண் டவர் போன் மைந்த ருறமயக் குறுகா லத்தும் 
திங்களங் கண்ணி யோனே வந்தனை செய்யத் தக்க 

மங்கள னெனக்கை கூப்பு மாதரிற் குரவ ரியாரே . 
219 . பாடலி னயத்தி னானும் பரதநூல் வழுவா தாடும் 

ஆடலி னயத்தி னானு மரம்பைய ரவாவும் யாணர் 
வீடலி னயத்தி னானும் விலையிலா தவரை யந்தோ 
வாடலி னயத்தி னாரும் விலைமட மாத ரென்பார் . 


220 . 


வந்தனை யேற்கத் தக்கோன் மாதேவ னேயென் றோர்ந்தும் 
கந்தனை யனையார்க் கெல்லாங் கைகுவிப் பார்மா தேவற் 
சிந்தனை செய்வா ரன்ன திறத்தவர் நல்கு மின்பப் 
பந்தனை துய்ப்பா ரென்னிற் பைம்பொன் கொள்ளுதலோர் 

குற்றம் . 


221. தெறுவலிக் குமர ரியாருஞ் சித்திர முகத்தா லின்பம் 

பெறுநகக் குறியி னோடு பற்குறி பெட்ட ணைத்தல் 
மறுவற வமுதந் துய்த்தன் முதலிய வுணர வைக்கும் 

உறுகணி கைய ருணர்த்தா துணர்த்திடு வாரு மானார் . 
222 . சுண்ணப்பச் சிலையும் பாகுந் துவருற மென்றா னந்தம் 

நண்ணப்ப : றரம வாவி நல்குபு களிப்புச் செய்யும் 
வண்ணப்பன் மணியும் பொன்னும் வயங்கப்பூண் பரத்தை 

( மாதர் 
கண்ணப்பர் நிகர்த்தார் மைந்தர் காளத்தி யாரை யொத்தார். 


அம் 


218. நோக்கியும் என்று இயைக்க , மைந்தர் - ஆடவர் . 

திங்கள் 
கண்ணியோன் - சிவபெருமான் ; கண்ணி- தலை மாலை . கணிகை மரதர் கைகூப்புதலிலே 
சிவபிரானே வந்தனை செய்யத் தக்கவர் என்று அறிவிப்பர் . தம்மைக் கண்டு விரும்பு 
வார்க்குக் கடவுளைக் காண்பிப்பதால் குரவராயினர் . குரவர் - குரு . 
219. நயம் - இனிமை , அழகு . 

யாணர் - அழகு . 

யாணர் வீடல் இல் நயம் - 
அழகு குறையாத நன்மை . விலையிலாதவரை விலைமாதர் என்பது ஏனோ என்கின்றார் . 
வாடல் இல் நயத்தினார் - கெடுதல் இல்லாத புலமையோர் ; கவிஞரைக் குறித்தது . 

220. கந்தன் - முருகன் , கந்தனை அனையார் - அழகிய ஆடவர் . கைகுவித்தல் , 
இன்பப் பந்தனை துய்த்தல் ஆகியவை , மாதேவனைச் சிந்தனை செய்தலால் குற்றமாவ 
தில்லை ; ஆனால் பொன் கொள்ளுதல் மட்டும் ஓர் குற்றமே என்று கூறி , முன் 
செய்யுளில் விலை மாதர் என்று கூறப்பெறுதற்கு ஒரு சிறிய காரணங் காட்டுகின்றார் . 

பெட்டு - விரும்பி . அமுதம் துய்த்தல் - அதர பானம் . சித்திர முகத்தால் 
உணர வைக்குங் கணிகையர் உணர்த்தாது உணர்த்திடுவார் ஆனார் என்றியைக்க . 
222 . சுண்ணம் பச்சிலை - சுண்ணாம்போடு 

வெற்றிலை . 
அவாவி நல்குபு - விரும்பிக் கொடுத்து . கண்ணப்பர் வாயில் இட்ட நீரை உமிழ்ந்தார் ; 
அதனைக் காளத்தியார் ஏற்றருளினார் 


221 . 


கூடிய 


பாகு - பாக்கு . 


3. திரு நகரப் படலம் 


57 


223. தீயெச்சி லவியு மெங்குந் தேடியோ ரிடத்தி னுய்க்கும் 

ஈயெச்சின் மதுவு மாழி நின்றெழு மெழிலி தம்வாய் 
தோயெச்சின் மழையு மெள்ளத் துணிந்தவர் பொதுமின் 

( னார் தம் 
வாயெச்சி லமுது மெள்ளும் வலியின ராவ ரம்மா . 


224. முலைவிலை மாதர் மேவு முழுமனை யாக சாலை 

கலை புண ரல்குல் குண்டங் கனிவாய்பொற் கலம்பா கெச்சில் 
மலைவரு நறவங் கூடி மகிழ்ச்சியின் மாந்து மாந்தர் 
இலைமுகப் பைம்பூண் மார்பத் திமையவ ரெனின் மற்றென்னே . 


225 . 


பரவுசெவ் வணியி னாரும் வெள்ளணி பரித்து ளாரும் 
விரவுபொன் மறுகு நாளும் விலைமட மாதர் மேய 
புரவுசெய் யழகு கல்விக் குடையிரு பூமின் னாரைக் 
கரவு செய்யாதி யக்கிக் காட்டிடு காட்சி மானும் . 


226 , விரைகெழு புனலிற் சேறாய் மிதிபத மிழுக்கல் செய்ய 

வரைவில்பன் மாலை வீழ்ந்து மற்றதை மாற்றல் செய்து 
புரையற வியக்கா நிற்கும் பொதுமின்னார் தெருவென் 

( சொற்றம் 
உரைபுகழ் வேளாண் மாந்தர் தெருவள முரைப்பா மன்றே . 


223. அவி - வேள்வித் தீயில் தேவர்க்குக் கொடுக்கும் உணவு . 

ஈ எங்கும் தேடி 
ஓர் இடத்தில் உய்க்கும் மது . எழிலி - மேகம் . 

எள்ளுதல் - இகழ்தல் . அவி , மது , 
மழை மூன்றும் எச்சில்களே ; இவற்றை எவரும் இகழ முடியாது . அதைப் போல் 
பொதுமின்னார் தம் வாயெச்சிலையும் எள்ள முடியாது என்பது திரண்ட பொருள் . 


224. சுரர் என்னும் தேவர்க்குரிய ஒரு பெயரின் பொருளை நயம்பட உரைப்பது 
இச் செய்யுள் 


225. செவ்வணி - தலைமகற்குத் தலைவியின் பூப்புணர்த்துதற் குறியாகத் தோழி 
அணிந்துகொள்ளுஞ் செங்கோலம் , வெள்ளணி - தலைவிக்கு மகன் பிறந்த 
செய்தியைத் தலைமகன் அறிந்துகொள்ளும்பொருட்டுத் தோழி அணிந்துகொள்ளும் 
வெண்மை நிறமுள்ள ஆடை முதலியன . பரித்தல் - தாங்குதல் . அழகு , கல்விக்கு 

இரு பூ மின்னார் - அழகுக்குரிய தெய்வமும் , கல்விக்குரிய தெய்வமுமான 
செந்தாமரை வெண்டாமரைகளில் வீற்றிருக்கும் திருமகளும் கலைமகளும் . 
செய்யாது - ஒளிக்காமல் . 


உடை 


கரவு 


226. விரை - மணம் 


பதம் - பாதம் . வரைவு - அளவு . 


அதை - சேற்றை . 


58 


திரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


வேளாளர் வீதி 


227. அருமை செய் தடைந்தவர்க் கன்ன மூட்டல்சீர் 

மருவிளை யான்குடி மாறர் பாலிவர் 
ஒருவற நன்குகற் றுளார்கொ லோ வவர் 
திருவிவர் பாற்கற் றுளார்கொ றேர் கிலேம் . 


228. மொய்த்தவே ளாளர் பொன் முகப்பு மாளிகை 

உய்த்தமா மடைவயி னுற்று ளாரிடு 
குய்ப்புகை காவ தங் கோடி நாறுமேல் 
மெய்ப்படு மவர் திரு வீக்க மென்சொல்கேன் . 


229 . 


உறுப்பொரு மூன்றையு முற்றுத் தாங்குமோர் 
உறுப்பினுண் டாகிய வுண்மைக் கேற்பவவ் 
உறுப்பெழு மூவரை யும்பு ரப்பரால் 
உறுப்புழு தொழிலென வுவக்கு மாந்தரே 


230. நிலவொரு மூவர்க்கும் புனித நேர்வது 

குலவுமந் தாகினி குறிக்கு மற்றதின் 
உலவுசீ ரொடும் பிறந் தோங்கு மாந்தர் பால் 
சுலவுவண் புனிதம்யார் கட்டு ரைப்பவர் . 


231. நல்ல நீர் கங்கையென் றுரைப்பர் நன்னயம் 

புல்ல நீர் தோய்ந்தவர் வயிற்றுப் பொங்கழற் 
கொல்லவன் பமைந்ததக் குலத்திற் கன்றியே 
சொல்லமற் றொருகுலஞ் சுமப்ப துண்டுகொல் . 


227. இளையான் குடி மாற நாயனார் வரலாற்றினைப் பெரிய புராணத்திற் காண்க . 
ஒருவு அற - நீக்கமற . இவர் , அம்பர் நகர வேளாளரையும் , அவர் , இளையான் 
குடி மாற நாயனாரையும் குறிக்கும் . 


மடை 


228 . 

சமையல் வேலை . குய் - தாளிப்பு , கோடி காவதம் என்றியைக்க . 
திரு வீக்கம் - செல்வப் பெருக்கு . 


. 


229 . 

உறுப்பு ஒரு மூன்று - தலை , உடல் , கால் என்றவை . தாங்கும் ஓர் 
உறுப்பு - பா தம் . அவ்வுறுப்பு - மேற்சொல்லிய மூன்று உறுப்புக்கள் , உறுப்பு : தொழிற் 
பெயர் ; நன்மையா தல் என்பது பொருள் . 


230. நிலவு ஒரு மூவர் : மூவுலகத்தவர் . 
கங்கைக் குலத்தவர் எனப்படுவர் . 


மந்தாகினி - கங்கை ; 


வேளாளர் 


231. நல் நயம் புல்ல - நல்ல பயளை அடைய . 


வயிறு பொங்கு அழல் - பசி . 


3. திரு நகரப் படலம் 


59 


232. கலைபல கற்றலிற் கற்ற யாரையும் 

மலைவறப் புரத்தலில் வருவி ருந்தினை 
உலைவற வோம்பலி னுவக்கு நீரரே 
அலைபுன லம்பர்வே ளாள ரென்பவே . 


233. ஓதலும் பகைப்புல மொதுங்கித் தேம்புற 

மோதலு நிதிக்குவை முகந்து கொள்ளுவா 
போதலு முழுதொழில் புரித னோக்கியேல் 
ஆதலும் பிறிதுமற் றவரி னாகுமே . 


234 . 


வல்லவேளாளர் தம் மருதப் போர்க்களம் 
சொல்லவுங் கேட்கவுந் தொடர்பிற் சாரவும் 
நல்லவா யமைந்தன நயந்து கேட்கவும் 
புல்லவுங் கூடுமோ நெய்தற் போர்க்களம் . 


235. பரசிவ னடியரைப் பரம னேயெனப் 

பரவுவர் சிவாலயப் பணிசெய் வார்திகம் 
பரனடி யருச்சனை பண்ணி யுண்பரம் 
பரமர்வே ளாளரெப் பண்பிற் றாழ்ந்துளார் . 


236 . 


பொருவரு மினையவே ளாளர் பொற்பின்வாழ் 
தெருவள மெம்மனோர் செப்பற் பாலதோ 
மருவிய மற்றுள வருணத் தாரமர் 
தருதெரு வளமினிச் சாற்ற நின்றவே . 


232. அம்பர் வேளாளர் கலை கற்றலிலும் , கற்றவரைப் புரத்தலிலும் , விருந் 
தோம்பலிலும் உவப்படைபவர் என்பது கூறப்பெற்றது . 


233. ஒதுங்குதல் - பின்னிடுதல் . தேம்புற - மெலிவடைய . 

மெலிவடைய . ஓதல் , அந்தணர்க் 
குரியது . பகைப்புலம் ......மோதல் ; அரசர்க்குரியது ; நிதிக்குவை ...... போதல் - வணி 
கர்க்குரியது . நோக்கியேல் - நோக்கியே அமையுமானால் . ஆதலும் பிறிதும் - ஆக்கமும் 
அழிவும் . சுழன்றும் ஏர்ப் பின்ன துலகம் என்ற குறளின் கருத்தைக் கொள்க . 


234. மருதப் போர்க்களம் , நெல்லும் வைக்கோலும் மிகுதியாகக் குவிக்கப்பட்ட 
டம் . நெய்தற் போர்க்களம் , மீன் குவியலை உடையது . 


சிவபெருமான் . 


உண்பர் 


235. திகம்பரன் - திக்குகளே ஆடையாகவுடைய 
அம்பர் அமர் வேளாளர் எனப் பிரிக்க . 


236. பொற்பு - அழகு . 


60 


ரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


வணிகர் தெரு 


237. வீங்குதம் பொருளி னிம்மியி னளவும் 

விடார் மொழி சுருக்கியே யுரைப்பார் 
தேங்குபஃறிறத்தும் பொருள்வரு வாயே 

சிந்திப்பார் சிறுபழி யுறற்கும் 
ஓங்குதம் வினையி னிடங்கொடார் பரம 

னுயர்பணி தலைக் கொள்வா ரெவையும் 
வாங்கு நாள் வாங்கி விடுக்கு நாள் விடுக்கும் 

வணிகர் தந் தெருக்களும் பலவால் . 


மன்னர் விதி 


238. காட்சியி னெளியர் கடுமொழி யரியர் 

காசினி யகத்துயி ரெலாந்தம் 
பூட்சியி னமைந்த வுயிரென மதிப்பார் 

பொறையுருக் கொண்டமர்ந் தனையார் 
ஆட்சியி னமைந்தார் மாற்றல ருயிரே 

யவாவிய வேலினா ரளவா 
மாட்சியி னொருகோ னடவுவெண் கவிகை 

மன்னர்வாழ் தெருக்களும் பலவால் . 


மறையவர் தெரு 


239. உழல்பவந் தபுக்கு மறைமுதற் கலைக 

ளுணர்ந்தவ ரும்பரார்க் கரிய 
தழ லுருப் பரனைத் தழலிடைக் காண்பார் 

சாந்தமே யுருவுகொண் டன்னார் 
குழன்மொழி மனையா ரதிதியர் வயிற்றுக் 

கொடுந்தழன் மாற்றிட வுவப்பார் 
கழல்வினை யினராய் மறையவர் வாழுங் 

காமரு தெருக்களும் பலவால் . 


237. வீங்கு - மிக்க . பஃறிறம் = பல திறம் . 


238. காட்சியின் எளியர் - காண்பதற்கு எளியவர் . காசினி - உலகம் . பூட்சி - 
உடல் . மாற்றலர் - பகைவர் . கோல் நடவு - செங்கோல் செலுத்துகின்ற . 


239 . பவம் தபுக்கும் - பிறப்பை நீக்குகின்ற . 
கழல் வினையினர் வினைகள் நீங்கப்பெற்றவர் . 


தழல் 


உரு பரன் - சிவபெருமான் . 


3. திரு நகரப் படலம் 


61 


ஆதிசைவர் தெரு 


210. பரவுமான் மார்த்தம் பரார்த்தமென் றிரண்டும் 

பண்புறப் பூசனை புரிவார் 
விரவுமூ வகைத்தீக் கையுமபி டேக 

மேன்மையு மடைந்தவர் நறிய 
குரவுவார் குழலாள் பாகர்மெய் தீண்டுங் 

கொள்கையர் கோதிலாக் குணத்தர் 
கரவு தீ ராதி சைவவே தியருட் 

களித்துவாழ் தெருக்களும் பலவால் . 


சைவ மடங்கள் 


241 , புண்ணியம் பயக்கு மாகமம் புகலும் 

பொதுச்சிறப் பென்னுமீ ரியல்பின் 
கண்ணிய வொருமுப் பொருளுநன் குணர்ந்து 

கரிசறத் தெளிந்தவ ரொன்றும் 
எண்ணிய விரண்டு மில்லையாங் கலப்பி 

னியைந்துபேரின்பத்துட் டுளையும் 
தண்ணிய சுத்த சைவசித் தாந்தத் 

தாபதர் மடங்களும் பலவால் . 


242 


புக்கமா ணாக்கர் காலத்தாற் கனவாற் 

பொருந்திய தராதர முணர்ந்து 
தக்க தாஞ் சமய முதலிய வாற்றிச் 

சரியைமுன் னான்கினும் பயிற்றி 
மிக்கவைம் பாசத் தளையொருங் ககற்றி 

வீடுபெற் றின்புற வுய்த்து 
நக்கவா சிரிய ரினிதுவீற் றிருக்கு 

நலம்பொலி மடங்களும் பலவால் . 


செய்வது 


240 , ஆன்மார்த்தம் - தம் பொருட்டுச் 

பரார்த்தம் - பிறர் 
பொருட்டுச் செய்வது . மூவகைத் தீக்கை : நயன தீக்கை , பரிச தீக்கை , மானச 
தீக்கை ; விசேட தீக்கை , சமய தீக்கை , நிர்வாண தீக்கை எனினும் ஆம் ; வேறு 
விதமாகவும் கூறப்படும் . கரவு - வஞ்சனை . அபிடேகம் - சிவ பூசைக்கு உரியவராகச் 
செய்யப்படும் ஸம்ஸ்காரம் . 


241 , கண்ணிய முப்பொருள் - பதி , பசு , பாசம் என்பன . ஒன்றும் இரண்டும் 
இல்லையாம் கலப்பின் இயைந்து - சுத்தாத் துவைத சித்தாந்தத்தில் 

இயைந்து 
தாபதர் - முனிவர் . 


கால முங்கனாக் 
242 

காலத்தால் கனவால் பொருத்திய தராதரம் ; இதனுடன் , 
காட்சிய நிமித்தமுங் கடிந்தார் , சீல மாணவர் செவ்விதேர் தேசிக னென்ன 


2 


என்ற 


62 


திரு அம்பர்ப் புராணம் 


கழகங்கள் 


243. இகல்சிறி தேனு மில்லதெஃகுடையா 

ரீரிரு புலமையர் குழுமி 
அகல்பல துறை நூ லியற்றுதல் விளங்க 

வகலிடத் தவர்க்கெடுத் துரைத்தல் 
நகல்வனப் பொருங்கு தழீ இவழுக் களைந்து 

நாடுறு மியன் முழு துணர்த்தல் 
புகலிலக் கியங்கள் பயிற்றன்மற் றிவற்றாற் 

பொலி தரு கழகமும் பலவால் , 


தண்ணீர்ப் பந்தர் 


244. கதிருதித் திடுமுன் னறும்புன றெவ்விக் 

காமரு நிறையெலா நிறைத்துப் 
பிதிர்துடி யாதி பெய்துமோர் கலந்தும் 

பேரிலி குசக்கனி பிழிந்தும் 
முதிர் தரந் தெரிந்து கவர்ந்தவர் மல்க 

மூரிய மாவ டுவமைத்தும் 
முதிர்கொடு வேனிற் பதிவழி யருகு 

முயங்கிய பந்தரும் பலவால் . 


சமய 


திருவிளையாடற் புராணச் ( வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் 41 ) செய்யுளை 
ஒப்பிடுக . தரா தாம் - ஏற்றத் தாழ்வு . 

முதலிய ஆற்றி - சமய தீக்கை 
விசேட தீக்கை நிர்வாண தீக்கை முதலியன செய்து . சரியை முன் நான்கு - சரியை , 
கிரியை , யோகம் , ஞானம் , ஐம் பாசம் - ஆணவம் , திரோ தானம் , மாயை , கன்மம் , 
மாயேயம் என்னும் மலங்கள் . நகுதல் - விளங்குதல் . 


243. இகல் - பகை . எஃகு - ஆராய்ச்சிக் கூர்மை . தவலருந் தொல்கேள்வித் 
தன்மை யுடையார் , இகலிலர் எஃகுடையார் தம்முட் குழீ இ என்ற நாலடிச் செய்யுள் 
இங்கு நினைத்தற்குரியது . ஈரிரு புலமையர் - நால்வகைக் கவிகள் பாடும் புலமை 
யுடையவர் . அன்றி , நாற் பொருள் பொதிந்த தூக்கமை யாப்பினைத் தேக்கிய 
சிந்தையன் ( பெருந்தொகை . 1552 ) 

என்றவாறு 

கூறலும் ஆம் . பல துறை 
நூல் - பலவகைப் பொருள்கள் பற்றிய நூல்கள் . வனப்பு - பல உறுப்பும் திரண்ட 
வழிப் பெறுவதோர் செய்யுளழகு ( தொல் . பொ . 548 ) . சுருங்கச் சொல்லல் முதலிய 
நூலுக்குரிய பத்து அழகுகள் எனினும் 

வழு - குற்றம் ; குன்றக் 

கூறல் 
முதலிய பத்துக் குற்றங்களாம் . 


ஆம் . 


244. தெவ்வுதல் - கொள்ளுதல் . நிறை - நீர்ச்சால் . பிதிர் துடி - ஏலப் பொடி 
இவிகுசக் கனி எலுமிச்சம் பழம் . அவா மல்க - ஆசை மிக . மூரிய - பழமையுடைய . 
பதி - ஊர் . முயங்குதல் - பொருத்துதல் , 


3. திரு நகரப் படலம் 


63 


சத்திரங்கள் 


245. தளவரும் பென்ன முரவையொட் டொழித்த 

தண்டுலத் தமைத்த நன் மடையும் 
பிளவரும் பருப்புங் கருனையும் வறையற் 

பெருக்கமுஞ் சிற்றுணா வகையும் 
உளவரும் விரும்பு நறுமண நெய்யு 

முறுசுவைக் கனிகளும் பிறவும் 
களவரு மன்பி னுபசரித் தூட்டுங் 

காமர்சத் திரங்களும் பலவால் . 


கோயில் 


246 . 


பொருவரும் வளஞ்சா லம்பர்மா நகரம் 

பொலங்கொடு செய்பெருந் தகடாம் 
ஒருவரு நகரோர் மூன்றுளு மாட 

மொளிமிகப் பதித்தபன் மணியாம் 
வெருவரு நாப்பண் ணாயக மணியாய் 

விளங்கிய தென்பர்கற் றுணர்ந்தோர் 
திருவரும் பரிதி குலவிளக்காய 

செம்பியர் பிரான்புரி கோயில் . 


வேறு 


247. ஓங்கு மால்வரை மேலொளிர் காட்சியால் 

தேங்கு வானவர் சேவித்துச் சூழ் தலால் 
வீங்கு மாபுகழ் மேவிய பண்பினால் 
வாங்கு நாளழி யாமை வயங்கலால் . 


245 . தளவு அரும்பு - முல்லை அரும்பு . முரவை ஒட்டு ஒழித்த தண்டுலம் - வரி 
முழுமையும் நீக்கிய அரிசி ; நன்கு தீட்டிய அரிசி . மடை - சோறு . கருனை - பொரிக் 
கறி . வறையல் பெருக்கம் - பிறிதொரு வகைப் பொறிக்கறியின் மிகுதி . சிற்றுணா 
வகை - சித்திரான்னம் முதலியன . உளவர் - செல்வம் உள்ளவர் . களவு அரும் 
அன்பு - கள்ளமில்லாத அன்பு , 


ப 


,246 , பொருவு - உவமை . அம்பர் நகரம் , பொன் தகடு ; நகரின் மூன்று பகுதி 
களிலுமுள்ள மாடங்கள் , மணிகள் ; நகரின் நடுவிலுள்ள கோயில் நாயகமணி . இங்கு 
அம்பர் ஒரு பதக்கமாக வருணிக்கப்பெற்றது . பொலம் கொடு செய் தகடு - பொன்னா 
லாகிய தகடு . ஒருவுதல் - நீங்குதல் . நாப்பண் - நடு . திரு - செல்வம் . பரிதி குலம் - 
சூரிய குலம் . செம்பியர் பிரான் - கோச்செங்கட் சோழன் . 


247 - 48. இவ்விரு செய்யுட்களும் ஒரு தொடர் . கிள்ளி ஆற்றிய கோயில் 
கைலாயக் கோயிலே என்று இயைக்க . அம்பர்க் கோயில் ஒரு மாடக் கோயிலாதலின் 
அதனை வரைமேல் ஒளிர் காட்சி உடையது என்றனர் . மால் வரை - பெரிய மலை 


. 


64 


திரு அம்பர்ப் புராணம் 


248. தேவி யோடுஞ் சிவபெரு மானருள் 

மேவி நாளும் விடாம லமர் தலால் 
வாவி சூழ்கயி லாயவண் கோயிலே 
ஆவி நேர்கிள்ளி யாற்றிய கோயிலே . 


கோயில் மதில் 


249 . 


மாறு தாங்கி வடிவு குலையத்தி 
ஏறு தாங்கி யிழிந்தவை யெள்ளியே 
பேறு தாங்கிப் பிரானையுட் கொண்டுவெள் 
ஏறு தாங்கி யுயர்ந்தன விஞ்சியே . 


கோபுரம் 


250. உட்ட வாதவன் போங்குற வுட்பு கூஉ 

அட்ட மூர்த்தி யடிதொழு மன்பினார் 
சட்ட மார்சிவ லோகத்தைச் சார்வதற் 
கிட்ட வேணியென் பாமுயர் கோபுரம் . 


251. பிரிய வானதியும்பிறை யும்முடிக் 

குரிய வாமெனத் தாங்கி யொளிர்தலால் 
கரிய மாறும்பித் தோலிற் கலத்தலால் 
அரிய நாயகன் போலுமக் கோபுரம் . 


வாவி - நீர் நிலை . கிள்ளி . 


வாங்கும் நாள் எவற்றையும் அழிக்கும் ஊ ழிக் காலம் . 
சோழன் . 


249. . 
இஞ்சி - மதில் . வடிவு குலைய மாறு தாங்கி என்றியைக்க . 

மாறு - பிற 
மதில்களினின்று மாறுபட்ட தன்மை . பேறு - செல்வம் . பேறு தாங்கிப் பிரான் 
என்றும் இணைக்கலாம் . 
ணைக்கலாம் . வெள் ஏறு - வெள்ளை நிறங்கொண்ட இடபம் . 

. 


250 . உள் தவாத அன்பு ஓங்குற - மனத்திலே குற்றமற்ற அன்பு மேலிட்டோங்க . 
உள் புகூஉ - உள்ளே நுழைந்து . அட்ட மூர்த்தி ; பூமி , நீர் , தேயு , வாயு , ஆகாயம் . 
சூரியன் , சந்திரன் , இயமானன் என்ற எட்டு மூர்த்தங்களான சிவபெருமான் . 
சட்டம் - செப்பம் ; நேர்மை . கோபுரத்தை 

கோபுரத்தை நிலவுலகிலிருந்து சிவலோகத்திற்கு 
ஏற வைக்கப்பட்டுள்ள ஏணியாகக் கூறினார் . 


251. கோபுரத்தின் உயர்வு வானத்தை எட்டியது என்பது இங்குக் கூறப் 
வான் நதி - கங்கை . மால் - மேகம் . தும்பித் தோலின் 

- யானைத் தோலைப் 
போல 

கோபுரம் சிவபெருமானுக்கு ஒப்பு எனச் சிலேடை வகையால் கூறுகின்றது . 


பட்டது . 


3. திரு நகரப் படலம் 


65 


அன்னமாம் பொய்கை 


252 . 


என்ன தீர்த்தமு மெய் திவந் தாடுறும் 
முன்ன மெண்ணிய யாவு முடிப்பதாய் 
மன்னி மேன்மை மருவி விளங்குறும் 
அன்ன மாம்பொய்கை யற்புதத் தீர்த்தமே . 


253 . 


தூல காரணஞ் சூக்கும மேயென 
ஞால மோதுத னன்றுதெளிந்தனம் 
சீல மார்பெருந் தீர்த்தங்கள் யாவைக்கும் 
மூல மாய்ச்சிறி தாயது முந்தலால் . 


254. நெடிய மாதவர் யாவரு நேர்ந்துகீழ்ப் 

படிய மேவுங் குறுமுனி பண்பென 
நெடிய தீர்த்தங்கள் யாவையு நேர்ந்துகீழ்ப் 
படிய மேவுங் குறியவப் பைம்புனல் . 


255. சிறிய தாய வுருவஞ் சிவணினும் 

முறிய வல்லிருள் யாவு முருக்கலும் 
குறிய யாவு மெனவிலை கோடலும் 
செறிய வாமணி போலுமத் தீம்புனல் . 


256 . 


அண்ட வாண ரவாவன்ன மாம்பொய்கை 
பண்ட வாதசோ பான வனப்பினால் 
விண்ட தாமரை யாதிய வீயினால் 
கண்ட பார்வை கவர்வதெஞ் ஞான்றுமே . 


252. என்ன தீர்த்தமும் எய்தி - எல்லாப் புண்ணிய தீர்த்தங்களையும் தன்னிடத்தே 
பெற்று . அன்னமாம் பொய்கை ; தலத்துத் தீர்த்தத்தின் பெயர் . 


253 . அன்ன மரம் பொய்கை சிறு வடிவினதாயினும் , பிற தீர்த்தங்களுக்கெல்லாம் 
மூலமாய் உள்ள தன்மை , பருப்பொருளுக்கெல்லாம் மூலகாரணம் நுண்பொருளே 
என்ற உண்மையை விளக்குகின்றது எனக் கூறுகின்றது இக் கவி . 


255. அன்னமாம் பொய்கைக்கு உயர்ந்த இரத்தினம் உவமை . 

சிவணுதல் - 
பொருந்துதல் . முருக்குதல் - அழித்தல் . யாவும் குறிய என மாற்றிப் பொருள் 
காள்க . 


256. அண்ட 

அண்ட வாணர் அவாவு அன்னமாம் பொய்கை . பண் தவாத - வேலைப் 
பாட்டில் குறைவில்லாத . சோபானம் - படிக்கட்டு . வீ - மலர் , 

5 


66 


திரு அம்பர்ப் புராணம் 


அம்பிகையின் திருக்கோயில் 


257 . 


புவன வேணிப் புராணர்மெய் யென்றியம் 
புவன வாயினர் சூழப் பொலிதரும் 
புவன மீன்று புரக்குங் கருணைவம் 
புவனப் பூங்குழன் மேயபொற் கோயிலே . 


258. போற்ற வாம்வனப் பூங்குழன் மானமிக் 

கேற்ற மாங்கதி ரென்றும் விளங்கலால் 
தோற்ற மீறு தொலைப்பரி தாங்கதி 
சாற்ற நின்றது தான் மிகை யாமன்றே . 


இறைவர் கோயில் 


259 . 


அருமை மைந்தனங் காற்றிய கோயிலென் 
றொருமை யாள ருரைத்திட வோங்கலால் 
பெருமை செய்யப் பிதா நின்ற தொக்குமால் 
கருமை சேர்மணி கண்டர்வி மானமே . 


260. போற்று வார்கட் புறவிருள் போக்கிடும் 

ஏற்று வார்கொடி யேற்றவி மானமுள் 
சாற்று வார்மல மாசு தகர்த்திடும் 
ஆற்று வார்சடை யாங்கமர் சோதியே . 


புராணர் 


257. புவனம் - நீர் . 

சிவபெருமான் - மெய் - உண்மைப் பொருள் , 
மெய் என்று இயம்பு வன வாயினர் எனப் பிரிக்க . வன வாயினர் - அழகிய வாயை 
உடையவர் ; இயம்புவன வாயினர் என்றும் கொள்ளலாம் . வம்பு வனப் பூங்குழல் 
( நாயகி ) - தலத்து அம்பிகையின் பெயர் . 


அரிது 


258 . போற்று அவாம் - போற்று தலைக் கொண்ட . மானம் - விமானம் . கதிர் - 
சூரியன் . தோற்றம் ஈறு தொலைப்பு அரிது ஆம் கதி சாற்ற நின்றது ; சூரியன் , 

. 
பிறப்பும் இறப்பும் மாற்றுதல் 

என்னும் உண்மையைத் தன் உதயத் 
தாலும் அஸ்தமனத்தாலும் காட்டுவது என்பதாம் . வரம்பில தோற்ற மாக்கள் , 
இறக்குமா றி துவென் பான் போல் முன்னை நா ளிறந்தான் பின்னாள் , பிறக்குமா 
றி துவென் பான்போற் பிறந்தனன் பிறவா வெய்யோன் என்ற கம்ப . அயோத் 
675 ஆம் செய்யுளைக் காண்க . ஒப்பு : * தேய்த லுண்மையும் பெருக லுண்மையும் . 
மாய்தலுண்மையும் , பிறத்தலுண்மையும் , அறியா தோரையும் அறியக் காட்டித் 
திங்கட் புத்தேள் திரிதரும் உலகத்து ( புறம் . 27 ) . 


259 அருமை மைந்தன் - பிரமன் . 

ஒருமையாளர் - பெரியோர் . ஓங்கலால் 
பெருமை செய்ய - உயரத்தினால் பெருமை பெற . பிதா - திருமால் . 

திரிவிக்கிரம 
மூர்த்தி , விமானம் நிமிர்ந்து ஓங்கி நிற்கும் தோற்றத்துக்குத் திரிவிக்கிரம மூர்த்தி 
தின்ற நிலை உவமை . 


} 


விமானம் , 


260 . 

பக்தர்களுடைய கண்ணுக்குப் புறவிருளைப் போக்குவது ; 
உள்ளேயுள்ள மூர்த்தி அகவிருளைப் போக்குவார் என்பது கூறப்படுகின்றது . 

ஏற்று 


3. திரு நகரப் படலம் 


67 


261 . 


கொடி மரம் 
கூறு தன்னிலை பூக்கொள லின்றியே 
வேறு கொண்டு விராவிய பேர்க்கெலாம் 
மாறு தீர்பல மெல்லாம் வழங்குமால் 
ஏறு தாங்கி யெதிர் நிற்கு மோர்தரு . 


262 . 


பிற சந்நிதிகள் 
ஆடு மேன்மை யடிகட மன்றமும் 
கூடு நாயகர் மேவிய கோயிலும் 
தேடு சந்திர சேகரர் மானமும் 
பாடு வாரிப் படிமிசை யாரரோ . 


ஒலிகளின் சிறப்பு 
263. மேய நாரதர் வீணை முழக்கமும் 

பாய நான்மறைப் பாட லமலையும் 
ஆய நால்வர் துதியி னரவமும் 

ஆய மன்றுறங் காமை மருவுமே . 
264 . வளையி னோதையும் வாரழ லாற்கட்ட 

முளையி னோதையு மூடுஞ் சருமவார்த் 
தளையி னோதையுஞ் சாற்றுபல் வங்கியத் 
துளையி னோதையுஞ் சூழ்முகி லோதையே , 


மாசு 


ஆணவம் , 


4 


கூறு .. 


வேறு 


ஏறு 


மன்று 


சபை . 


வார் கொடி - இடபத் துவசம் . 

மாயை , கருமம் என்பன . 
ஆறு வார் சடை - 

கங்கையாற்றை யடக்கிய நீண்ட சடை . 
261 . இச் செய்யுள் , சந்நிதியின் முன்னேயுள்ள கொடி மரத்தின் பெருமையைக் 
கூறுவது . கொடி மரம் 

என வழங்குதலால் தரு என்றார் . 
கொண்டு - தரு என்றதற்கேற்ப இலை , பூ முதலியன இல்லாமல் , மற்ற மரங்களி 
னின்று வேறுபட்டு . தாங்கி - இடபத்தைக் கொண்டு ; 

ஏற்றங்கொண்டு 
எனவுமாம் . 
282. ஆடும் மேன்மை அடிகள் - ஸ்ரீ நடராஜர் . 

கூடும் 
நாயகர் - அம்பிகை , முருகன் இவர்களுடன் கூடிய ஸ்ரீ சோமாஸ்கந்தர் . மானம் 
விமானம் . பாடுவார் இ படி மிசை யார் எனப் பிரிக்க . படி மிசை - பூமியில் . அரோ : 
அசை . 
263 . 

பரவிய . அமலை - ஒலி . நால்வர் - தேவார திருவாசக ஆசிரியர் . 
அரவமும் ஆய் அமன்று எனப் பிரித்து இயைக்க . அமன்று - நெருங்கி . அரவமும் 
ஆய் அ மன்று எனலும் ஆம் ; இப் பொருளுக்கு , மன்று என்றது முன்னுள்ள 
மகா மண்டபம் ஆம் . 

264 . வளை - சங்கு . அழலால் சுட்ட முளை : புல்லாங்குழல் . மூடும் சரும வார்தளை 
தோலால் மூடி , வாரால் கட்டப்பட்ட வாத்தியங்கள் , வங்கியம் - துளைக் கருவிகளுள் 
ஒன்று . 


பாய 


68 


திரு அம்பர்ப் புராணம் 


265. அம்மை முன் சென் றடியுறை வைப்பதும் 

கொம்மை வெள்விடைக் கூத்தர்முன் வைப்பதும் 
இம்மை யாவ ரளவிட் டியம்புவார் 
செம்மை யார்பொற் சிலம்பென லாமரோ . 


266. இன்ன தாய வெழின்மணிக் கோயிலில் 

அன்ன மென்னடை யம்பிகை யாளொடும் 
நன்னர் மேவி நயந்தரு ணல்கிடும் 
பின்ன மில்லாப் பிரமபு ரேசனே . 


267 . 


நம்பர் மேவிய நல்ல நகரெனும் 
அம்பர் மாநகர்ச் சீரென் னறைந்தனம் 
இம்பர் ஞால மினிதெடுத் தேத்துபூங் 
கொம்பர் மல்கிய நைமிசங் கூறுவாம் . 


நகரப் படலம் முற்றியது . 


( இப் படலத்துத் திருவிருத்தம் 121 ) 


265 . 

அடியுறை - பாத காணிக்கை. கொம்மை - திமில் ( கொண்டை ) . விடை 
கூத்தர் - சிவ பெருமான் ; பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் இடபத்தின் கொம்பு 
களுக்கிடையே நின்று கூத்தாடுவரென்பது ஐதிகம் . காணிக்கைப் பொருள்கள் 
மேருமலை போலக் குவிந்தன என்பது ஈற்றடியின் கருத்து . 


286 - 67. பொருள் வெளிப்படை , 


4 . 


நைமிசாரணியப் படலம் 


நைமிசத்தின் பெருமை 


268 . 


கால வேற்றுமை யின்மையிற் கண்கவர் 
கோல மேவலி னின்பங் குலாவலின் 
சீல மாருஞ் சிவபுர மேயென 
ஞால மேத்தப் பொலிவது நைமிசம் . 


269. வாவித் தாமரை வண்டு பெடையொடும் 

கூவித் தாமரை யெண்கொளப் பாடுபண் 
மேவித் தாமரை யாதி விலங்குணா 
ஓவித் தாமரை சோடுற் றுவக்குமால் . 


270 . 


- 


கான வாரண மார்த்துக் களித்துப்பெய் 
தான வாரண மாவிர தங்கொளும் 
மான வாரண மாதவர் தோய்புனல் 
பேன வாரண மாறெனப் பேருமே . 

( இவையிரண்டுந் திரிபு ) 


268. நைமிசாரணியத்தின் பெருமை . பொருள் . வெளிப்படை . 


269. ( இச் செய்யுள் முதல் , இப் படல ததுப் பாடல்களுக்கு ஆசிரியரே வகுத்த 
உரை தரப்பெறுகிறது . ) 


வாவித் தாமரை வண்டு பெடையொடும் - தடாகங்களினுள்ள 

தாமரைப் 
பூக்களிடத்து வண்டுகளானவை தங்கள் பெண் வண்டுகளோடும் , கூவித் தாமரை 
யெண் கொளப் பாடு பண் - இரைந்து . தாமரையென்னும் அளவு கொள்ளப் பாடு 
கின்ற இராகங்களை , மேவித் தா மரை யாதி விலங்குணா - விரும்பித் தாவுகின்ற மரை 
முதலாகிய மிருகங்கள் தங்களுணவையும் , ஓவித் தா மரைசோடுற்றுவக்கும் - நீக்கித் 
தங்களுக்கரசாகிய சிங்கத்தோடும் அத் தடாகங்களின் கரையில் வந்து மகிழ்ச்சி 
யடையும் . தாம் , ஆல் : அசை நிலை . 


கான 


270 . 

வாரணம் ஆர்த்து களித்து பெய் - காட்டு யானைகளானவை 
சத்தித்து , மகிழ்ச்சியடைந்து சொரியா நின்ற , தான வாரண மா விரதம் கொளும் - 
மதநீர் வர , மகா விரதங்களைக் கொண்ட , மான வாரண மா தவர் தோய் புனற் பேன 
வாரணம் - பெருமை பொருந்திய வேதங்களை நன்றாய்த் தெரிந்த விருடிக ணானஞ் 
செய்யா நின்ற நுரையையுடைய புனலிலுண் டாகிய சங்கங்கள் , ஆறெனப் பேருமே - 
அந்த மத நீரை நதியென்று நினைத்துப் பெயர்ந்து செல்லும் . 


70 


திரு அம்பர்ப் புராணம் 


271. போத கத்தினை யாவளி போற்றுகைப் 

போத கத்தினை நோக்கரிப் போத்தினம் 
போத கத்தினை யார்புனத் தென்னு நூல் 

போத கத்தினை யாயுமப் பொங்கரில் . 
272. தந்த வாரணம் போர்த்திய சாமிவி 

தந்த வாரணம் போற்றுமத் தானத்தி 
தந்த வாரணம் போடுசெய் சந்திநீர் 
தந்த வாரணம் போமுகுந் தன்கைக்கே . 

( இவையிரண்டும் யமகம் ) 


273. அம்ப டர்ந்தக லாதவி ருஞ்சடை 

அம்ப டர்ந்தக லா தவி ருஞ்சடை 
நம்ப னங்கம லப்பத நாறுவ 
நம்ப னங்கம லப்பத நாறுவ . 


( இது பாடக மடக்கு ) 


வேறு 
274. தித்தித்ததேதூத், தொத்துத்துதைதேத் 
துத்தத்து தேத்தீ துத்தத்த தோத ,, 

( இது தகரவருக்கமொன் றனால் வந்த செய்யுள் ) 


போத 


271. போ தகத்தி னையா வளி 

வளி போற்று கைப் போ தகத்தினை புட்பங்களி 
னிடத்துத் ( தேனை யுண்டு ) வருந்தாத வண்டுகள் விரும்புகின்ற கையினையுடைய 
யானையை , நோக்கரிப்போத்தினம் - பார்க்கின்ற வாண் சிங்கத்தின் கூட்டங்கள் , 
போ தகத் தினை யார் புனத் தென்னும் - போகக்கடவாய் தகுதியாகத் தினைப்புனத் 
தென்று சொல்லும் ; நூல்போ தகத்தினை யாயு மப் பொங்கரில் - சிவஞான 
மென்னு நூலை ( முனிவர்கள் ) ஆராய்ச்சி செய்கின்ற வந்த நைமிச வனத்தில் , 

272. தந்த வாரணம் போர்த்திய சாமி விதந்த வாரணம் போற்றுமத்தானத்து 
தந்தங்களையுடைய யானைத் தோலைப் போர்த்திக்கொண்ட சிவபெருமா னெடுத்துச் 
சொல்லிய வேதங்களுந் துதிக்கா நின்ற வவ்விடத்து , இதந் தவா ரணம்போடு செய் 
சந்தி நீர் தந்த வாரணம் - நன்மை கெடாதவர்கள் பொருந்திய விருப்பத்தோ டா 
கின்ற திரிகாலக் கருமப் புனலி லுண் டாகிய சங்கம் , போமுகுந்தன் கைக்கே - 
விட்டுணுவின் கையினிடத்தடையும் . 

273. அம் படர்ந்த கலா தவிருஞ் சடை , யம்படர்ந் தகலா தவிருஞ்சடை - 
நம்பனங் கமலப் பதம் - அழகு பரவிய ஒரு கலைச் சந்திரன் றங்கிப் பிழைத்தலை 
யடைந்த , கங்கை நெருங்கி நீங்காது விளங்குஞ் சடையினையுடைய சிவபெருமான 
தழகிய செந்தாமரை போன்ற திருப் பாதங்கள் , நாறு வ நம் பனங்கு - மணக்கும் 
வனமென்று சொல்லு மவ்விடத்து , அமலப் பத நாறுவ - மல நீங்கிய பதவிகள் 
விளங்குகின்றன . 

274 தூத் தொத்துத் துதை தேத்துத் தத்து தேத்தீ - பரிசுத்தமுடைய 
பூங்கொத்துகள் நெருங்கிய விடத்துத் தாவுகின்ற தேனீக்கள் , துத்தத்ததோத - 
ஏழிசையி லொன்றைப் பாட , தித்தித்ததே - இனிப்பாயிருந்தது . 


4. நைமிசாரணியப் படலம் 


71 


வேறு 


275. சந்தமூடுவ , சந்தமூடுவ , சந்தமூடுவ , சந்தமூடுவ . 

( இஃதேக பாதம் ) 


276. ஆய வாழை குராவத வாருவ , நேய மாழை மரா நித மோருவ 
பாயகாஞ்சி பலவு நிரம்புவ , தூய தாஞ்சுப மேவுப ரம்புவ . 

( இது கோமூத்திரி ) 


277. சந்து வம்பு தழுவு மகிழினும் 

நந்து வண்கிளை கொண்டொளிர் நாகத்தும் 
முந்து வஞ்ச முகிழ்த்தவி றாலினும் 
வந்து வந்து வளைந்து விழுமளி . 

( இது கூட சதுக்கம் ) 


வேறு 


278 , சார்ந்த தாம்ப ராமரை , நேர்ந்த தாம்ப றாமரை , 
சார்ந்த தாம்ப றாமரை , நேர்ந்த தாம்ப றாமரை . 

( இது முரச பந்தம் ) 


275. சந்தமூடுவ சந்தமூடுவ சந்தமூடுவ - சந்தன மரங்களிற் பொருந்திய 
கொடிகளினிடையே தென்றற் காற்றான வை பிணங்குவன ; சந்தமூடுவ 

சந்தமூடுவ - அழகு 
மூடியிருப்பன . 


276 . ஆய வாழை குராவத வாருவ - உண்டாகிய வாழை மரம் , குரா மாம் , 
அத்தி மரம் பொருந்துவன ; நேய மாழை மரா நித மோருவ - விருப்பம் பொருந்திய 
மாமரமும் , கடப்பமரமு மெப்போது மியாவராலு மாராயப்படுவன ; பாய காஞ்சி பலவு 
நிரம்புவ - பரவிய காஞ்சி மரமும் பலாமரமு நிரம்பி யிருப்பன ; தூயதாஞ் சுப மேவு 
பரம்புவ - பரிசுத்தமான சுகங்கண் மேவுதல் பரவியிருப்பன அந்த நைமிசவனத்தில் . 


277 . சந்து வம்பு தழுவு மகிழினும் , நந்து வண் கிளை கொண் டொளிர் நாகத்தும் , 
முந்து வஞ்ச முகிழ்த்த விறாலினும் - சந்தன மரத்தினும் , வாசனை பொருந்திய மகிழ 
மாத்தினும் , மிகுதியாகிய கொம்புகளைக் கொண்டு விளங்கும் புன்னை மரத்தினும் , 
உயர்ந்த மூங்கின் மரத்துக் கட்டியிருக்கின்ற தேனடையினும் , வந்து வந்து வளைந்து 
விழு மளி - வண்டுகளானவை வந்து வந்து சூழ்ந்து விழும் . 


278. சார்ந்த தாம்ப றாமரை , நேர்ந்த தாம்ப றாமரை - எண்ணிக்கையிற் 
பொருந்தியதாகிய ஆம்பலெண்ணையுந் தாமரையெண்ணையு முடைய யானைகளையுந் 
தாவுகின்ற மரையென்னு 

மோர்வித மிருகங்களையும் பொருந்தியிருக்கின்றது ; 


12 


திரு அம்பர்ப் புராணம் 


279 , ஒரு மோருயி ராற்பசு வோ தலுற் 

றாரு மற்றொன் ற னாலுயி ராக்குபு 
சேரு மற்றொன்றி னெத்தருச் செப்பலாம் 
வாரு மற்றஃதெங்கு மலருமே . 

( இஃது அக்கர வருத்தனை ) 


280 . 


சாத மந்தவ னந்தழை வித்தலு 
மேத மேதுமின் ராகவி ரித்தலுங் 
காதல் பூப்ப விடந்தொறுங் காட்டலும் 
போத கந்தகங் கம்மெனப் போற்றுமே . 

இஃது அக்கரச் சுதகம் ) 


வேறு 


281. தவம கலார் சேர , வருதிரமா வார் சே , 

மதியிவருமேவார் , கரவர் கரு மாலா . 


( இது சுழி குளம் ) 


282. மாவாயாவீ வீயாவாமா 

வாயாவோவா வாவோ யாவா 
யாவோவாமா மாவா வோயா 
வீவாமாமே மேமா வாவீ . 


( இது சருப்பதோபத்திரம் ) 


சார்ந்த தாம்ப றாமரை - செங்கழு நீரையுந் தாமரையையுங் கலந்திருக்கின்றது ; 
நேர்ந்த தாம்பறாமரை - ஒளியை யுடையவர்களாகிய முனிவர்கள் பலரை யுடைத்தா 
விருக்கின்ற தவ்வனம் . 

279 . ஆவென்றும் , ஆவியென்றும் , ஆவிரையென்றும் பொருள் கொள்க . 


280. சாத மந்தவ னந்தழை வித்தலு மேத மேதுமின்றாக 

மேதுமின்றாக விரித்தலுங் 
காதல் பூப்ப விடந்தொறுங் காட்டலும் - போ தகந் தகங் கம் மெனப் போற்றுமே : 
போதகம் - ஞானம் ; " தகம் - வெப்பம் ; கம் - சலம் . 


281. தவமகலார் சேர வரு திர மா வார்சே மதி யிவரும் . தவத்தினின்று நீங்காத 
வர்கள் சோ வருகின்ற நிலைமையையுடைய மாமரம் , ஆத்திமரம் , செம்மரங்களிற் 
சந்திர னேறும் ; மேவார் கரவர் - கள்ள முடையவர்கள் பொருந்தார்கள் ; கரு மாலா . 
சனனங்கள் கலப்பனவல்ல , அவ்வனத்தில் . 


282 . 


மா வா யா வீ வீயா - மாமரம் , ஆச்சாமரம் , யாமர மிவைகளின் பூக்கள் 
கெடுவனவல்ல ; வா மா ஆயா - தாவா நின்ற மான் கெடுவனவல்ல ; ஓவா ஆவோ 
பசுக்களோ நீங்காதன ; யா வாயா - எவை கிடையாதன 

? 

ஓ - அசை . ஆமா மா 
வாவு ஓயா - காட்டுப் பசுக்கள் மற்றை மிருகங்கள் தாண்டுத லோய்வனவல்ல ; 
வீவு ஆம் ஆம் ஏ மே மா வா வீ - நீக்க மாகு மா நீர் 

வா வீ - நீக்க மாகு மா நீர் இன்பமே பெரிய தடாகங்க 
ளெல்லாமவ்வனத்தில் , 


4. நைமிசாரணியப் படலம் 


73 


283. தேயாவாமா யாவாடாதே , தேனாராவே தாமோவாதே , 
தேவாமோதா வேரானாதே , தேடாவாயா மாவாயாதே . 

( இது மாலை மாற்று ) 


284. போது மேயம ராகவி போருந்த 

மீது பாயவு மாடுவ வேருந்தி 
மோது மோத நரு நகு மூருங்க 
மேது வாரவை நீடவ ணேருந்து . 


இது காதை கரப்பு ) 


வேறு 


285. துருவ நீரது , கருகுறாதது , திருவமாயது , தருவிராயது . 

( இஃதிதிற் கரந்த செய்யுள் ) 


வேறு 


286 . 


அருமா தவத்தர் புரிமேதத் தாலமர் நன்னிழலாற் 
பெருநா னில மும்பர் தாங்கூடு மாறளி பெற்றிடலால் 
ஒருவா மயற்பண் புரம்போம் வரம்பற் றுரந்தரலால் 
வெருவா வனமதி மேன்மையுற் றென்றும் விளங்கிடுமே . 

( இது கரந்துறை செய்யுள் ) 


யா 


283. தேயா ஆமா - காட்டுப் 

பசுக்கள் தேய்வனவல்ல ; வாடாதே - 
யாவென்னு மரம் வாடாது ; தேன் ஆர் ஆவே தாம் ஓவாதே - தேன் பொருந்திய 
ஆச்சாமாந் தான் நீங்காது ; தேவாம் ஓதா ஏர் ஆனாதே - தெய்வத் தன்மையாகிய 
சொல்ல முடியாத அழகு நீங்காது ; தேடா ஆயா மா ஆயாதே - தேட முடியாத ஆயக் 
கூடாத வண்டுகள் கெடாது . 


284. போது மேய மராகவி போருந்த மீது பாயவு மாடுவ வேர் - பூக்கள் 
பொருந்திய கடப்ப மரங்கள் குரங்குகள் போரைச் செய்யவும் மேலே தாண்டவும் 
வேரோடும் ஆடுவன ; உந்தி மோது மோத நரு நகும் - கடலைப்போல அலைமோதும் 
வெள்ள மாகிய தேன்கள் விளங்கும் ; 

ஊரும் கம் 

ஏ துவாரவை நீடவண் 
உந்து - மேகங்கள் காரணம் பொருந்திய சபைகள் மிகுந்த வவ்விடத்து அழகைச் 
செய்து வருகின்றன . 


285. துருவ நீரது - தேடா நின்ற வழகிய குணத்தை யுடையது ; கருகுறாதது 
வாடாதது ; 

திருவமாயது - உலகிற்கெல்லாம் செல்வமாகியது ; தரு விராயது - மரங் 
களைக் கலந்திருப்ப தவ்வனம் . 


286 . அரூ மா தவத்தர் புகழ் மேதத்தால் - அரிய மகா தவத்தினை யுடையவர்கள் 
புகழா நின்ற யாகத்தாலும் , அமர் நன்னிழலால் - யாவர்களும் விரும்புகின்ற நல்ல 
நிழலாலும் , பெரு 

மும்பர் தாங் கூடுமா றளி பெற்றிடலால் - பெரிய 
பூலோகத்தாரும் தேவலோகத்தாரும் சேரும் விதம் கிருபையை யுடைத்தா விருத்த 


நானில் 


ரீ 


ரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


1 


287. அம்பரம ரும்ப ரருளிடத்தா ரற்புதமார் 
நம்பரமர் தாண்மனமே நாடு . 

( இஃதிதிற் கரந்த செய்யுள் ) 


288 . 


ஏக மாத்திரை யேறு மடைத்தலை 
ஏக மாத்திரை யேறும் வெற் பாற்றிடும் 
ஏக மாத்திரை யேறுசங் கங்குலாய் 
ஏக மாத்திரை யேறு பொன் கீளுமே . 

( இது மாத்திரைப் பெருக்கம் ) 


289. ஒன்றின் மாத்திரை யுற்றக ழுக்கடை 

ஒன்றின் மேற்றிசைக் காற்றி னுயருவ 
ஒன்றின் மேக வளமை யுரைத்திடில் 
ஒன்றில் கார்க்கவி யெண்ணில்கண் ணுற்றவே . 

( இது மாத்திரைச் சுருக்கம் ) 


லாலும் , ஒருவா மயற்பண் புரம் போம் வரம் பற்றுந் தரலால் - நீங்காத மையற் 
குணத்தின் வலி போகும் வரத்தைப் பற்று தற்கு ஞானத்தைக் கொடுத்தலாலும் , 
வெருவா வன மதி மேன்மையுற் றென்றும் விளங்கிடுமே - ஒரு நாளு மழிவில்லா தவந் 
நைமிசாரணிய மதிக மேன்மையைப் பொருந்தி யெக்காலமும் விளங்கும் . 


மனமே 


287 . அம்பரம ரும்ப ரருளிடத்தா ரற்பு தமார் , தம்பரமர் தாண் 
நாடு - அம்பரென்னுந் தலத்தில் வீற்றிருக்கின்ற மகாதேவர் , அம்மையை யிடப் 
பாகத்தி லுடையவர் , ஞான மயமான நமது பரமேசுரர் பாதங்களை நெஞ்சே நீ தேடு . 


288 . மாத்திரை யேறு மடைத்தலை : அடை - தழை - தாழை ; தென்னை 
மரங்களின்றலைகள் , ஏக மாத்திரை யேறு வெற்பாற்றிடும் : வெற்பு - நகம் - நாகம் - 
தேவலோகத்தைச் சுமக்கும் ; ஏக மாத்திரை யேறு சங்கங் குலாய் : சங்கம் கம்பு , 
காம்பு - மூங்கின் மரங்கள் வளர்ந்து , ஏக மாத்திரை யேறு பொன் கீளுமே : பொன் 
தனம் , தானம் - தேவலோகத்தைக் கிழிக்கும் . 


289. ஒன்றில் மாத்திரை யுற்ற கழுக்கடை : ஆயுதம் - ஈட்டி - இட்டியாக 
மானவை , ஒன்றில் மேற்றிசைக்காற்றி னுயருவ - மேல்காற்று : கோடை - கொடை.. 
கொடுத்தலாலுயருவன ; ஒன்றில் மேக வளமை யுரைத்திடில் : மேகம் - வானம் 
வனம் - நைமிச வனத்தின் வளமையைச் சொன்னால் , ஒன்றில் கார்க்கவி யெண்ணில் 
கண்ணுற்றவே : கருங்குரங்கு - யூகம் - யுகம் - அநேக யுகங்களைக் கண்டிருக்கின்றதாம் . 


4. நைமிசாரணியப் படலம் 


i 


290 . 


பரவ சோகு தண் பாடல ராசியும் 
விரவி யுங்கு மிடைகர வீரமுங் 
குரவ மாமல கங்குளி ரத்தியு 
முரம னைபட வோங்கு குணத்தவே , 


291. புனைவண் டாடு மருத மரவம்பூ 

நனைவம் பேய்தொடை பொங்கரா னாடியே 
நினைகண் ணோகண்டா னீதம தா குவ 
தனைவ ராத தரமொய்க ரா தவே . 

( இவையிரண்டு மிரட்டை நாகபந்தம் ) 


292 . 


சூத மேயவந் தீந்தழை துன்றுவ 
சீத மாமலர் சீர்துற்ற மாண்பின 
ஏத மென் றதொன் றின்றுண்டு தீவிய 
போத நாறலின் மாறடும் பொங்கரே . 

( இஃது அட்டநாக பந்தம் ) 


வேறு 


293. ஒருவரு மாவின் கனிவானத் தாருண வேதமுறா 

முருகலர் பூங்கொம்பர் தாமுத வேது முதலுணர்த்தார் 
திருவள வாத வவரென வேவந்து சேருமண்மீ 
தருண்மெய்யை யாய்ந்தொழி யாவழி யாத வளத்ததுவே . 

( இஃது இரதபந்தம் ) 


290 . பரவசோகு . 

குளிரத்தியும் -- பரவிய அசோகு மரமும் , 
குளிர்ச்சி பொருந்திய பாதிரி மரக் கூட்டமும் , கலந்தவ் விடத்து நெருங்கும் அலரியும் , 
குராமரமும் , நெல்லி மரமும் , குளிர்ச்சியாகிய அத்தி மரமும் , உரமனை படவோங்கு 

ணத்தவே - அவ்வனத்தில் வலி நிலை பெற்று அழ குண்டாக வளருங் குணத்தினை 
யுடையது . 
291. புனைவண்டாடு .. 

..... - 

னீ தமதாகுவ - அலங்காரமாகிய வண்டு 
களாடு மருத மரத்தையும் , குங்கும மரத்தையும் , பூக்களையும் , அரும்புகளையும் , 
வாசனை பொருந்திய பூங்கொத்துகளையுங் கொண்டு , கருதி நினைத்துக் 

கண்ணற் 
கண்டால் நீ தியே யுண் டாகின்றன ; தனை வராத தர மொய் கறாதவே - அள விடக் 
கூடாத தரத்தால் வலி குறையா தன வவ்வனம் . 

292 . சூத மேயவந் தீந்தழை துன்றுவ - மாமரங்கள் பொருந்திய வழகிய 
வினிப்பாகிய தளிர்களா னிறைவன ; சீதமாமலர் சீர் துற்ற மாண் பின - குளிர்ச்சி 

அழகிய பூக்கள் சிறப்படைந்த பெருமையை யுடையன , ஏ தமென்ற 
தொன்றின்று - குற்ற மென்று சொல்லிய தொன்றில்லை ; உண்டு தீவிய - தித்திப் 
பான வைகளிருக்கின்றன ; போத நாறலின் மாறடும் பொங்கரே - ஞானம் விளங்கலால் 
பகையை வெல்லு மவ்வனத்தில் . 

293. ஒருவரு மாவின் கனி - நீங்குதலரிய மாம்பழங்கள் , வானத்தாருண 
தேவர்களுண்ண , ஏ தமுறா முருகலர் பூங்கொம்பர் தாமுத வேது முதலுணர்ந்தார் - 


யுடைய 


16 


திரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


294 .. 


மாதவாத தா தருத சூதமோத கீதவேத 
வேதமோவு சூழலாய வாழைசே பலாமுனாய 
போதமேய தீயவாய சாரொணாத தானமாய 
தோ தவாய மேன்மைசால்வ தோகை கூர்வ தாயதே.. 

( இது கமல பந்தம் ) 


வேறு 


295. 


தேய மா தர மேயதே , தேய மே தக வேயதே ,, 
தேய வேமிக வாயதே, தேய வாவின மாயதே . 

( இது நான்காரைச் சக்கரம் ) 


வேறு 


296 . 


பொற்பமர் வானுயர் கொம்பரெ லாம்பசும் பூச்சொரிவ 
பற்பல வாய வருக்கை பழம்பல கவியு திர்ப்ப 
அற்பமர் புன்னை யரும்பரெ லா மகன் மண்மறைப்ப 
பொற்றுணி பற்றிய வண் கணி வண்டப்பப் பூப்பற்றுமே . 

இஃது ஆறாரைச் சக்கரம் ) 


குற்றமடையாத வாசனையை வீசுகின்ற பூக்களையுடைய கொம்புகள் கொடுத்தலின் 
காரணத்தின் முதலைச் சொல்லமாட்டார்கள் ; திருவள வாத .......... வளத்ததுவே - 
அளவில்லாத செல்வர்களைப் போலவே வந்து சேருகின்ற பூமியின்மேல் அருளாகிய 
வுண்மையை யறிந்து முடியாத அழியாத வளத்தினையுடைய தவ்வன ம் . 


294 . மா தவாத .... 

....சாரொணாத தான மாயது- வண்டுகள் கெடாத 
மகரந்த நீங்காத மாமரத்தையும் பெருக்கமாகிய கீ தங்களையுடைய வேதத்தினையும் 
குற்ற நீங்கிய சோலையாகிய வாழையினையும் செம்மரத்தினையும் பலாமரம் முதலிய 
வற்றையுமுடைய ஞானம் பொருந்திய கொடுமையான வைகள் பொருந்தக்கூடாத 
இடமாகியது ; ஓதவாய 

மேன்மை சால்வது 

யாவராலும் சொல்லுதற்காகிய 
மேன் பாட்டின் மிகுந்தது ; 

கூர்வ தாயதே - மகிழ்ச்சியின் மிகுதலாகிய 
வந்நைமிசாரணியம் . 


ஓகை 


தேய 


மாசையை 


295 . 

மா தர மேயதே - பூலோகத்தாராற் கொள்ளப்படு 
யுடையது ; தேய மேதக வேயதே - பிரகாசத்தையே தகு தியாகப் பொருந்தியிருக் 
கின்றது ; தேயவே மிக வாயதே - தெய்வத் தன்மையுடைய வின் பமானது மிகவும் 
வாய்த்தலை யுடையது ; தேயவாவின மாயதே - தேய்ந்த ஆசையினையுடைய முனிவர் 
கூட்டங்களையுடைய தவ்வனம் . 


296 . பொற்பமர்.......... பசும்பூச் சொரிவ - அழகு பொருந்திய ஆகாயமளவும் 
வளர்ந்த மரக்கொம்புகளெல்லாம் பசிய பூக்களைச் சொரிகின்றன ; பற்பல .. 
கவியுதிர்ப்ப - பலபல வாகிய பலாப் பழங்களை அனே கங் குரங்குக ளுதிர்க்கின்றன ; 
அற்பமர் புன்னை 

மண் மறைப்ப - ஆசை பொருந்திய புன்னை யரும்புக 


4. நைமிசாரணியப் படலம் 


77 


வேறு 


297. துறுமலர் பூப்பன துணர்விரி புன்னை 

திகழ்கருங் காரன சிரத்தி லாங்கலி 
வளர்சந் தான மான்வழை தளிர்ப்பன 
விரிபண் பயில்வன மேவிய வண்டினம் 
வியன்சினை நறுவிலி மிடைவன வேபழம் 
வழிமது விழித்திறான் மெளவ றருமே . 

( இஃதெட்டாரைச் சக்கரம் ) 


298. அரியுங் கரியு மடுபுலி மாவும் 

விரியுங் கலையு மிகவும் பிரிய 
பிரிய முனிவர் பிரிகலர் மொய்ப்பர் 
கனிகொண் டினிய கஞலு மாங்கே . 

( இது பிறிது படு பாட்டு ) 


வேறு 


299. இனிய பலா நிறை வாமலர் மாவியல் வாழையெலா 

முனிவரி தாமிறை தீரளி தோய்மயன் மூசுறுமா 
நனிகவை கூர்கறை யோவமிர் தாவியல் கானயமார் 
கனியொழி யா நறை மாமழை யாம்வயல் கால்படுமே . 

( இது திரிபங்கி ) 


ளெல்லா மலர்ந்து அகன்ற பூமியை மறைக்கின்றன ; பொற்றுணி ..... பூப்பற்றுமே - 
பொன்றுண்டம் போலும் பூவின்றா துகளைப் பொருந்திய 

றா துகளைப் பொருந்திய வளப்பமுடைய வேங்கை 
மரங்கள் வண்டுகள் மொய்க்கப் புட்பிக்கும் அவ்வனத்தில் . 


வளர் 


297 துறுமலர் ........ 

.....புன்னை - கொத்துகண் மிகுந்த புன்னை மரங்கள் 
நெருங்கிப் பூக்களைப் புட்பிக்கின்றன ; திகழ் கருங் ........ லாங்கலி - தென்னைகள் 
உச்சியில் விளங்கா நின்ற கரிய மேகங்களையுடையன ; 

சந்தான .. 
தளிர்ப்பன - வளர்ந்த சந்தன மாமும் பெரிய சுரபுன்னை மரமுந் தளிர்க்கின் 

றன 
விரி பண் ... 

டி ம் - அவ்விடத்திற் பொருந்திய வண்டுக் கூட்டங்கள் 
மிகுந்த விராகங்களைப் 

பாடுகின்றன ; 

வியன் சினை ....... மிடைவனவே பழம் - 
மேலாகிய கிளைகளையுடைய நறுவிலி மரங்கள் , பழங்கள் நெருங்கியிருக்கின்றன ; 
வழிமது.......... மௌவ றருமே - தேன் கூடுகள் வழியா நின்ற தேனை யொழுக விட்டு 
மல்லிகைச் செடிகளை வளர்க்கும் . 


வண் 


ன 


298 . 


வெளி . 


209 . 


இதிலடங்கிய செய்யுள் மூன்றாவன : 


78 


திரு அம்பர்ப் புராணம் 


வேறு 


இதிலடங்கிய செய்யுண் மூன்றாவன : 
300. இனிய பலா , முனிவரிதா , நனிசுவைகூர் ; கனியொழியா. ( 1 ) 


301. நிறைவா மலர்மா , மிறை தீ ரளிதோய் , 

கறையோ வமிர்தா , நறைமா மழையாம் . 


( 2 ) 


302. வியல்வா ழையெலா , மயன்மூ சுறுமா , 

வியல்கா னயமார் , வயல்கால் படுமே . 


( 3 ) 


வேறு 


303. அளியி னங்கலத் தாடிடத் தேனிழி 

தளிர டர்ந்தசெந் தாதக லாக்கணி 
களிகிளர்ந்த தழைசெறி காட்சியா 
னளிய டைந்த தழலிட்டி நண்ணியே . 


( இது நிரோட்டகம் ) 


304. குரவு பாதிரி கொக்கு வழைகழை 

பரவு வாழை பலவு பலாசுசே 
உரவு சாலொடு வாருயிர் பூக்கடு 
விரவு தாழை வியப்புற வுள்ள வால் . 


( இஃது அநாசிகம் ) 


வேறு 


305. அதவ மரவ மரச , வகல மடல வனச , 

மலா வறல பனச , மரநலதக மவண . 


( இஃது அகரவுயிரால் வந்த செய்யுள் ) 


300. இனிய பலா கனியொழியா. 
301. நிறைவா ...... மாமழையாம் . 
302. வியல் வாழை .. 

கால் படுமே .-- இவைகளும் வெளி . 


303 . 


இது வெளி . 


304. இது வெளி . 


. 


305. அதவ ...... மவண - அத்தி மரம் , குங்கும மரம் , அரச மரம் , விசால 
மான வழகிய விதழ்களையுடைய தாமரைப் பூக்களையுடைய தடாகங்களையுமுடையன ; 
பலாமரம் , நல்ல சஞ்சீவி மருந்து மவ்வனத்தி லிருக்கின்றன . 


4. நைமிசாரணியப் படலம் 


79 


வேறு 


306 . 


தாமா வாமா , வாயா காயா , யாவா யாமா , வாயா மாயா . 


( இஃது ஆகார வுயிரால் வந்த செய்யுள் ) 


307. விதிதி கிரியி , நிதியி விரிதி , கிரியி சிகியி , மிதிதி கிரியி . 

( இஃது இகர வுயிரால் வந்த செய்யுள் ) 


308. மந்த மாருதம் வந்து தவழ் தரச் 

சந்த நாறுமத் தானத் தியல்வளம் 
நந்த வென்மொழிந் தாநற் புராணத்தின் 
முந்த வாம்வர லாறு மொழிகுவாம் . 


நைமிசாரணியப் படலம் முற்றியது . 


( இப்படலத்துத் திருவிருத்தம் 41 ) 


306 . 


காயா 


வாயா மா 


தாமா வாமா வாயா - தாவுகின்ற மிருகங்களுங் காட்டுப் பசுக்களுங் 
கெடுவனவல்ல ; யா . காயா மரமும் , யாவென்னு மரமும் , 

எவ் 
விடத்துங் கிடையாத மாமரங்களும் , ஆயா மாயா ஆச்சா மரங்களும் இன்னுமெவை 
களும் ஒழிவன வல்ல வந்நைமிசாரணியத்தில் , 


307. பிரமனால் விடப்பட்ட தருப்பைச் சக்கரத்தை யுடையது ; செல்வத்தினை 
யுடையது ; விரிந்த மூங்கில்களை யுடையது ; மயில்களை யுடையது ; மிதிக்காதின்ற 
சூரியன்றேருருளையை யுடைய தந்த நைமிசாரணியம் , 


308 . 


இது வெளி , 


5. புராண வரலாற்றுப் படலம் 


நைமிசாரணிய முனிவர்களின் இயற்கை 


309 , சாற்றிய வனத்து வாழ்வார் சாந்தமே யுருக்கொண் டன்னார் 

போற்றிய நீற்றி னோடு கண்மணிப் பொலம்பூண் மேனி 
ஏற்றிய சிறப்பார் வேத நடுப்பொலி யெழுத்தோ ரைந்தும் 
மாற்றிய வினையனைத்தும் வழுத்திடு நியம முற்றார் . 


310 . 


எறிகட லேழு மொன்றா யெழப்பறம் பனைத்துங் காற்று 
முறிதரப் பேர்த்துப் பேர்த்து முகந்துமேல் வீச யாரும் 
அறிதரும் பூத மைந்து மடுக்கழி தருகா லத்தும் 
குறிகுணங் கடந்த பெம்மான் குறித்தியா னத்தி னீங்கார் . 
வண்டடை கிடக்குங் கற்ப மாலிகை செறியுந் தோளா 
கண்டலன் வாழ்வுஞ் செய்ய கமலமே லிருப்பான் வாழ்வும் 
விண்டலர் துளபத் தண்டார் மேலவன் வாழ்வு நாளும் 
உண்டவனொருவன் கான்ற பதமென வுள்ளங் கொள்வார் . 


311 . 


312. கொழுமுர ணியமன் வந்து கூடுக வமருக் கென்று 
செழுமடல் விடுக்குங் கண்ணார் செய்ய பொன் றகர்த்துக் 

கொட்டின் 
எழுமொளி சமழ்க்குந் தேம லிளமுலை ஞெமுங்க வந்து 
தழுவினுந் தம்மை யீன்ற தாயென மதிக்கு நீரார் . 


309 . சாற்றிய வனம் - நைமிசாரணியம் . நீறு - விபூதி . கண் மணி - உருத் 
திராக்கம் . எழுத்து ஓர் ஐந்து - பஞ்சாட்சரம் . வினை அனைத்தும் மாற்றிய 
என்றியைக்க . மாற்றிய , செய்யிய என்னும் வாய்பாடு . 


310. பறம்பு - மலை . அடுக்கு அழிதரு காலம் - முறை மாறும் காலம் ; மகாப் 
பிரளயத்தைக் குறித்தது . குறி - இலிங்கம் . இறைவர் என்றும் இருப்பவர் என்று 
இங்குக் கூறப்பெற்றது. 

311 . ஆகண் டலன் - இந்திரன் . மாலிகை மாலை . செய்ய கமலமேல் இருப் 
பான் - நான்முகன் .. துள பத் தண் தார் - குளிர்ந்த துளசி மாலை . 

ஒருவன் - சிவ 
பிரான் . கான்ற பதம் - தோற்றுவித்த பதவிகள் , பகல்கான் றெழுதரும் பல்கதிர் 
பரி தி ( பெரும்பாண் . 2. ) முனிவர்கள் , இந்திரன் , நான்முகன் , திருமால் ஆகி 
யோரின் வாழ்வெல்லாம் சிவபெருமான் அளித்தனவே என்றெண்ணுவார் என்க . 


312. மடல் விடுக்கும் கண்ணார் - தம் கண் பார்வையாலே ஓலை விட்டன 

டழைப்பவர் . 
தகர்த்துக் கொட்டின் பொடித்துக் கொட்டினால் , சமழ்த்தல் - தாழ்தல் , ஞெமுங்குதல் - 
அழுந்துதல் , 


5. 


புராண வரலாற்றுப் படலம் 


81 


313 ,. அளவிலின் புற்ற காலு மளவிறுன் புற்ற காலும் 

உளனமை தரமுன் செய்த வினையென வுணர்ந்து வப்பும் 
தளர்வுமில் லவர்செம் பொன்னுந் தரைபடு மோட்டிற் 

( காண்பார் 
களவுவஞ் சனை பொய் யாதி கனவினுங் கண்டி லாதார் . 
314. சிவபரன் குறியே யுள்ளல் சிவபரன் பெயரே கூறல் 

சிவபரன் பணியே யாற்றல் சிவபரன் புகழே கேட்டல் 
சிவபரன் றலமே நோக்கல் சிவபரன் வாக்கே யாய்தல் 

சிவபர னருளே யேற்ற லன்றிமற் றொன் றுஞ் செய்யார் . 
315 , அத்திரி கருக்கன் காத்தி யாயனன் பிருகு மாவ 

கத்தியன் ககன்ற தீசி கண்ணுவ னாபத் தம்பன் 
உத்தமப் பரத்து வாச னுபமன்னி யன்சனந்தன் 

வித்தகந் திரண தூமாக் கினிவிபண் ட கன்சு தன்மன் . 
316. இலகிதன் சு தீக்கணன்சீ ரிரைப்பியன் பகவன் சாதன் 

புலகன்மார்க் கண்டன் கர்க்கி புருசுண்டி திரண விந்து 
நலமலி வசுமா தேவ னாரதன் றூம பானன் 
வலசதா னந்தன் சம்பு மாதேசன் சுனன்வ சிட்டன் . 


317. சரபங்கன் புசுண்டன் வச்சன் சனகன்ச னாதன் சங்கன் 

அரபத்தன் வாம தேவ னாணிமாண் ட வியன் விந்து 
பிரசண்டன் சிலா தன் றாலப் பியன்சனற் குமாரன் சத்தி 
பரவுபார்க் கவன்க மந்து பராசரன் கூசு மாண்டன் . 


318. கிரிசர னுரோம சன் சீர் கிளர்சுனப் புச்சன் காணன் 

விரிபுகழ்ச் கனக னாசு விலாயனன் கலைச்சி ருங்கன் 
தெரிசருச் சரன்சா பாலி தேவலன் காசி பன்றோம் 

அரிதுரு வாசன் சாதா தபனரி தகன் பிருங்கி . 
319. திரு தன் குச் சகன் சாண் டில்லி யன்சுனச் சேபன் மேலாம் 

திருதன் சந்திரசூ டன்பப் புருவகன் மருட ணன் கேழ் 
தருதத்தாத் திரேயன் சீர்க்கௌ தமன்போதா யனன்சி 

[ றப்பின் 
ஒருவின்முற் கலன்ற வஞ்சா லுக்கிர வீரி யன்னே . 


313. உவப்பும் தளர்வும் இல்லவர் . ஓட்டின் ; இன் , ஒப்புப் பொருள் . இச் 
செய்யுளுடன் , கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் , ஓடும் செம்பொனும் ஒக்கவே 
நோக்குவார் என்ற பெரியபுராண அடிகளை ஒப்பிடுக . 

314. குறி - இலிங்கம் . 
315. இது முதல் ஏழு பாடல்களில் முனிவர்களின் பெயர்கள் கூறப்படுகின்றன , 

6 


82 


திரு அம்பர்ப் புராணம் 


320. பதுமன்கா லவன்ப ருப்ப தன் கவுண் டின்னி யன்றோம் 

அதுகடி பயில வன்பா ணினியங்கி ரசுபார் போற்றும் 
முதுபுகழ்க் குசுரு விச்சு வாமித்திரன் மூ வாத 
பொது நலத் தசிதன் வல்ல புலத்தியன் றவுமி யன்னே . 


321. வருசவு பரியே யட்ட வக்கிரன் கபிலன் மன்னும் 

ஒருசம தக்கினிப்பே ருத்தம னுற்றார்க் கின்பம் 
தருசவு னகன்முன் னாமா தவத்தரெண்ணில்லார் கூடிப் 
பொருவிலி மகிழு மியாக மாங்கொன்று புரிய லுற்றார் . 


முனிவரரின் ஆராய்ச்சி 


322. அம்மகங் காண வேண்டி யடுத்தவா ரணியத் துள்ள 

செம்மன முனிவர் யாருஞ் சிறந்தமா ணாக்க ரோடும் 
பொம்மலுற் றாங்கு மொய்த்தார் பொலிந்தபன் முனிவருள்ளும் 
தம்மன மெழுமா சங்கை சாற்றிட லுற்றார் சில்லோர் . 


323. அடுபவக் காடு மாய்த்தற் காகிய கணிச்சி தேரின் 

கடுமிடற் றடக்கி மாலா தியரிற வாமற் காத்த 
விடுசுடர் மேனி யண்ணல் விரைமலர்ப் பாத மென்றே 
தடுவருந் துணிபிற் றேர்ந்தேஞ் சாற்றலு மொன் றுண் டம்மா . 


324 . 


துருவுபு மாலுங் காணாச் சுயம்பிர காச மூர்த்தி 
அருமலர்ப் பாத நல்கு மறமெது வென்று தேர்ந்து 
பொருவருந் துறவு தானம் புணர் தவ மகமுன் னாய 
திருவ நல் கெவற்றி னுள்ளுஞ் சிறந்ததொன் றெனவுந் தேர்ந்தேம் . 


325. அன்னது சிவபி ரானன் கமர்தல விசேடங் கேட்டல் 

மன்னவங் கடைந்து போற்றன் மருவுறச் சிந்தை செய்தல் 
இன்னவை யாய வொன்றா மென்னினுந் தலம னேகம் 
நன்னர்மற் றெதுசி றந்த தென்பது நாடி னேமால் . 


322. மகம் - யாகம் . பொம்மலுற்று - மகிழ்ச்சியடைந்து ; பொம்மல் , கூட்டமும் 
ஆம் . ஆசங்கை - சந்தேகம் . 

323. இவை முனிவர் கூற்று . அடுபவம் காடு - வருந்துகின்ற பிறப்பென்னும் 
காடு . கணிச்சி - கோடரி . கணிச்சி , 

அண்ணல் 

பா தமென்றே தேர்ந்தேம் 
என்றியைக்க . தேரின் - ஆராய்ந்தால் . கடு - விஷம் . மிடறு - கழுத்து . 

மால் 
ஆதியர் - திருமால் முதலியோர் . திருப்பாற்கடலில் எழுந்த விஷத்தை இறைவர் 
தாம் உண்டு தேவர்களைக் காத்தமை கூறப்பெற்றது . தேர்ந்தேம் - துணிந்தோம் . 

துருவுபு - தேடி - பொருவு அரும் - இணையற்ற . சிறந்ததொன்று தேர்ந் 
தேம் என்ற தில் சுட்டிய ஒன்று , மேல் வரும் செய்யுட்களால் விளங்கும் . 

325. சிந்தை செய்தல் - தியானித்தல் . நன்னர் - நன்கு . 


324 . 


5. புராண வரலாற்றுப் படலம் 


83 


326. இதுசிறப் புற்ற தான மெனச்சொலல் வேண்டு மென்னக் 

கதுமென வெழுந்து சௌன கன்கரங் குவித்து நின்று 
முது தவப் பெரியீர் சூத முனிவரிற் றெளிவா மென்றான் 
அதுமனங் கொண்டி ருந்தா ரனைவரு மன்ன காலை . 


சூத முனிவர் வருகை 


327. வெள்ளிய நீறு பூசி விளங்குகண் மணிகள் பூண்டு 

தெள்ளிய வெழுத்தைந் தெண்ணிச் சிறந்தமா ணாக்க ரோடும் 
ஒள்ளிய புராண நூலோ ருருக்கொடு நடந்தா லென்ன 
வள்ளிய கொடைசால் சூத மாதவனாங்கு வந்தான் . 


328. வந்தமா தவனை நோக்கி யிருந்தமா தவரெல் லாரும் 

முந்தநேர் சென்று தாழ்ந்து முகமனோ டழைத்து வந்து 
சந்தவா தனத்தி ருத்தித் தகுகடன் பலவு மாற்றி 
அந்தமி றவத்தீர் யாரு மிருக்கென வருகி ருந்தார் . 


முனிவர்கள் சூதரை உபசரித்தல் 


329. ஐய நின் றரிசனத்தா லரியமா தவரே யாமும் 

செய்யவித் தினமு நல்ல தினமே செய் வேள்வி யுங்கார் 
மையணி களத்தா னுள்ள மகிழ்ச்சிசெய் வேள்வி யேயோர் 
பொய்யற வுரைத்தே மென்று புகன்றனர் மகிழ்ந்தா ரன்றே . 


330. உயர்ந்தவர் செய்கை யாதோ ருயர் விலார் தமையுந் தம்மின் 

உயர்ந்தவ ரென்று கொள்கை யும்பர் நா யகன்றாட் கன்பின் 
உயர்ந்தமா தவத்தீர் நும்மை யுறுவிசே டத்தால் யானும் 
உயர்ந்தவ னானே னீவி ருரைத்தசொன் மறுத்தற் காமோ . 


326 . 


சௌனகன் - ஒரு முனிவர் . சூத முனிவர் - புராணங்களை நைமிசாரணிய 
முனிவர்க்குக் கூறியவர் , 


327. இச் செய்யுளில் சூத முனிவரின் தோற்றம் கூறப்பெற்றது . கொடை : 
இங்கு , அறிவுக் கொடை . 


328. சந்தம் - அழகு . 


தினம் - செம்மையான இந்த நாள் . கார் மை அணி களத் 


329. செய்ய 
தான் - நீலகண்டன் . 


330 . இச் செய்யுள் சூத முனிவர் கூற்று . செய்கை கொள்கை என்றியைக்க . 
உறுதல் - அடைதல் . 


84 


திரு அம்பர்ப் புராணம் 


சவுனகரின் வினு 


331. என்றிருஞ் சூ தன் சொல்லச் சவுனக முனியெ ழுந்து 

நன்றிரு கரங்கு வித்து நயக்கு நீ வரு தன் முன்னம் 
ஒன்றிவ ணிகழ்ந்த தைய வுறுபவங் களைத லாகும் 
குன்றியல் சிலையான் பாதங் கூடுறி னெனறெ ளிந்தேம் , 


332. அதுபெறற் குபாய மிட்டி யாதிய பலவுண் டேனும் 
முதுதலப் புராணங் கேட்டன் முதன்மையா மெனவுந் 

( தேர்ந்தேம் 
வி துமுடிப் பரமன் வாழு மேதகு தலமெண் ணில்ல 
இதுசிறப் புற்ற தென்றியா முணர்ந்தில மியம்பல் வேண்டும் . 


333. எத்தலம் பிரமன் மாயோ னாதிய ரிறைஞ்சு தானம் 

எத்தல மனேக சன்ம பாதக மிரிக்க வல்ல 
தெத்தல மென்றுந் தீரா வறுமையை யிடிக்க வல்ல 
தெத்தல மிந்தி ராதி போகமு மெளிதி னல்கும் . 


334 . 


சாதியின் வழுவு பாவந் தகர்ப்பது மனைய தோடம் 
ஆதிய வுடையார்ச் சார்வா லாயதோட் டுவது நாளும் 
ஓதிய நனவே யாதி மூன் றுமுண் டாக்கும் பாவம் 
மோதிய வன்மை யுற்ற தலமெது மொழியுங் காலே , 


335 . 


எதுகலி தோடம் போக்கு மிருபிறப் பாள ரத்தி 
எதுபவ வயுத மேனு மிரித்திடு மெவர்க்கு முத்தி 
எதுபிர மாதி தேவ ரழுக்காறெய் திடவ ளிக்கும் 
எதுமன முதன்மூன் றானு நினைத்தவை யெய்துந் தானம் . 


331 . கூடு றின் களைதல் ஆகும் எனல் தெளிந்தேம் என்றியைக்க . குன்று 
இயல் சிலையான் - மேருவை வில்லாகக் கொண்ட சிவபிரான் . 


332 . அது : சிவபிரான் திருவடிகளைக் 
சந்திரன் . 


கூடுதல் . 


இட்டி - யாகம் . விது 


333. இரித்தல் - தோற்றோடச் செய்தல் . 


334. அனைய அத்தகைய . தோடம் உடையார் சார்வால் 

ஆயது - அக் 
குற்றங்களை உடையவரோடு 

உடையவரோடு இணங்குவதால் உண்டான குற்றம் . நனவே ஆதி 
மூன்று - ஜாக்கிரம் , சொப்பனம் , சுஷுப்தி என்ற மூன்று நிலைகள் . மோ திய , செய்யிய 
என்னும் வாய்பாடு . 


335. இரு பிறப்பாளர் அத்தி - பிரமகத்தி . பவ அயுதம் - எண்ணற்ற பிறவி . 
இரித்தல் - அழித்தல் . அழுக்காறு - பொறாமை . பிரமாதி தேவர் அழுக்காறு எய்திட 
எவர்க்கும் எது முத்தி அளிக்கும் எனக் கூட்டுக . 


5. புராண வரலாற்றுப் படலம் 


85 


336 . 


337 . 


அழறுரும் பழித்தல் போலு மலரிய லொழித்தல் போலும் 
எழன் முத லெவையுந் தீர வூமனை யிரித்தல் போலும் 
தழல் சின மடங்கல் யானை யனைத்தையுஞ் சாடல் போலும் 
கழறராப் பாவ மெல்லா மெத்தலங் கடிதின் மாய்க்கும் . 
சொற்றமாத் திரத்தே மேலாம் புண்ணியந் தோன்ற வேண்டும் 
பற்றவே யார்க்கு மெல்லாச் சம்பத்தும் பலிக்க வேண்டும் 
அற்றமில் ஞான மாதி யனைத்தையுங் கொடுக்க வல்ல 
கொற்றமார் தலமு ணர்ந்து கூறுகென் றிருந்தான் மன்னோ. 
உழுவலன் புடைய யோகி தனக்கு முன் னின்று ரைத்த 
முழுவதுந் தெரிந்த சூத முனிவனோர் முகுர்த்த காலம் 
பழுதற வுள்ளத் துள்ளிப் பரவுமோர் தலந்தெ ரிந்து 
தொழுதகை யினனாய்க் கண்ணீர் துளும்பிட வுரைக்க லுற்றான் . 


338 . 


339 . 


சூதன் உரை 
உத்தம ராய நீவி ரொருபொரு ளாக வைத்து 
வித்தக மில்லா வென்னை வினவினீர் யானு முங்கள் 
சித்தமிக் குவப்ப தாய தொரு தலந் தெரிந்தே னாணி 
முத்தமற் றனைய தான நாமமு மொழியக் கேண்மின் . 


வேறு 


340 . பிரமபுரி யென்றுரைக்கும் வேதவே தாந்தமெலாம் பெயரும் பல்ல 

பரமன்மகி ழதன் மகிமை காந்தோப புராணத்திற் பார்கொண் டாடும் 
வரமளவா வகத்தியசங் கிதையுரைக்குங் கேண் மினென வகுக்க லுற்றான் 
திரமருவு புராணவர லாறுரைத்தாம் விசேடமினிச் செப்பு வாமே . 

புராண வரலாற்றுப் படலம் முற்றியது . 

( இப்படலத்துத் திருவிருத்தம் 32 ) 
336. அழல் துரும்பு அழித்தல் போலும் , அலரி அல் ஒழித்தல் போலும் எனப் 
பிரிக்க . அலரி - சூரியன் . அல் . இருள் , எழல் - எழால் என்பதன் குறுக்கல் 

; 
எழால் - கழுகு வகையைச் சேர்ந்த ஒரு பறவை . இவ்வகைப் பறவைகள் கோட்டானை 
அழித்து விடுதல் போலும் என்பது இரண்டாமடியின் பொருள் . ஊமன் - கோட்டான் . 
ஊமானைத் தீர இரித்தல் என மாற்றிக் கூட்டுக . சாடல் - அழித்தல் , கழல் தரா 


விலகாத . 


337. சொற்ற மாத்திரத்தே - சொன்னவுடனே . அற்றம் - குறைவு . 

338 . உழுவலன்பு - எழுமையும் தொடர்ந்த அன்பு . முகுர்த்தம் ; முகூர்த்தம் 
மூன்றே முக்கால் நாழிகை கொண்ட காலப் பகுதி . 
339. வித்தகம் 

வித்தகம் - ஞானம் . ஆணி முத்தம் - உயர் தரமான முத்து . மற்று - 
அசை . தானம் - இடம் . 
340. பெயரும் பல்ல - வேறு பெயர்களும் 

வரம் - மேன்மை . 
விசேடம் - தலப் பெருமை முதலியன . 


பல 


உள , 


6. தல முதலிய விசேடப் படலம் 


தலத்தின் எல்லைகள் 


341. குணகடன் மேற் றிசையிரண்டு யோசனையில் 

வானவர்கள் கும்பிட் டேத்தும் 
மணமலிதென் றிருவாரூர் வடக்கொருயோ 

சனையிலரி மலர்க்கண் சாத்திப் 
புணர்பயங்கொண் மிழலைக்குக் குணக்கரையோ 

சனையிலென்றும் பொலிமா யூரத் 
தண வியதென் றிசைவயினோர் யோசனையில் 

விளங்கிடுநா மறைந்த தானம் . 


தலப் பெருமை 


342. பத்திசெயி னிகபரமும் பாலிக்கு 

மேலாகப் பகரா நின்ற 
முத்தியு நன் கினிதுதவு மெவ்வுயிர்க்கு 

மெஞ்ஞான்று முன்னினாலும் 
சித்தியடை வதற்கோரா சங்கையிலை 

யதன் பெருமை செப்ப வல்லான் 
அத்தியுரி போர்த்தவனே யல்லதைமற் 

றெவராலு மறைய லாமோ , 


343. பொருளுதவு மனையு தவும் புத்திரப்பே 

றுதவுமற்றைப் போகத் தோடு 
தெருளுதவு ஞானகலைச் சிறப்புதவு 

முத்தியு நற் சிறப்பின் மேவும் 
அருளுதவு மெண்ணியவை யெண்ணியாங் 

கேயு தவு மனைத்து முய்ய 
இருளுதவுங் கண்டத்தா ரினிதமரும் 

பிரமபுரி யென்னுந் தானம் . 


341 . 

குண கடல் - கீழ் கடல் . அரி - திருமால் . புணர் பயம் - உரிய பயன் ; 
இழந்த சக்கரத்தை மீண்டும் பெறல் . அணவிய - அடுத்த . 

342. இக பரமும் பாவிக்கும் - இம்மைப் பயன்களையும் மறுமைப் பயன்களையும் 
அளிக்கும் . முன்னுதல் - நினைத்தல . ஆசங்கை - ஐயம் . அத்தி உரி - யானைத் 
தோல் . அல்லதை : ஐ , சாரியை . 

343. தெருள் - அறிவின் தெளிவு . இருள் உதவும் கண்டத்தார் - நீலகண்டர் . 


6. தல முதலிய விசேடப் படலம் 


87 


344 . 


கலைகளுண்மெய்ஞ் ஞானகலை போற்பலவா 

கிய தருவுட் கற்ப கம்போல் 
மலைவில்பசுக் களுட்காம தேனுவைப்போ 

லவயவத்துள் வயங்குங் கண்போல் 
விலைவரம்பின் மணிகளுட்சிந் தாமணிபோற் 

பல்லொளியில் வெய்யோ னேபோல் 
அலைவரிய வக்கரத்து ளகரம்போன் 

முதன்மையுறு மனைய தானம் . 


345. வரமலியும் பிரமபுரி யென்றுரைக்கு 

மத்தலத்தில் வசிப்போர் மேன்மை 
உரனமையத் தெரிந்துரைப்பான் மலரவனோ 

மற்றெவரா லுண்டு கண்டீர் 
கரவு தப முத்தலமு மத்தலமே 

யெடுத்துரைக்குங் கனிவு பூண்டு 
பரசிவனுக் கொப்புளதே லதற்குமுள் 

தாகுமெனப் பகர லாமால் . 


346 , பிறந்தவர்க்கு மிடையற வழிபாடு 

செய்தவர்க்கும் பெட்பிற் காணச் 
சிறந்தவர்க்கு மெஞ்ஞான்று நினைத்தவர்க்கும் 

புறத்தெல்லை சேர்த ராமல் 
இறந்தவர்க்கு முத்திதரு மொவ்வொர் 

தல 
மித்தலமவ் வெவர்க்கு நல்கும் 
அறந்தவர்க்கு வயப்படல்போ லத்தலஞ்சார்ந் 

தவர்க்குவய மமரர் யாரும் . 


344. முதன்மைப் பொருள்கள் பல இங்குக் கூறப்படுகின்றன . 

விலை வாம்பு 
இல் மணிகள் . 


345. வரம் - மேன்மை , உரன் -வலிமை . மலரவனோ : ஓகாரம் ஐயப் பொருனது . 
கரவுதப - மறைவில்லாமல் . முத்தலமும் அத்தலமே கனிவு பூண்டு எடுத்துரைக்கும் - 
சுவர்க்கம் . பூமி , பாதாளம் ஆகிய மூன்றுலகங்களும் அத் தலத்தையே மனங் கனிந்து 
உயர்த்துக் கூறும் . 


காசி . 


346. பிறந்தவர்க்கு முத்தியளிப்பது திருவாரூர் ; தரிசித்தவர்க்கு முத்தியளிப்பது 
தில்லை . நினைத்தவர்க்களிப்பது திருவண்ணாமலை . இறந்தவர்க்களிப்பது 
இங்கு , தில்லையைக் காணக் காசியி லிறக்கச் சிறக்குமா ரூர் தனிற் பிறக்க , எல்லையில் 
பெருமை யருணையை நினைக்க எய்தலா முத்தி என்ற அருணாசல புராணச் செய்யுட் 
பகுதி ( திருநகரப் . 45 ) நினைவு கூரத் தக்கது . 


88 


திரு அம்பர்ப் புராணம் 


347. மன்னியவத் தலத்தொரு நாள் வசித்தாலு 

மத்தலத்து வழிச்சென் றாலும் 
பன்னியவாணிகமாதி யெந்நிமித்தங் 

குறித்தங்குப் படர்ந்துற் றாலும் 
மின்னியபூட் கணிகையர் தம் விழைவினடைந் 

தமர்ந்தாலும் விரிஞ்ச னாதி 
துன்னியவா னவர்பலரு நறுமுறுப்பப் 

பரபோகந் துய்ப்பா ரன்றே . 


348. அலையெறிமந் தாகினிசூ ழானந்த 

வனத்தலத்தி னாயுள் காறும் 
நிலைமையுற வசித்தடைபே றொரு நாளத் 

தலம் வசிக்கி னேரே மேவும் 
மலைவருமக் காசியிலா யிரமறையோர் 

தமக்கூட்ட வருமி லாபம் 
தொலைவருமத் தலத்தொருவர்க் கொருபிடி சோ 

றளித்தலினாற் றோன்றுந் தோன்றும் . 


349. வேறு தலத் திடைச்சாந்தி ராயணமே 

கிரிச்சரமே விதந்து மேலோர் 
கூறுதத்த கிரிச்சரமே முதலாய 

விர தமெலாங் கொண்டு நோற்கும் 
பேறு சமழ்ப் புறுமனைய தலத்துமுப்போ 

துண்டமர்ந்தான் பெரும்பேற் றிற்கு 
நாறுமணுத் துணையறமு மேருவா 

மத்தலத்தி னடாத்தின் மாதோ . 


347. விரிஞ்சள் - பிரமன் . நறுமுறுத்தல் - பொறாமை கொள்ளுதல் . 


348. மந்தாகினி சூழ் ஆனந்தவனத் தலம் - கங்கை சூழும் காசி . 
என்றது அம்பரை . ஊட்டு தல் - அன்னமிடுதல் . 


அத்தலம் 


349 . சாந்திராயணம் - பூர்ணிமை தொடங்கி அமாவாசைவரை ஒவ்வொரு பிடி 
அன்னம் குறைத்தும் அமாவாசை தொடங்கிப் பூர்ணிமை வரை ஒவ்வொரு பிடி 
கூட்டியும் புசித்து அநுட்டித்துவரும் பிராயச்சித்த விரதம் . கிரிச்சரம் - பிராயச் 
சித்தமாக அனுஷ்டிக்கப்படும் விரதம் . தத்த கிருச்சரம் - நீர் வார்த்துக் கொடுக்கும் 
கிருச்சரம் . சமழ்ப்புறுதல் - தாழ்வடைதல் . அம்பர் நகர வாசத்தின் பெருமை கூறப் 
பெற்றது . அம்பரில் தங்குபவன் முப்போது உண் பவனானாலும் , வெளியிடங்களி 
லிருந்து விரதம் புரிந்தவனினும் சிரேட்டனாவான் என்று கூறினார் . நாறுதல் - 
தோன்றுதல் . அணு : மிகச் சிறிய அளவினது . மேரு : மிகப் பெரிய அளவினது 
தடாத்தின் - நடத்தினால் , 


6 . 


தல முதலிய விசேடப் படலம் 


89 


350. கனியுண்டு காயுண்டு கந்தமுண்டு 

சருகருந்திக் கதிக்குங் காற்றைத் 
தனியுண்டு பிறதலத்தி னோற்பவரத் 

தலத்தடைந்து தருவா ரிற்கண் 
நனியுண்டு பிரமபுரீ சனைத்தொழுது 

வைகுவரேன் ஞாலத் தெந்தத் 
துனியுண்டு துயருண்டு மேலிடத்து 

மில்லையெனச் சொல்ல லாமே . 


351 , வம்புவனப் பூங்குழலா ளொருபாகர் 

பிரமபுரி வயங்கு மீசர் 
அம்புவளர் சடைப்பரமர் தரிசனமொன் 

றே நினைத்த வனைத்து நல்கும் 
வெம்புபவக் கடல்சுவற்றற் கொருவடவை 

யவர் நாம மெய்யே யந்த 
நம்பு திருப் பெயர் புகலார் தம்பிறப்பு 

மெப்பிறப்போ நவிலுங் காலே . 


352. மறையவனா யினுமகுட மன்னவனா 

யினுமொழுக்க வணிக னேனும் 
முறை திறம்பாச் சூத்திரனே யாயினுஞ்சாங் 

கரனேனு மொழிய லாகாக் 
கறைகெழுமு நீசனா யினுமிழிந்த 

பாடண்டக் கலதி யேனும் 
அறைமகளி ராயினு நூ லறிந்தவரா 

யினுமொன்று மறியா ரேனும் , 


353. அறமியற்று வாரெனினு மறமியற்று வாரெனினு மான்ற 

[ கேள் வித் 
திறமதிக்கு மவரெனினு மஃதுமதி யாரெனினுஞ் சிறுவ ரேனும் 
உறவிருத்த ரேயெனினுங் கரஞமலி முதலாய வுயிர்க ளேனும் 
மறமிரிக்கும் பிரமபுரி வைகு தலாற் சிவலோக மருவ லுண்மை. 


35 ) . கதிக்கும் காற்று - விரைந்தெழும் காற்று . தருவார் இல் கண் - உணவளிப் 
பவரின் வீட்டில் . துனி - துன்பம் - 

மேலிடம் - சுவர்க்கம் போன்ற மேலேயுள்ள 
இடங்கள் . 

351. அம்பு - நீர் . பவக்கடல் - பிறப்பென்னும் கடல் , சுவற்றல் - வற்றச் செய் 
தல் . வடவை - வடவைக் கனல் . அவர் நாமம் 

அவர் நாமம் - அச் சிவபிரானின் பெயர் .. 
352 . சரங்கரன் - சங்கரஜா தியான் . கறை - குற்றம் . பாடண்டக் கலதி - மதத் 
துக்குப் புறம்பான மூதேவி . அறை - சொல்லப்படுகிற . இதுவும் அடுத்த செய்யுளும் 
ஒரு தொடர் . 
353. கரம் - கழுதை . 

ஞமலி - நாய் . மறம் இரிக்கும் - பாவத்தைப் போக்கும் . 


90 


திரு அம்பர்ப் புராணம் 


தலத்திற்குரிய வேறு பெயர்கள் 


354. பிரமனருச் சனைசெயலாற் பிரமபுரி யம்பரப்பேர் பெற்ற 

[ தோன்றல் 
திரமுறமே வலினம்பர் மா நகர மாகாளி சேர்ந்த மாண்பால் 
உரனமைமா காளிபுர மாகாளன் பூசனை நன் குஞற்று மாற்றால் 
கரவரிய மாகாள புரம்புன்னை யாற்புன்னா கவன மாதோ . 


5. நந்தனளித் தலினந்த ராசபுரம் 

யாவோரு நயக்கு மாறன் 
வந்ததிரு வருட் பேற்றான் மாறபுரி 

சண்பகமா வனஞ்சேர் மாண்பால் 
கந்தமலி சண்பகா ரணியமிவை 

முதற்பலவாங் கரையு நாமம் 
அந்தமிலத் தலப்பெருமை யாவரறிந் 

துரைக்கவலா ரளக்கொ ணாதே . 


356. மன்னுபெரும் பிரமபுரி மாதேவ 

னருளடையான் வயங்கு முத்தி 
துன்னுதுமென் பவன் கொடிய விடம்புசித்துப் 

பசிவருத்தந் தொலைப்போ னாவன் 
இன்னுமவன் றனை நினையா னெத்தனையோ 

பிறவியெடுத் திறப்பா னேனும் 
முன்னுகொடும் பந்தமறா னெனவேத 

வேதாந்த மொழியு மாதோ , 


அரிசிலாறு 


357 . 


ஆயபெரும் பிரமபுரித் தக்கணத்தோர் 

நதியொழுகு மரிசி லென்று 
மேயபெரும் பெயர் படைத்த காவிரியைக் 

கண்ணுற்றார் வெய்ய கூற்றின் 


354. தலத்துக்குரிய பிரமபுரி , அம்பர் , மாகாளிபுரம் , மாகாளபுரம் , புன்னாகவனம் 
என்னும் பெயர்கள் இங்குக் கூறப்பெற்றன . 


355. நந்தராசபுரம் , மாறபுரி , சண்பகாரணியம் என்னும் பெயர்கள் இங்குக் 
கூறப்பெற்றன . கரைதல் - சொல்லுதல் . 


356. பந்தம் - மல பந்தம் . 


6. தல முதலிய விசேடப் படலம் 


g1 


தீயதெனும் வைதரணி கண்ணுறா 

ரறமுதலாந் திற நான் கென்னப் 
பாயபெரும் பயன் முழுது மொருங்கடைவர் 

மற்றினியாம் பகர்வ தென்னே . 


358. பொன்னிநதி மூழ்கினர்க்கு மேன்மேலும் 

புண்ணியமே புரிவ தேனும் 
மன்னியொரு தலஞ்சார்ந்த மற்றையது 

விசேடமெல்லா வளத்த லத்தும் 
மின்னியொளிர் பிரமபுரிச் சார்புடைமற் 

றஃததிவி சேட மாகும் 
பன்னியதைக் கண்டாலு முண்டாலும் 

படிந்தாலும் பயன் மேன் மேலும் . 


அன்னமாம் பொய்கை 
359. தெளிபிரம புரீசருக்குக் குண திசையிற் 

பொலியுமொரு தீர்த்த நாளும் 
அளிகிளர்மற் றதனாம மன்னமாம் 

பொய்கையென வறைவ ரான்றோர் 
ஒளிதிகழு மதன் பெருமை வடமொழியி 

லன்னமெனற் குரையா நிற்கும் 
களிகெழுவா சகத்தினுக்கு வாச்சியமே 

யுணர்ந்துசொலக் கடவ தன்றே . 
360. அந்தநறும் பொய்கையினோர் கான் முழுகிற் 

செபம்வேத மறமுன் னாய 
விந்தவிர தங்களிலொன் றில்லானு 

மாவன் முத்த னியல்பு வாய்ப்பச் 


. 


பாய 


காவேரி 


357. தக்கணம் - தெற்கு . அரிசில் - ஓர் ஆற்றின் பெயர் . காவிரி - பொதுவாக 
ஆற்றைக் குறிப்பது . வைதரணி - எமனுலகுக்குச் செல்லுமுன் கடக்கவேண்டிய 
நெருப்புமயமான ஆறு . அறம் முதலாம் . ...... பெரும் பயன் - அறம் , பொருள் , 
இன்பம் வீடு என்னும் பேறுகள் , 

பரவிய . 
358. பொன்னி - காவேரி . 

பொ துவாகப் புண்ணியம் 

தருவதே 
யாயினும் , ஒரு தலத்தை அது சார்ந்திருப்பின் அதன் விசேடம் அதிகமாகும் . 
எல்லாத் தலங்களுள்ளும் சிறந்ததான அம்பரை அடுத்ததற்கு மேலும் விசேடம் 
அதிகம் . படிதல் - முழுகுதல் . 

359 . குண திசை - கிழக்கு . அளி - அன்பு காரணத்தால் தோன்றும் அருள் . 
வடமொழியில் அன்ன மெனற்குரையா நிற்பது - அம்சம் . அம்சமந்திரம் வாசகம் ; 
அதன் வாச்சியம் ஈசுவரன் . அன்னமாம் பொய்கையின் பெருமை இறைவனாலேயே 
சொல்லத்தக்கதென்பது கூறப்பெற்றது . தலப் பெருமை கூறியவிடத்தும் இவ்வாறே 
கூறியுள்ளமை காண்க . 


92 


திரு அம்பர்ப் புராணம் 


சந்ததமு முழுகுறுவோன் றனக்கரிதோ 

முத்தியெந்தத் தலத்து ளோரும் 
முந்தவதின் வந்துவந்து முழுகி முழு 

கித்திகழு முத்த ரானார் . 


361. காயமொழி மன மூன்றா லாயபா 

தகச்சேறுங் கதிக்குந் தூல 
மாயவுடன் முதன்மூன்றா லாயபா 

தகச்சேறு மனேக சன்மம் 
மேயகொடி தாயபா தகச்சேறு 

மத்தீர்த்தம் விரைந்து மண்ணும் 
தூயவது போலுலக மூன்றினும்வே 

றிலைமறையின் றுணிபு மீதே . 


362. அன்னமாம் பொய்கைநறுந் தீர்த்தத்திற் 

சங்கற்ப மறைந்து கொண்டு 
தன்னமே வாவன்பிற் படிந்தாடி 

வெண்ணீறு தழுவப் பூசி 
என்னமா மணியுமொவ்வாக் கண்மணிபூண் 

டைந்தெழுத்து மிதயத் தெண்ணி 
முன்னமா தவமுடையே மெனப்பிரம 

புரீசர் திரு முன்பு சார்ந்து . 


பிரமபுரீசர் துதி 


363. மலரவனுக் கருள் புரிந்தாய் போற்றியுயர் 

பிரமபுரி வாச போற்றி 
அலர்பிரம கிரியீச போற்றியயன் 

மான் முதலோர்க் கரியாய் போற்றி 
பலர்புகழ்முச் சுடரினுமிக் கொளிதிகழுந் 

திருமேனிப் பரம போற்றி 
உலர் தலிலே கா தசரா முருத்திரருக் 

கதிபதியா யொளிர்வாய் போற்றி . 


காரண 


360 

ஓர்கால் ஒருமுறை . ஒன்றில்லானும் முத்தன் ஆவன் . சந்ததம் - 
எப்பொழு தும் . 
361. காயம் , மொழி , மனம் - முக் 

கரணங்கள் . 

தூல் , சூக்கும் , 
உடல்கள் . சேறு - அழுக்கு . மண்ணுதல் - கழுவுதல் . 

362. தன்னம் - சிறுமை. தன்னம் மேவா அன்பு - நிறைந்த அன்பு . என்ன 
எத்தகைய . இதுவும் அடுத்த செய்யுளும் ஒரு தொடர் . 

363. ஏகாதசராம் உருத்திரர் - பதினோருருத்திரர் ,. 


6. தல முதலிய விசேடப் படலம் 


93 


364. அருவுருவங் குணங்குறிகள் கட்டுவீ 

டனைத்துமிலா வனாதி போற்றி 
மருவுமுயி ரவத்தையடை யவுந்தனக்கொன் 

றேனுமிலா வரத போற்றி 
பொருவு தவிர் சிற்பரவற் புதசச்சி 

தானந்த புனித போற்றி 
வெருவுதப வுலகளிக்கும் வம்புவனப் 

பூங்குழல்சேர் விமல போற்றி . 


365 . 


பொது நடனம் புரிபாத போற்றியெனத் 

துதி புரிவோர் பூணும் பேற்றை 
முது புலவ ரானுமொழி தரமுடியா 

தியாமேயோ மொழிய வல்லேம் 
மதுமலர் நீர்ப் பிரமபுரித் தலமுதன்மான் 

மியஞ்சிறிது வகுத்தாம் பூமேற் 
சதுமுகன்வந் தருச்சித்தற் காயகா 

ரணமெடுத்துச் சாற்று வாமால் . 
தல முதலிய விசேடப் படலம் முற்றியது . 

( இப்படலத்துத் திருவிருத்தம் 25 ) 


364. கட்டு - பந்தம் . பொருவு உவமை . சிற்பரன் - அறிவிற்கு எட்டாத 
கடவுள் . வெருவு - அச்சம் . தப - நீங்க . 


365. பேறு - பாக்கியம் . 


ச துமுகன் - பிரமன் , 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


366. வரியளி முரலுங் கற்ப மாலிகைத் தடந்தோள் வானோர் 

பரிவொடு முதலு கத்திற் பனிவரைச் சிகர மேய 
விரிமலர்த் தவிசோன் பாங்கர் மேயினர் பணிந்து போற்றி 
இரிதரா வோரா சங்கை யிரி தர வினாதல் செய்தார் . 


தேவர்கள் பிரமனை வினவுதல் 
367. மறைபிர மாண மாகு மற்றுள நூல்கட் கெல்லாம் 

அறையுமம் மறைதா னாங்காங் கனேகரைப் பிரம மென்றே 
முறைமையி னுரைத்த தியாரை முகமனா வுரைத்த தியாரைக் 
குறையற வுணர்த்தல் வேண்டு மத்துணை கூற யேனும் . 


368. படைத்தலை நீயே செய்வாய் பார்முத லனைத்துஞ் செந்தேன் 

அடைத்தலை யுகுக்குங் குல்லை யாளியவ் வனைத்துங் காக்கும் 
துடை த்தலை யியற்றும் வெய்ய சூற்படை சுமந்த பெம்மான் 
கடைத்தலை யிவரு ணெற்றிக் கண்ணுடைப் பெருமா னுக்கே. 


369. அடங்கலுந் தன்பாற் றோற்ற மாதலாற் பவனான் மாக்கள் 

மடங்கரும் பிறப்பி றப்பா மயந் தவிர்த் திடுத லாற்றோம் 
உடங்குகொ லுருத்தி ரன்யா வோரையுஞ் சுகப்படுத்தி 

இடங்கொள வைத்த லாலே மிருடனென் றியம்பா நிற்பர் . 
370. ஒருதனக் குயர்ந்தோ ரில்லா வுண்மையி னாலீ சானன் 

மருவசை வற்றிருக்கு மாண்புமே வுறலாற் றாணு 
பொருவரு முத்தி யின்பம் புணர்த்திடு மதனாற் சம்பு 
வெருவுறத் துட்ட ரைக்கொல் விதத்தினாற் சருவ னென்பார் . 


366. வரி அளி - இரேகைகளையுடைய வண்டுகள் .. மாலிகை - மாலை . முதல் 
உகம் - கிருதயுகம் . மலர் தவிசோன் - பிரமன் . இரி தரா ஒர் ஆசங்கை - நீங்காத 
ஓர் ஐயம் . 

367. அறையும் - சொல்லும் . முகமனா - உபசாரமாக , 
368. அடை தலை - இலையினிடத்தே . குல்லை - துளசி . குல்லையாளி - திருமால் . 

369. இது முதல் ஐந்து பாடல்களால் , சிவபெருமானுக்குரிய பல பெயர்களைக் 
காரணத்துடன் கூறுகின்றார் . இப் பாடலில் , பவன் , உருத்திரன் , மிருடன் என்ற 
மூன்று பெயர்கள் உள்ளன . பிறப்பு + இறப்பு + ஆமயம் எனப் பிரிக்க . ஆமயம் - 
நோய் . தோம் உடங்கு கொல் உருத்திரன் : தோம் - குற்றம் ; உடங்கு - ஒருங்கே . 

370. இப்பாட்டில் ஈசானன் , தாணு , சம்பு , சருலன் என்ற நான்கு பெயர்களுக் 
குரிய காரணங்கள் கூறப்பெறுகின்றன , 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


95 


371. ஒண்கதிர் முதற்கோள் யாவு முதித்தலத் தமித்த லொன்றில் 

எண் கடல் கரைமேற் றாவா தடங்குத லிறத்தல் பூமுன் 
விண்கடை யாய பூதம் வெளிப்பட லொடுங்க லாதி 
எண் கொளத் தக நடத்தும் வலியினுக் கிரனே யென்பார் . 


372. ஒளிகிள ருருவா லென் றூ ழுடுபதி யழற்கு நாளும் 

ஒளிகொடுத் திடலாற் காயத் திரிமுத லுளம னுக்கள் 
ஒளிகெழ வுபாசித் தேத்து முண்மையா லுயிர்கட் கெல்லாம் 
ஒளியுற வவித்தை முற்று மொழித்தலாற் பர்க்க னென்பார் . 


373 . 


அளவரு மொளியோ னாகி யமர் தலி னான்மா தேவன் 
தளர்வற வினையைந் தாற்றுந் தன்மையாற் பரமே சன்சீர் 
உளபல நாம மின்னு முள்ளன சிவனுக் கேயப் 
பளகிலா தவனோ வேறோ பரமெடுத் துரைத்தி யென்றார் . 


பிரமன் தானே பிரமம் என்றல் 
374. தரா தல மதிக்குந் தேவர் சாற்றிய மாற்றங் கேளா 

இராசத குணத்துண் மூழ்கு மிண்டையோன் மதிமயங்கி 
அராவணி பவனு மல்ல னராவணை யானு மல்லன் 
புராதன முதல்வன்யானே புந்தியிற் றெளிமி னின்னும் . 


375 . 


சராசர புவன மெல்லாந் தோற்றிடுந் தகையேன் யானே 
கராசல வுரிபோர்த் தானுங் கராமடு திகிரி யானும் 
பராவுமென் கூற்றிற் றோற்றும் பண்ண வர் படைத்த லாதி 
விராவுமுத்தொழிலுஞ் செய்வா னெனையன்றி வேறு முண்டோ, 


- 


371 . 


இப்பாட்டில் உக்கிரன் என்ற ஒரு பெயர் உள்ளது . பூமுன் விண்கடையாய 
பூதம் - பூமி முதல் ஆகாயம் இறுதியாகவுள்ள ஐம்பூதங்கள் . வலியின் 

வலிமையிகுல் . 


372. இப்பாட்டில் பர்க்கன் என்ற ஒரு பெயர் ; பர்க்கன் - பிரகிருதியை அஷ்ட 
மூர்த்தியாய்த் தாங்கி நிற்கும் சிவமூர்த்தம் , என் றூழ் குரியன் , உடுபதி - சந்திரன் . 
மனுக்கள் - மந்திரங்கள் . கெழ - மிக . அவித்தை - அஞ்ஞானம் . 


373 . இப்பாட்டில் மாதேவன் , பரமேசன் என்ற இரண்டு பெயர்கள் . அமர் 
தலினால் மாதேவன் எனப் பிரிக்க , வினை ஐந்து - பஞ்ச கிருத்திபங்கள் : 

சிருஷ்டி , 
ஸ்திதி , ஸம்ஹாரம் , திரோபவம் , அனுக்கிரகம் என்பன . 

அனுக்கிரகம் என்பன . பளகு - குற்றம் 367 
முதல் இதுகாறும் தேவர்கள் பரமனிடத்து ஐயம் வினாவுதல் . 
374 . இண்டையோன் 

தாமரையில் வீற்றிருக்குங் பிரமன் , அரா அணிபவன் - 
சிவபெருமான் . அரா அணையான் - திருமால் . இப்பாட்டும் அடுத்ததும் ஒரு தொடர் . 
375 . 

உரி - யாளைத்தோல் . கராம் அடு திகிரியான் - முதலையைக் 
கொன்ற சக்கராயுதத்தையுடையவன் . திருமால் . கூறு - பகுதி . பண் ணவர் - தேவர் . 


கராசல 


96 


திரு அம்பர்ப் புராணம் 


376. ஒருபரம் பிரமம் யானே சுயம்புவென் றுரைக்கு நாமம் 

மருவிய தெனக்கு மற்றோர்க் குளதெனின் முகமன் மாறாத் 
திருவினன் யானே யானே பிரபுவென் றெவருந் தேர்மின் 
இருவரு மெனையு பாசித் திடுவரென் றுரைத்தா னன்றே . 


தேவர் திருமாலை அணுகி வினுதல் 


377. மலரவன் செருக்கிற் சொற்ற வார்த்தைவா னாட்டு ளார்கேட் 

டுலர் தலி லினையன் வார்த்தை யுண்மையே போலு மென்று 
பலர்சொலவ் வரையி லோர்பாற் பருமணிச் சிகர மேய 
அலர் துழா யலங்க லானை யடைந்தனர் பணிந்தா ரன்றே . 


378 . 


கடவுளீர் நீவீர் வந்த காரிய மென்னை யென்று 
மடலவிழ் துளபத் தண்டார் மாயவன் விருப்பிற் கேட்கப் 
படவர வணையாய் முந்திப் பதுமமே லவன்பா லுற்றோம் 
இடர் தபு மூவ ருள்ளும் பிரமம்யா ரிசைத் தி யென்றேம் . 


379 


அரியல னரனு மல்ல னயனெனுந் தானே யாரும் 
தெரிதரு பிரமமென்று செப்பினான் கேட்டு வந்தோம் 
விரிதுழா யலங்கன் மார்பா மெய்மையோ பொய்மை யோதோம் 
இரிதர வுரைத்தி யென்றார் முறுவலித் திசையா நிற்பன் . 


திருமால் இறுத்த விடை 


380 , இழிந்ததா மதத்தின் மூழ்கு மிணர்த்துழா யலங்கன் மார்பன் 

வழிந்ததேங் கமல மேலால் வதிபவன் பிரமங் கொல்லோ 
ஒழிந்தசூற் படைக்கை யானோ வொருவரு மல்லர் யானே 
மொழிந்தவான் பிரம மின்னு மொழிவதொன் றுண்டு 

( கேண்மின் . 


376. மருவியது எனக்கு - பொருந்தியது எனக்கே . 
அதிகாரி , இருவரும் : திருமாலும் சிவனும் . 


முகமன் - உ . பசாரம் . பிரபு - 


377. உலர்தல் - வாடுதல் . பலர் சொல்அவரை - பலரும் புகழும் அந்த மேரு 
மலை . துழாயலங்கலான் - திருமால் 


378. படவாவணையாய் - திருமாலே ! 
சொல்வாயாக . 


பதும மேலவன் - பிரமன் . 


இசைந்தி - 


379. தோம் இரி தர - குற்றம் நீங்க . 


380. 


சூல் படை - குலாயுதம் . 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


97 


381. முன்னமெனுந்தி யாய முண்டகத் துதித்த லாலே 

இன்னமுங் கமல யோனி யெனும் பெயர் பலருஞ் சொல்வார் 
அன்னவன் றானென் மைந்த னவன்பர மாதல் பொய்மை 
உன்னரும் பிரமம் யானென் றுரைப்பது மெய்மை யாமால் . 


நான்முகன் கூறல் 


382 . 


என்றுரைத் தயனென் பானீங் கெய்துக வெனநினைத்தான் 
அன் றுரைத் திறுமாப் புற்ற வயனுமவ் வாறே வந்து 
கன்றுரைத் தகுவர்ச் சாடுங் கரியாயோர் வணக்க மென்று 
நன்றுரைத் திடலு மின்றி நயந்தெதி ரிருந்தா னன்றே . 


ருவரும் தாம் தாமே பிரமம் என்றது 


383. எதிரிருந் தானை நோக்கி யென்மக னல்லை யோ நீ 

முதிருமன் பூற்றெ டுப்ப முறைப்படி வணக்கஞ் செய்யாய் 
பிதிர்தலி லிறுமாப் புற்றுப் பேணலன் போலி ருந்தாய் 
அதிர்கட லுலக மெள்ளு மறி வெங்குப் படைத்தா யென்றான் . 


384 . 


யானெலா மியற்ற லாலே யென்மக னல்லை யோ நீ 
வானெலாம் புகழு மென்னை மதித்து நீ தொழலா காதோ 
சானெலாம் பைங்கூழ் கண்டு தாழுத லுணர்த ராதென் 
மீனெலாம் பொலியும் வாரி மீமிசைக் கிடப்போ யென்றான் . 


385 . 


அன்னவா கனத்தோ னிவ்வா றறை தலும் பிரமம் யானென் 
முன்ன நீ யிவ்வா றோ தன் முனிதக்க முறைமை யாமே 
என்னமூ டத்து வத்தை யெய்தினாய் மகனே யென்றான் 
சொன்ன கீர் செவிவெ துப்பத் துடி துடித்துரைப்பன் வே தன் . 


381. முண்டகம் 
முண்டகம் - தாமரை .. 

கமல யோனி - தாமரையிற் பிறந்தவன் . 
382 . அன்று உரைத்து - (உண்மைக்கு ) மாறாகக் கூறி . கன்று உரை தகுவர் - 
கடுஞ் சொற்களை யுடைய அசுரர்களை . 

383. பிதிர்தல் இல் இறுமாப்பு - முழுமையான செருக்கு 

384 ... சால் நெல் ஆம் - மிக்க நெல்லையுடைய . பைங்கூழ் கண்டு பசும் பயிரைப் 
பார்த்து . தாழுதல் உணராது 

நிறைந்த பெரியோர் 

வணங்கும் தன்மையை 
அறியாமல் ; கல்விசேர் மாந்தரி னிறைஞ்சிக் காய்த்தவே ( சீவக . 20 ) என்பதனை 
ஒப்பு நோக்குக . வேறுவகையில் 

பொருள் கொள்ள லாமாயினும் 

கொள்க . 
வாரி - கடல் . 
385 . 

பிரமம் யான் என்பது முதல் திருமாலின் கூற்று . முனிதக்க முறைமை 
கோபிக்கத்தக்க மூடத்துவம் - அறிவில்லாமை . சொன்ன கீர் 

சீர் . சொன்ன 
செல். 

பிரமன் . 
7 


1 


- 


வகை . 


வே தன 


98 


திரு அம்பர்ப் புராணம் 


386 , நேமியம் படையாய் மூடத் துவமெனக் கோ நினக்கோ 

சாமியு நீயோ வென்னைத் தந்த நின் பெருமை தேரின் 
பூமியச் சுறமு னின்னைப் பொறையுயிர்த் திட்ட தம்பம் 
ஆமிதை யறியார் யாரே யதற்குள துனக்கு முண்டால் . 


இருவரும் போரிடல் 


387. எனவசி வாயிற் றோற்றி யிண்டைமா மலரோன் கூறக் 

கன நிகர் வடிவ மாயோன் கண்சிவந் துடன்றெழுந்து 
மனனொடு முகன்று டிப்ப வாய்வெரீஇ யடவென் சொன்னாய் 
முனகவென் றுருத்து தின்றா னெழுந்தனன் முளரி யோனும் 


388. அடமறு மார்ப வேதுக் கெழுந்தனை யதுகண் டச்சம் 

படவடங் கிடுவ துண்டோ வென்றுசெம் பதும மேலோன் 
கடவுளர் பலருங் காணக் கண்சிவந் தொருகை யோச்சி 
மடலவிழ் துளபத் தாரான் வண்கவு ளுறப்பு டைத்தான் . 


389 . 


இதுவரை மொழிப்போ ராற்றி யிருந்தவ னெண்ண மின்றிக் 
கதுமெனக் கைப்போர் செய் தான் காரியம் வியப்பிற் றென்று 
மதுமலர் துளபத் தண்டார் வானவ னொருகை யோச்சிச் 
சதுமுக னொருக போலந் தகர் தரப் புடைத்தா னன்றே . 


390. மாயவன் புடைத்த லோடு மாறறைந் தனனென் றொண்பூ 

ஆயவன் மிகக்கொ திப்புற் றங்கையிற் றண்டங் கொண்டான் 
பாயவன் சிறைப்புள் ளூரும் படலையந் துளவோ னுந்தன் 
நேயவன் றண்டங் கொண்டா னிகழ்ந்தது பெருங்க லாமே . 


386. நேமி அம் படையான் - திருமால் . சாமி - பிரபு . தம்பம் திருமாலைப் 
பெரறையுயிர்த்தது , நரசிங்காவதாரத்தில் . பொறையுயிர்த்தல் - பிரசவித்தல் . அதற்கு 
உளது உனக்கும் உண்டு : உன்னைப் பெற்ற தம்பத்துக்குள்ள பெருமையே என்னைப் 
பெற்ற உனக்கும் உண்டு என்று நான்முகன் கூறினன் என்க . 


387. அசி - 

அசி - இகழ்ச்சி . இண்டை மாமலர் - தாமரைமலர் . கனம் - மேகம் . 
உடன்று - பகைத்து . முகன் - முகம் ; போலி . வாய் வெருவுதல் - வாய் பிதற்றல் . 
அட - பிரமனை நோக்கி விளித்தது . முனக நீச உருத்து - கோபித்து . 


388 


மறு மார்பன் - ஸ்ரீவத்ஸத்தையுடைய திருமால் . கவுள் - கன்னம் . 


389 . 


கபோலம் - கன்னம் . 


390 . பூ ஆயவன் - பூவில் இருப்பவன் : பிரமன் . 
வலிய சிறகுகளையுடைய கருடன் . படலை -- தழை , 


பாய வன் சிறை புள் - பாந்த 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


99 


391. இருவருந் தண்டங் கைக் கொண் டோச்சின ரெறியா நிற்பர் 

மருவரு மிலக்கிற் றப்பா வணஞ்சினந் துறப்பு டைப்பர் 
பொருவரும் வீரந் தோற்றி வஞ்சினம் புகலா நிற்பர் 
ஒருவரு மெதிரு றாம லுற்கையிற் சுழலா நிற்பர் . 


392 . 


விண்ணிடைத் திரிவர் மேரு வெற்பிடைத் திரிவர் வாரி 
மண்ணிடைத் திரிவர் திக்கின் வரம்பிடைத் திரிவர் தாம்வாழ் 
கண்ணிடைத் திரிவ ரெல்லாக் கடலினுந் திரிவர் பூவில் 
பெண்ணிடைக் கலந்து போகம் பெரிதுகொண் டுவக்கு நீரார் . 


393 . 


வானவ ரச்சங் கொண்டார் வாள்வலி படைத்த வென்றித் 
தானவ ரச்சங் கொண்டார் தடங்கட லுடுத்த பாரில் 
மானவ ரச்சங் கொண்டா ரென்பதென் வகுப்பார் காப்பார் 
ஆனவரிந்த வண்ணங் கலாய்த்தம ராற்றுங் காலை 


394. முதன்மொழிப் போரும் பின்னர் முயன் றகைப் போரு நீத்து 

மதனுடைத் தண்டப் போரின் மடங்கிலார் மண்ணின் மீதோர் 
பதனுடைத் தானஞ் சேர்ந்து பலப்படை தொடுப்பா னெஞ்சுள் 
நுதலினா ரனைய காலை நோன்மைமா லிதனை யெண்ணும் . 
திருமால் வேதங்கள் முதலியவற்றை அழைத்துக் கேட்டல் 
395 . படைபல தொடுத்து ஞாட்புப் பண் ணினாள் பல நீட் டிக்கும் 

இடைவிலக்கு நரு மில்லை யிமையவர் பிரமம் யாரென் 
றடை தரத் தெரிவார் வேத மாதியை யழைத்துக் கேட்டால் 

புடையற வுண்மை கூறும் போதனு முணர்வா னென்று 
396. தன்னுடை யிதயத் தெண்ணிச் சலசமண் டபத்து மேய 
பொன்னுடை மார்பத் தண்ணல் புந்தியி னினைத்தல் 

( செய்தான் 
மின் னுடை வேத நான்குங் காயத்தி ரியுமே லாய 
மன்னுடைப் பிரணவப்பேர் மனுவுமிங் கடைக வென்றே . 


391. உற்கை - கடைக் கொள்ளி . வாரி மண் கடல் சூழ்ந்த பூமி 
392. கண் இடம் . பூவில் பெண் இலக்குமியும் , கலைமகளும் . 
393 . தானவர் - அசுரர் . மானவர் 

மனிதர் . வெகுத்தல் - படைத்தல் , 
394. மதன் 

வலிமை . பதனுடைக் தானம் - தகுதியான இடம் . நுதலுதல் 
கருதுதல் . நோன்மை . 

வலிமை . 
395. ஞாட்பு - போர் . பண்ணின் நாள் பல நீட்டிக்கும் . புடை அற - ஒரு சார் 
பின்றி . போ தன் - பிரமன் . இதுவும் அடுத்த பாடலும் ஒரு தொடர் . 
396 . மண்டபம் 

தாமரை வடி வான மண்டபம் பொன் இலக்குமி . 
மன் 

பெருமை. மனு - மந்திரம் . 


- 


சலச 


100 


திரு அம்பர்ப் புராணம் 


397. புனை துழாய் மௌலி யண்ணல் புந்தியி னிந்த வாறு 

நினை தலு மிருபத் தோர்சா கையினிக ழிருக்கு வேதம் 
இனை தலி னூற்றோர் சாகை யியசுரு வாயி ரஞ்சால் 
அனைய நற் சாம மொன்பா ன தர்வணம் விரைந்து வந்த. 


398 . 


வருகாயத் திரியும் வாய்த்த பிரணவ மனுவும் வந்த 
அருகாமற் றவற்றை நோக்கி யமரர்கள் பலருந் தேரக் 
கருகாமும் மூர்த்தி கட்குட் பிரமம்யார் கழறு கென்னத் 
திருகாமச் சுதன்சொ லோர்ந்து தனித்தனி செப்பா நிற்கும் . 


வேதங்கள் முதலியன சிவபெருமானே பிரமம் எனல் 


899. 


எவனிடத் திருந்து பூத மியாவையுந் தோன்றா நிற்கும் 
எவனிடத் தனைய பூத மெழுந்தவா றொடுங்கா நிற்கும் 
அவன்மயேச் சுரனெ னும்பே ரண்ணலே பிரம மாவான் 
அவனலா தில்லை யேயென் றறைந்ததா லிருக்கு வேதம் . 


400 , எவனெல்லா மகங்க ளானும் பூசிக்கப் படுவோ னென்றும் 

எவன்யோகர் முதலி யோராற் பூசிக்கப் படுவோ னென்றும் 
அவனொரு பினாக பாணி பரமேசன் பிரம மாவான் 
அவனல்லா தில்லை யென்ன வியசு ரூ வறைந்த தன்றே . 


401. எவன்வலி தாங்கி யண்ட சக்கரஞ் சுழலு மென்றும் 

எவனணு வெளிநிறைந்தா னெவன்பெரி யவனெ வைக்கும் 
அவன் யோக ருணரா நிற்கு மீச்சுரன் பிரம மாவான் 
அவனலா தில்லை யென்னா வறைந்தது சாம வேதம் . 


402. எவன்பொறி முழு த டக்கு மியல்பினார் நோக்கப் பட்டோன் 

எவனிக மாதி மூன்றற் கென்றுங்கா ரணமா யுள்ளான் 
அவனுருத் திரன்ம கேச னரன் பரம் பிரம மாவான் 
அவனலா தில்லை யென்ன வதர்வண மறைந்த தன்றே . 


சாகை 


397 . 

கிளை . ஒவ்வொரு வேதத்துக்கும் உரிய சாகைகளின் அளவு 
குறிக்கப் பெற்றது . 


398. அருகு ஆம் என்று பிரித்தும் அருகா என ஒரு சொல்லாகவும் கொள்ள 
லாம் . அருகா - குறையாத . திருகு ஆம் சொல் எனக் கூட்டுக . 


யாகங்கள் , 


பினாகம் 


400 . மகங்கள் 
யசுரூ - யஜுஸ். 


சிவபெருமானுடைய வில்லின் பெயர் . 


402. நிகம ஆதி - வேத முதல்வன் . மூன்றற்கு - முத்தொழிலுக்கு . 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


101 


403 . 


மொழிபரம் பிரம மான பரசிவ மூர்த்தி யெல்லாம் 
பழிதப வெங்க ளெங்கண் மூர்த்தியாப் பாவிக் கின்றோம் 
அழிவிலம் மூர்த்தி யெல்லாம் பிரமமே யறிக வென்று 
கழியரி லெல்லாக் காயத் திரிகளுங் கரைந்த வன்றே . 


404 . 


கரைதரு தொழிலைந் தற்குங் காரண ரனேக மாய 
புரைதபு மொளிகட் கெல்லாம் பொங்குபே ரொளிய ரென்றும் 
பரையொடு கலந்தி ருக்கும் பர்க்கரே பிரம மாமென் 
றுரைகெழு பிரம காயத் திரிமனு வுரைத்த தன்றே . 


405. குறிதரு நாம ரூப குணங்களாற் குறிக்க வொண்ணான் 

செறிதரு வசனா தீதன் றிகழ்பரஞ் சோதி யென்றும் 
முறிவினிட் களமா யுள்ள முக்கணான் பிரம மல்லார் 
அறிதரி னாகா ரென்னாப் பிரணவ மறைந்த தன்றே . 


பிரமனின் வினு 


406. மறைமுதலனைத்து மிந்த வாறெடுத் துரைப்பக் கேட்டுப் 

பொறைதபு மகங்கா ரத்தாற் பூவினான் கோபங் கொண்டு 
முறையுற வதுவை செய்து மனையொடு முயங்கு வானோ 
நிறைபரம் பிரம மாவா னெனநெடி திகந்து சொன்னான் . 


பிரணவத்தின் விடை 


407. அறிதராப் பிரம னிவ்வா றறைதலும் பிரணவத்தின் 

குறியதி தெய்வந் தானோ ருருக் கொடு குலவ நேர்வந் 
தெறிமழுப் பரன்வே றாய பெண்ணொடு மிசைந்தா னல்லன் 
செறிதரு மவனா நந்தந் தெரிதிரென் றுரைத்த தன்றே 


403. பரசிவத்தின் மூர்த்தி பேதம் எல்லாம் தத்தமக்குரிய மூர்த்தியா 5 எல்லா 
மந்திரங்களும் பாவிக்கின்றன என்பதும் அம் மூர்த்திகள் எல்லாம் பிரமமே என்பதும் 
மந்திரங்கள் சொன்ன வை . கழி அரில் - நீங்கிய குற்றம் : குற்றமில்லாத கரைந்த - 
சொல்லின . 


104 . பரையொடு கலந்திருக்கும் பர்க்கர் - சக்தியொடு கூடியுள்ள சிவபெருமான் . 
பர்க்கர் என்னும் பெயர்க் காரணம் 372 - ஆம் பாடலில் காண்க . 
405 . 

அதீதன் - சொல்லுக் கெட்டா தவன் . நிட்களம் நிஷ்களம் : 
உருவமின்மை, 


வசன 


406. தபும் - கெடுக்கும் . வதுவை - திருமணம் . இகந்து - கடந்து . 


407 . 


எறி மழு பரன் - சிவபெருமான் . 


12 


திரு அம்பர்ப் புராணம் 


இருவரும் மீண்டும் போர் தொடங்கல் 


408. அறை தரு பிரணவத்தி ன திதெய்வ மிதுபு கன்றும் 

முறைதபு மிருவ ருக்கு முன்மயக் கொழிந்த தில்லை 
மிறைதபு மீசன் மாயை மூடினால் விலக்கு வார்யார் 
குறைதா முன்போற் பூசல் குறித்தன ரெழுந்தா ரன்றே 


சிவபெருமான் சோதியாய்த் தோன்றுதல் 


409 . 


கடவுள ரதுதெ ரிந்து கலங்கினர் முறையிட் டார்வெவ் 
விடமிடற் றடக்கும் பெம்மா னிவர்செருக் கடங்க வீப்பான் 
படர் திரு வுள்ளங் கொண்டு பகையிரு வருக்கு முன்னம் 
தொடர்புற வளக்க லாவோர் சோதியா யெழுந்தா னன்றே . 


410 . 


பாதல நின்றெ ழுந்து பார்முழு வதுங்கி ழித்து 
மீதல முகடுங் கீண்டு விளங்குமோர் சோதி தன்னை 
ஆதலங் கமையத் தேவ ரனைவருங் கண்டார் மிக்க 
காதலங் களப்பின் றாக விருவருங் கண்டா ரன்றே . 


இலிங்கத்தின் எழுச்சி 


411. இருவருஞ் செருக்கு மாற வெழுந்ததோர் சோதிக் கோர்பாற் 

பொருவருஞ் கவாலா மாலை பொங்கநோக் கிடுகண் கூச 
வெருவரும் படித்தாய் நாச விருத்தியில் ல துவாய் மாழ்கும் 
குருவரு மோரி லிங்கங் குலவுற வெழுந்த தன்றே . 


சிவசொரூபம் தோன்றல் 


412. அதிசய மதன்மேன் மற்றே ரதிசயந் தோற்றிற் றென்ன 

மதிசெயுஞ் சோதி லிங்க முளைத்தது மற்று முண்டாம் 
பொதிவள முணர்வா மென்று நிற்கின்ற போது கண்டார் 
கதியருள் சோதி நாப்பட் கவினுமோர் தெய்வ ரூபம் . 


408. மிறை தபும் - குற்றமற்ற . குறித்தனர் : முற்றெச்சம் . 


409. கடவுளர் - தேவர்கள் . அடங்க வீப்பான் - முற்றிலும் கெடுக்கும் பொருட்டு 


ஆதல் - பரம் பொருளாதல் . 


410 

ஆதல் அங்கு அமைய ; அங்கு : அசை . 
அளப்பு இன்று ஆக - அளவில்லாமல் .. 


411 . சுவாலா மாலை - ஒளி வரிசை . வெருவரும் படித்தாய் - அஞ்சத் தக்க தாய் . 
நாச விருத்தி இல்ல துவாய் - அழிவு , வளர்ச்சி இல்லாத தாய் . மாழ்கும் குரு வரும் 
கண்டோர் மயங்கும் ஒளியுடைய . 


7. பிரமன் சாபம் பெற்ற படலம் 


103 


றைவன் சொரூபவருணணை 


413. மதிதவழ் சடையு மூன்று நயனமு மழுவு மானும் 

பொதிவலி யொருநாற் றோளும் புயங்கபூ டணமும் வெய்ய 
கொதிசினத் தரக்கின் றோலே கொளுந்திரு வரையு மெய்யில் 
பதிதிரு நீறுந் தேவி பண்புபூத் திருக்கும் பங்கும் . 


சிவபெருமான் கூறுதல் 


414. தேசுவிட் டெறிக்கு மந்தச் சிற்பர வுருவ நோக்கி 

மாகவிட் டகலாச் சிந்தை யிருவரு மற்றீ தென்னோ 
பேசு சித் திரத் திற் றோன்று மெனப்பெரி தெண்ணுங் காலை 
மூசுமற் புதக்கூத் தையன் முகிழ்நகை புரிந்தீ தோதும் . 


415. பிரமம்யாம் பிரமம் யாமென் றேபெருங் கலாம் விளைக்கும் 

தரமரூஉ மயனே மாலே சார்தர வீங்கு வம்மின் 
திரமுறு மினைய சோதியடிமுடி தெரியக் காண்போர் 
பரமெனற் கைய மில்லை காணுறப் படரு மென்றான் . 


திருமால் செயல் 


416. என்றலும் வராக மாகி யிணர்த்துழாய்ப் படலை மார்பன் 

அன்றலி லடிகாண் பேனென் றாயிரந் தெய்வ வாண்டு 
சென்றமை பா த லத்துத் திரிந்தனன் சற்றுங் காணான் 
கன்றலின் மீண்டு நீயே பரமென்று கைகு வித்தான் . 


417 . 


மாயவன் பன்னாட் டேடி வருத்தமுற் றமலன் பாதம் 
மேயவோர் துகளுங் காணான் மீண்டுமெய் மொழிந்தா னென்று 
தூயவா னவரு வந்தார் தூண்டருஞ் சோதி நாப்பண் 
நாயனு முளம கிழ்ந்தா னவின்றமுற் பிழையு மெண்ணான் . 


413. புயங்கம் - நாகம் , தரக்கு - புலி . 


| 


414. சிற்பரம் - அறிவுக்கு எட்டாதது . சித்திரம் - அதிசயம் , மூசும் - பொருந்திய . 


415. தரம் மருவும் - தன்மை பொருந்திய . படரும் - செல்லுங்கள் . 


416. அன்றல் - மாறுபடு தல் . 


417. நாயன் - நாயகன் . 


104 


திரு அம்பர்ப் புராணம் 


பிரமன் செயல் 


418. முடியறி குவன்யா னென்று முயன்றெழுந் தயனோ ரன்ன 

வடிவுட னண்ட மேலாற் பறந்து முன் வருடந் தேர்ந்தும் 
பொடியணி மேனி யோன்றன் புயமுங்கண் டறியா னாகிக் 
கடி திரு சிறைமொய் யோய்ந்து கலங்குபு மீளுங் காலை 


419. அரியெனக் காணே னென்னி லாமவ மான நீங்கத் 

தெரிதரக் கைதை யொன்று சிருட்டித்துக் கண்டா னென்றே 
புரிவொடு சொற்றி யென்று போதித்துத் திருமுன் வந்தே 
பரிதரு மிறுமாப் போடு நின்றனன் பலரு மொய்த்தார் . 


420. அண்டர்காள் பலருங் கேண்மி னாயவிச் சோதி மேலால் 

கொண்டதோர் முடியைக் கண்டேன் கூறுமித் தாழம் பூவும் 
எண்டகு மதனால் யானே பரமென விசைத்து நின்றான் 
திண்டிறல் படைத்த வானோர் தெருமந்து மயங்கா நின்றார் . 


சிவபெருமான் சபித்தல் 


421. இறையென நவின்ற தன்றிப் பொய்மையு மிசைத்தா னென்று 

பிறைமுடிப் பரன் கோ பித்திப் புள்ளுருப் பெயர்க்க வல்லாக் 
குறைபெறு கென்று வைது குலமல ரவற்காப் பொய்மை 
அறைதரு கைதாய் நீயென் னருச்சனைக் காகா யென்றான் . 


கவிக் கூற்று 


422. கடிமல ராளி சாபம் பெற்றது கரைந்தா மன்னான் 

வடிமழு வுடையோன் பாதந் தொழுதருண் மதித்தெழுந்தே 
ஒடிவரும் வளப்புன் னாக வனம்புகுந் துவப்பு மேவப் 
படியருந் தவம்பு ரிந்த வண்ணமும் பகர்வா மன்றே . 
பிரமன் சாபம் பெற்ற படலம் முற்றியது . 
( இப்படலத்துத் திருவிருத்தம் 57 ) 


418. முன் வருடம் - முன்னே கூறிய ஆயிரம் தேவ வருடம் . மொய் - வலிமை . 
இதுவும் அடுத்த பாடலும் குளகம் . 

419 . கைதை - தாழை . சொற்றி - சொல்வாயாக . பரி தரும் - மிகுந்த 
421. இறை - பிரமம் . வைது - சபித்து . கைதாய் , விளி . 
422 . கரைதல் - சொல்லுதல் . ஒடிவு - கெடுதல் , படி அரு - உவமையற்ற .. 


8. பிரமபுரிப் படலம் 


பிரமன் வருந்தியது 


423. எந்தை புவன மனைத்தினுக்கு மீசன் சினந்து சபித்திடலும் 

நிந்தை யடைந்தோ திமவடிவி னீங்கா தமரு மலர்க் கிழவன் 
சிந்தை தெளிய மறையாதி தெளித்த மொழியும் வறிதிகந்தே 
அந்தை யடைந்தா மதன்பயனு மடைந்தா மென்று கவலுவான் 


424. தம்மை யறிந்து பரநாமே யென்று பிதற்றுஞ் சமயரென 

மும்மை யுலகு நனியிழிப்ப மோகந் தலைமேற் கொளச்சிறிதும் 
செம்மை தவிர்ந்து பர நாமென் றுரைத்தாஞ செருக்குற் றென் செய்தாம் 
அம்மை யொருபா லுடையானிவ் வளவில் விடுத்த தருளன்றே . 


425 . 


மேய வுலகம் புல்லெனவவ் வுலகத் துள்ளும் வீற்றிருக்கை 
ஆய நகரம் புல்லெனவந் நகரத் துள்ளு மலங்காரம் 
மேய தளியும் புல்லெனவத் தளியி னுள்ளு மிக்கொளிரும் 
தூய தவிசும் புல்லெனவென் வந்த தென்று துயரமுறும் . 


426. காதலமைந்த கலை மடந்தை வருந்த விர தங் கடைப்பிடித்துப் 

போதலமைந்த மைந்தரெலாம் வருந்த வென்றும் புறங்காப்புற் 
றோத லமைந்த பரிசனமும் வருந்த வொளிரூர் தியும்வருந்தச் 
சாத லமைந்த பெருந்துயரஞ் சார்ந்த தாவா வெனக்கலுழ்வான் . 


427. செறியா வந்து பரம்யாரே தெளிய வுரைக்க வேண்டுமென 

நெறியா வினாய வானரைநோ வேனோ வறிவி னிறைந்தெழுந்த 
அறியா மையை நோ வேனோமற் றாரை நோவே னென்றுளத்துக் 
குறியா வெழுந்து முதல்வனடி பாடித் துதிப்பே னெனல் குறித்தான் . 


வறிது வீணாக . இகத்தல் - கடத்தல் . 


423. ஓ திம வடிவு - அன்ன உருவம் , 
அந்தை - அகந்தை : இடைக்குறை . 


424. மோகம் - மயக்கம் , 


425. புல்லென - வெறிச்சிட . பிரமன் தன் நாடு , நகரம் , மனை , ஆசனம் 
இவையெல்லாம் தானில்லாமையால் வெறிச்சிட நேர்ந்ததே என்று அங்கலாய் 
தான் என்க . தளி - கோயில் . தவிசு - ஆசனம் . 

426 . பரிசனம் - பரிவாரத்தார் . ஆவா - அவலக் குறிப்புணர்த்துவது . 
427. செறியா வந்து - கூட்டமாக வந்து ; செறியா , செய்யாவென்னும் வாய்பாடு . 


106 


திரு அம்பர்ப் புராணம் 


428. எழுந்து பரையோர் பாற்பொலிய விலங்கும் பெரிய முதல்வே தக் 

கொழுந்து கருணா? நிதியாய கோமா னடித்தா மரைமலர்க்கீழ் 
விழுந்து குழைவுற் றுடனெழுந்து நேரே நின்று விடுபாடற் 
றழுந்து துயர முழுதொழிப்பா னன்னப் படிவ விதிதுதிப்பான் . 


. 


பிரமன் துதி 


429. பரதத் துவ நா மாபரா பராதத் துவம சிவாக்கிய முன் 

கரவற் றொளிர்பல் வாக்கியங்கட் கிலக்கா யுள்ள காரணா 
பரவப் படுநற் சுயம்பிரகா சாகை குவிப்பார் பவநாசா 

அரவத் தொடைபூண் டொளிர்சாந்த ரூபா நினையஞ் சலிக்கின்றேன் . 
430 . ஆவா வெவன் சொ ரூப நானறியாமையிற்கட் டுற்றுழன்றேன் 

மேவா வெவன்சொ ரூப நான் கண்டு கட்டு வீடுற்றேன் 
தாவா வவன்யா ரெனின் முக்கட் சம்பு வாய நீயுனக்கே 

ஓவா திரவும் பகலும்பா னுறுவந் தனைகள் புரிகின்றேன் . 
431. மூசா நின்ற தத்துவக்கூட் டங்க ளெவன்பான் முழுவதுமில் 

பேசா நின்ற வைம் பூதங் களுக்கும் பெருங்கா ரணன்யாவன் 
தேசார் சாம்ப மூர்த்தியெவ னீயே சிறிது நினை த்தெரிந்தேன் 

ஈசா சுயமாம் பிரகாசத் திறைவா நின்னைத் தொழுகின்றேன் . 
432 , எந்த வடிவங் குறித்தவுட னிரியா வினையோ ரிரண்டுமறும் 

முந்த வெவைக்குங் காரணமாய் முளைத்த வடிவ மெவ்வடிவம் 
அந்த வடிவ நின்வடிவ மாமென் றுணர்ந்தே னையமிலை 

சந்த முலையோர் பான்மணந்த சங்கரா நிற் றுதிக்கின்றேன் . 
433 . நலமார் சச்சி தா நந்த நம்பா பாவனா தீதா 

சலமார் கால சங்காரா காம தகனா விசுவேசா 
புலமார் யோக ருள்ளொளியாய்ப் பொலியற்புதாசிற் பராபரமா 
வலமார் பினாக மிடங்கொண்ட வரதா நின்னைத் துதிக்கின்றேன் . 


இலங்கும் - விளங்குகிற . 


428 . 
பிரமன் . 


விடு பாடு அற்று - விடு தலை இல்லாமல் . விதி - 


429 . கரவு அற்று ஒளிர் - ஒளிவில்லாமல் விளங்குகிற . பவம் - பிறப்பு . 

430 . சொரூபம் நான் என்று பிரிக்க . கட்டுற்று - கட்டப்பட்டு . தாவா அவன் 
கெடுதலற்ற அவன் , ஓவாது - ஒழியாமல் . 

431 , மூசுதல் - மொய்த்தல் , நெருங்குதல் , இல் - இல்லையோ . 

432. இரியா வினை ஓர் இரண்டு - நீங்காத நல்வினை தீவினை என்பன . சந்த 
முலை : அன்மொழி . 

433 . பாவனா அதீதன் எண்ணுதற்கு அடங்காதவன் . சலம் - கோபம் . 
மா வலம் ஆர் பினாகம் என்க . 


8. பிரமபுரிப் படலம் 


107 


434 . 


அத்தா போற்றி யடியார்த மல்லற் பிறவி முழுதொழிக்கும் 
நித்தா போற்றி பெருங்கருணை நிமலா போற்றி யனாதியே 
முத்தா போற்றி யெஞ்ஞான்று மூவா முதல்வா போற்றியருள் 
உத்தா பனமின் றோங்கிவள் ரொருவா போற்றி போற்றியே. 


435. பதியே போற்றி யைம்பூதப் பரப்போ ருருளைத் தேரிரவி 

மதியே யுயிரென் றோரெட்டும் வதிவாய் போற்றி யடியார்தம் 
நிதியே போற்றி குறைவில்லா நிறைவே போற்றி யெவ்வுயிர்க்கும் 
கதியே போற்றி விரும்புகளை கண்ணே போற்றி போற்றியே . 


436 . 


கோனே போற்றி நினைத்தாலுங் கூறி னாலு மிக்கினிக்கும் 
தேனே போற்றி சுவைய முதத் தெளிவே போற்றி யருள் பொழியும் 
வானே போற்றி மாமேரு வளைத்தாய் போற்றி கேதனமேல் 
ஆனே யுயர்த்த பெருங்கருணை யானே போற்றி போற்றியே , 


சிவபிரான் அருள் புரிதல் 


437 , என்று துதித்துப் பணிந்துபணிந் தெழு நான் முகனுக் கிரங்கியே 

குன்று சிலையாக் குனித்தருளெங் கோமான் மலர்மே லாய் நினக்கு 
நன்று வேண்டும் வரம்யாது நவிறி தருதும் புரிதுதியால் 
ஒன்று பிழை தீர்ந் தனையென்க னுவந்தோ திமநான் முகனுரைப்பான் . 


பிரமன் வேண்டுதல 


ஏழை யடியே னின்னுண்மை யெய்யா தியற்று பிழையனைத்தும் 
மாழை விழியோர் பா லுடையாய் பொறுத்தல் வேண்டு மதி மயக்காம் 
பாழை யொழிந்துய்த் திடல்வேண்டும் பரவுங் கருணை யெஞ்ஞான்றும் 
கூழை யுறாம லென்மாட்டுக் கொளுத்தி யருளல் வேண்டுமென்றான் . 


434. 


உத்தாபனம் - வெளிப்படுதல் . 


435. இரவி - சூரியன் . இறைவனின் அட்ட மூர்த்தங்கள் கூறப்பெற்றன . 
வதிதல் - தங்குதல் . நிதி - செல்வம் . களைகண் பற்றுக்கோடு . 


436. கேதனம் - கொடி . கொடிமேல் இடபத்தை உயர்த்தவன் . 


437. ஒன்று பிழை - கூடிய பிழை . 


438 . 

மாழை 
எய்யாது - அறியாமல் . 

மாவடுவின் பிளப்பு . மாழை 

விழி 
உவமத்தொகை யன் மொழி . பாழ் குற்றம் . கூழையுறுதல் குறைவுறுதல் 
கருணை கொளுத்தி யருளல் வேண்டும் என்றியைக்க . 


108 


திரு அம்பர்ப் புராணம் 


சிவபிரான் அருளல் 


439. அன்ன வடிவத் தினனிவ்வா றறையக் கேட்ட மாதேவன் 

பன்ன முடியாப் பிரம நீ யல்லை பகர்மா யனுமல்லன் 
சொன்ன பலவும் பெறுவதற்குத் தூய தலமொன் றடைந்து தவம் 
துன்ன முயறியத்தலமுஞ் சொல்வா மென்று சொலும் பெருமான் . 


பல புண்ணிய தலங்கள் 


440. செங்கை மழுமா னேந்திய நாந் தீரா மகிழ்ச்சி யுறமேனிப் 

பங்கை யுடையா ளொடுமமரப் பட்ட தாய மாதானம் 
சங்கை தவிரா நந்தவன மென்று பலருஞ் சாற்றிடுவார் 

கங்கை நதிசூழ் தரக்கிடந்த காசி யாமற் றதன் றென்பால் 
441. கொம்மை முலையா ளுறத்தழுவக் குழைந்து நாமோர் மாவடியின் 

மும்மை யுலகும் போற்றெடுப்ப முகிழ்க்கு மருளி னமர் தானம் 
இம்மை மறுமை முதலாய வெவையுங் கொடுத்துப் பவப்பகையாம் 

வெம்மை தவிர்க்கும் புனற்கம்பை மேய காஞ்சி யதன்றென்பால் 
442 . எல்லா வுலகுங் குதுகலிப்ப விமய மடந்தை விழிநோக்க 

நல்லா தரவிற் பொற்பொதுவி னட நா மியற்று மொருதானம் 
கல்லா முருட ருற்றாலுங் கற்றா ரினு மேம் படவுயர்த்தும் 

செல்லார் மதில் சூழ்ந் துறப்பொலியுந் தில்லை வனமற் றதன்றென் பரல் 
443. மலையான் புதல்வி மயூரவுரு மருவி யருச்சித் திடச்சுவணக் 

கலையான் முதலோர்க் கருள் வழங்கிக் கவின நாம்வை கிடுந்தானம் 
துலையா ன தில்வா ளிரவிசெலு மதியி னுலகு தொக்காடும் 
அலையான் மலிகா விரிசூழ்மா யூர மன்ன தலத்தென்பால் 


வார் 


கங்கை 


439. சொன்ன பலவும் ; முன் செய்யுளில் பிரமன் வேண்டிக் கொண்ட பலவற்றை 
யும் . முயறி - முயலுதி . அடுத்த செய்யுள் முதல் இறைவர் அம்பர் த் தலத்தின் இடத் 
தைக் குறிக்கும் வகை கூறப்படும் . 
440 . மா தானம் - பேரிடம் . சங்கை - ஐயம் . 

நதி 

என்க . 
சாற்றிடு காசி , கங்கை நதி சூழ் தரக் கிடந்த காசி எனத் தனித்தனியே இயைக்க . 
ஆனந்தவனம் - காசிக்குரிய தொரு பெயர் . 

441 , இங்குக் காஞ்சியின் சிறப்பினைக் கூறினார் . கம்பை , காஞ்சியிலுள்ள நதி . 

442 , இச் செய்யுளில் சிதம்பரத்தின் பெருமை கூறப்பெறுகிறது . முருடர் - 
மூடர் . செல் - மேகம் . தில்லைவனம் - சிதம்பரம் . 

443. மயூரம் - மயில் , மாயூர வரலாறு கூறப்படுகிறது . சுவணக்கலை - பீதாம்பரம் . 
கவின - அழகுண் டாக . துலையான தில் - துலா ராசியில் ; இரவி செலும் மதியின் 
சூரியன் புகும் ஐப்பசி மாதத்தில் , உலகு தொக்கு ஆடும் - உலகத்திலுள்ளார் வந்து 
கூடி நீராடு தற்குரிய . மாயூரத்தில் நடைபெறும் துலா காவேரி முழுக்குச் சிறப்பிக்கப் 
பெற்றது . 


8 , பிரமபுரிப் படலம் 


109 


புன்னுகவனப் பெருமை 
444 . என்று முளதோர் யோசனையி லிரும்புன் னாக வனமெனுமேர் 

நன்று கெழுமு மொருதான நாமு மதன்சீர் புகலரி தால் 
கன்று பிறவிப் பிணியாதி யனைத்துங் களையுங் கருதியவை 

ஒன்றுந் தவறா தினிதுதவு மொழியா வளத்த தெஞ்ஞான்றும் . 
445. எந்தத் தவமாங் கியற்றிடினு மினிய வாய பலங்கொடுக்கும் 

அந்தத் தலமே சித்தியெலா மமையக் கொடுக்கு மயக்கமெலாம் 
முந்தக் கெடுக்கு மறமாதி முகிழ்க்கு நான்கு மெளிது தவும் 

பந்தத் தொடர் தீர்த் தெவ்வுயிர்க்கு மின்பம் பயக்கு மாலதுவே . 
446. அன்ன தலத்தை நீயின்னே யடைந்து தவஞ்செய் திடுவாயேல் 

என்ன வரமு மாவயின்யா மெய்தி யினிது தந்தருள்வோம் 
பொன்னந் திதலை முலைவாணி கொழுந போதி யென்றுரைத்துப் 
பின்ன மில்லா வொருமுதல்வன் பிறங்கு கயிலை வரையுற்றான் . 


பிரமன் புன்னகவனஞ் செல்லுதல் 
447. கற்றைச் சடையான் செந்திருவாய் மலர்ந்த மொழியே கடைப்பிடியா 

இற்றைத் தினமுய்ந் தனமாலென் றெண்ணி யொருபுன் னாகவனப் 
பற்றைப் பெரிதுற் றவனாகிப் படர்வான் பரந்து மலர்ச்சோலைச் 

சுற்றைப் புனையுந் திருக்காசித் தலததை யடைந்தான் றுயரறுவான் . 
448. பொங்கு மணிமுத் தலையெறியும் புனித மந்தா கினிதீர்த்தம் 

முங்கு விதியின் முழுகியெழூஉ முதல்வி விசாலக் கண்ணியொடும் 
தங்கு மகில நாயகன்றாள் சார்ந்து பணிந்து களிப்புற்றே 

எங்கு நிகழ்சீ ரவாசியிடத் துள்ள தலமெ லாம்பணிந்து . 
449 , தேயம் பரவுந் திருக்காஞ்சித் தலத்தை யடைந்து திகழ்கம்பைத் 

தோயந் தகவிற் படிந்தாடித் தூய காமக் கண்ணியொடு 
நேயம் பரவ மாவடிவாழ் நிமலப் பெருமான் பதம் போற்றி 

மாயங் கழிய வவணின்று மற்றுந் தொழுது செல்கின்றான் . 
444 . புன்னாகம் - புன்னை . புன்னாகவனம் , செய்யுள் 354 பார்க்க . நாமும் அதன் 
சீர் புகலரிதால் : செய்யுள் 342 பார்க்க . 

445 . அறமாதி முகிழ்க்கும் நான்கும் : அறம் , பொருள் , இன்பம் , வீடு என்ற 
நான்கும் . 
446 . வயின் - அங்கு . திதலை - தேமல் . வாணி 

கலைமகள் . 
447. பற்று - ஆசை . 

மலர்ச் சோலைச் சுற்றைப் புனையும் காசி பூஞ்சோலை 
சூழ்ந்த காசி . 

448. மணியையும் முத்தையும் என்க . மந்தாகினி கங்கை . முங்குதல் - முழு 
குதல் . விசாலக் கண்ணி விசாலாக்ஷி . அகில நாயகன் 

அகில நாயகன் - விசுவநாதர் , 
449. தோயம் தீர்த்தம் . 

காமக்கண்ணி - காமாக்ஷி . நிமலம் - நின்மலம் , 
சீர்அவாசியிடத்து - சிறப்புடைய தென்னாட்டிலுள்ள ; அவாசி - தெற்கு . 


110 


திரு அம்பர்ப் புராணம் 


450. முந்து தில்லை வனம்புகுந்து முகின்மேற் பிறைபோன் மரையிலைமேல் 

நந்து மருவுஞ் சிவகங்கை நலமார் தீர்த்தம் படிந்தெழுந்து 
சந்து முலையாள் சிவகாமித் தாய்கண் களிக்கப் பரம்பரனு 

வந்து புரியு நடம்போற்றி மற்றுந் தென்பா லியங்குவான் . 
451. கோலம் பொலியு மாயூரங் குலவப் புகுந்து காவிரியில் 

சீலம் பொலியும் புனலாடித் தேவர் முனிவர் தொழுதேத்த 
ஏலம் பொலியுங் குழலஞ்ச லம்மை யிடங்கொண் டினிதிருந்த 

ஆலம் பொலியுங் களத்தான் பொன் னடிகள் போற்றிப் பணிந்தெழுந்தான் . 
452. குறித்த தான மணித்தாகக் குறுகிற் றென்று கொண்டதுயர் 

பறித்த துணிபின் விரைந்தெழுந்து பறந்து பெருவான் வழிச்சென்றே 
எறித்த கதிரோன் றேர் நுழைதற் கிடங்கொ டாத செறிவுடைத்தாய்ச் 
செறித்த பொறிமா தவர்செறியுஞ் செழும்புன் னாக வன மடைந்தான் .. 


வேறு 


453. பகைதவிர் கரும்புன் னாகம் பொன்னிறம் பயிலா நிற்கும் 

முகைமலர்க் கடுக்கை யின்ன வாதத் தான் மோதுந் தோற்றம் 
தகைகிளர் நெடிய மாலுந் தானுமோர் வாதங் கொண்டு 

மிகையுற மோதி நின்ற விதம்பொரூஉ மென்று கண்டான் . 
454. இசையிரு தருவி னுக்கு மெதிரிணர் மாத விப்பாற் 

பசை நற வுண்ட வண்ட ரினிதுபண் பாடுந் தோற்றம் 
வசை தவிர் வேத மாதி மாயனுந் தானுங் கேட்ப 

நசைகெட வுண்மை சொற்ற நலம்பொரூஉமென்று ணர்ந்தான் . 
455. சொற்றவத் தருக்கட் கோர்பாற்றுணர்பல வெடுத்து மேன் மேல் 

பொற்றபொன் மலர்கள் பூத்து முருக்கொன்று பொலியுந் தோற்றம் 
செற்றமா லொடு தனக்குஞ் செறிசெருக் கொருங்கொ ழிப்பான் 
முற்றநே ரெழுந்த சோதி பொருமென முன்னினானே . 


451 . 


கொன்றை . 


450. நந்து - சங்கு . சந்து - சந்தனம் . பரம்பரன் உவந்து என்க . 
ஏலம் - மயிர்ச் சாந்து . அஞ்சலம்மை - அபயாம்பாள் , 

ஆலம் - விடம் . 
களத்தான் - கழுத்தையுடைய சிவபிரான் . 

452 , தானம் - இடம் . செறித்த பொறி - அடக்கிய ஐம்பொறிகள் . செறியும் -- 
நெருங்கிய , 
453. முகை மலர் : உம்மைத் தொகை . கடுக்கை 

வாதம் - 
காற்று , விவாதம் . இது முதல் நான்கு கவிகள் கதை நிகழ்ச்சிகளையே உவமை 
யாகக் காட்டும் சிறப்புப் பெற்றன . 

454 . இசை ஒன்றையொன்று சார்ந்துள்ள . இரு தரு - புன்னையும் கொன் 
றையும் . இணர் - பூங்கொத்துக்களையுடைய . மா தவி - குருக்கத்தி . நறவு - தேன் . 
455 . 

காத்து . முருக்கு - முண்முருங்கை , பொரும் - பொருவும் ; ஒக் 
கும் . முன்னுதல் - கருதுதல் . ( பி- ம் .) துணர் பல விடுத்து . 


துணர் 


8. பிரமபுரிப் படலம் 


111 


456. மலர்பல செறிமு ருக்கு வானளாய் நிற்ப நாப்பண் 

அலர்செறி பிடவொன் றம்ம வடியினின் றெழுந்து தோற்றல் 
பலர்புகழ் சோதி நாப்பட் பதுமமெய் நிறையக் கொண்ட 

உலர்தலில் பெருமான் மேவ லொத்ததென் றுள்ளங் கொண்டான் . 
457. அம்மலர் முருக்கின் கீழாற் குடாவடி யடைந்து மேவச் 

செம்மலர் முடிக்கு மேலோர் கழுகொன்று சிவணுங் காட்சி 
மும்மல ரணுகாச் சோதி யடியொடு முடியுந் தேரும் 

நம்மலர் விலங்கும் புள்ளு மாமென நயந்தா னன்றே . 
458. ஒருவிட பத்தின் கீழாற் றேத் தடை யொன்று மேவ 

மருமலர் தளிரா னன்ன விடபமேல் வயங்குந் தோற்றம் 
கருகிருள் பருகுஞ் செய்ய கதிரவனூரா நிற்கும் 

ஒருபெருந் தேரை யொத்த தென்றுளத் துவகை பூத்தான் . 
459 . கண்ட கண் ணிருளப் பூத்த காசையாங் கொன்று நிற்ப 

அண்டவெண் மதிய மோர்பாற் கிளையடைந் தமையுங் காட்சி 
கொண்டவெண் டலையி னோடு குணங்கெழு வடுகப் புத்தேள் 

விண்டல மதிக்க நின்ற வியப்பிதா மெனவி யந்தான் . 
460. பராரையொன் றாக மேலாற் பணைத்தெழு கிளைமூன் றாக 

மராமர மொன்று நிற்குந் தோற்றம்வா னுய்ய நின்ற 
புராதன வேக பாத வுருத்திரர் போன்ற தென்று 

தராதல முழுது மீன்ற தாதையுள் ளுவந்தா னன்றே . 
461 . பலபல மாவும் புள்ளு மாவயிற் பயிற னோக்கித் 

தலமிதன் விசேடந் தேர்ந்து தடையறத் தவம்பு ரிந்து 
நலமுற லுளங்கு றித்து வந்தன நம்போ லென்று 
நிலமுத லெவையுந் தந்தோ னினைந்திறும் பூதுற் றானே . 


456. அலர் - மலர் . செறிதல் - நிறைதல் . பிடவு - ஒருவகை மரம் . பதுமம் - 
பஸ்மம் என்ற தன் திரிபு : திருநீறு . 
457. குடாவடி - காடி . சிவணுதல் - பொருந்துதல் , ஓர் கழுகு - இரை 

நாடி 
வட்டமிடும் கழுகு . மும்மலர் - மூன்று மலங்களையுடைய சகலர் . நம் மலர் - நம்மின் 


மலர்ந்த . 


458. விடபம் - மரக் கொம்பு . தேத்தடை - தேனடை, அடியில் தேனடையும் 
மேலே மலருந்தளிரும் பொருந்திய தாய் விளங்கும் கொம்பின் தோற்றம் , சூரியனது 
ஒற்றைச் சக்கரத் தேரையொக்கும் என்பது இங்கே கூறப்பட்டது . 

459 . காசை - காயாமரம் . அண்டம் - வானம் , வடுகப் புத்தேள் - பைரவக் 
கடவுள் . இவர் பிரமனின் தலை யைக் கொய்து அதன் கபாலத்துடன் நின்றவர் : 
அம்பர் நகரில் இவர் சட்டைநாதர் என்ற பெயருடன் விளங்குகின்றார் . 
460 . பராரை - பருத்த அடிமரம் . ஏகபா தருத்திரர் என்பவர் 

சிவபிரான் 
மூர்த்திகளுள் ஒரு மூர்த்தியாவார் . தராதலம் - பூமி . தாதை - இங்குப் பிரமன் . 

461. ஆவயின் - அங்கு . பயிறல் - பயிலுதல் . இறும்பூது - அதிசயம் , 


112 


திரு அம்பர்ப் புராணம் 


462. மருவிய கரும்புன் னாக வனத்ததி சயமிவ் வாறு 

பொருவரும் வியப்பிற் றேர்ந்து தவம்புரிந் தாங்கு வைகும் 
திருமுனி வரையுங் கண்டு செய் தவம் புரிய வெல்லாம் 
தருதிறற் பிரம னம்ம சங்கற்பஞ் செய்து கொண்டான் . 


பிரமன் தவம் புரிதல் 
463. வெள்ளிய வரையின் மேலோ ரிலிங்கமாய் விடைமுன் றோன்ற 

வள்ளிய வருள் சால் வம்பு வன மலர்க் குழலா ளோர்பால் 
நள்ளிய கணேசர் கந்தர் நந்தியா தியருஞ் சூழத் 

தெள்ளிய சோமாக் கந்தர் சேகர மதித ரித்தார் . 
464 . தண்ணிய நடன பாதர் தண்டீச ரீறாயுள்ள 

புண்ணியர் தங்களோடும் புராதனர் வந்து காட்சி , 
எண்ணிய கொடுக்குங் கால மெவ்வள வதுவ ரைக்கும் 

பண்ணிய முயல்வே னென்று பதுமன் மா தவஞ்செய் தானே . 
465. மழைவெயில் பனிமி குந்து வருத்தினும் வருந்தா னாகிக் 

குழைமனத் தமலன் பாதங் கூடுறப் பொருத்தி யுண்டல் 
விழைவொழித் தசலம் போல மேவிமா தவம்பு ரிந்தான் 
தழைசுர வருட மோர்பா னாயிரந் தாங்க ழிந்த . 


பிரமன் தவத்தால் நிகழ்ந்தவை 
466. சிறையெகி னுருவ மேய திருமல ரவனிவ் வாறு 

குறையறு தவஞ்செய் காலைக் கொழுந்தவக் கனல்விரைந்து 
முறையெழுந் தண்ட கூட .. முட்டியத் திறனாந் தூமம் 
நிறை தர வெங்கு மாகி நிமிர்ந்தது வருத்திற் றன்றே . 


திருமால் முதலியோர் கயிலைக்குச் செல்லல் 
467. மலரவன் முயன்று செய்யு மா தவத் தழல்கா றூமம் 

உலர் தலின் றாகி யெங்கு முடற்றலா லச்சம் பூண்டே 
அலர் துழாய்ப் படலை மார்பத் தண்ணலிந் திரன் முன் னாய 
பலரொடு மடைந்தா னெங்கள் பரம்பரன் கயிலைக் குன்றம் . 


றுதி 


462. சங்கற்பம் . ஒன்றனைச் செய்யத் தொடங்கும் போது . மந்திர ததோடு உ 
பூணும் சடங்கு . 

463-4 . இரு செய்யுட்களும் ஒரு தொடர் . சேகரமதி தரித்தார் - சந்திர சேகரர் . 
நடன பாதர் - நடராஜா , புராதனர் இறைவர் . பண்ணிய 

செய்வதற்கு . 
465 . உண் டல் விழைவு - உணவு கொள்ளும் ஆசை . அசலம் . மலை . சுரவருடம் - 
தேவ வருஷம் . ஓர்பானாயிரம் - ஒரு பதினாயிரம் . 
466 . 

எகின் - அனனப் பறவை தூமம் - புகை . 
467. படலை ผ L รอบ ที่ 2 ) 

பச்சிலையோடு மலர்கள் வித வித தொடுத்த மாலை , 


8. பிரமபுரிப் படலம் 


113 


468. மகபதி யாதி யாய வானவர் கணங்க ளோடும் 

பகவனார் கயிலை புக்க பைந்துழாய்ப் படலை மார்பன் 
சகமெலாம் புகழு நந்தி தாண்மலர் பணிந்தெழுந்து 
ககன நா டடைந்த துன்பங் கழறுதற் குற்றோ மென்றான் . 


469 . 


என்றலு நந்திப் புத்தேள் யாருமீங் கிருக்க வென்று 
குன்றவிற் பெருமான் முன்னங் குறுகுபு பணிந்தெ ழுந்து 
கன்றலின் மாய னாதிக் கடவுள ரடைந்தா ரென்றான் 
இன்றவர் வருக வென்னா வெம்பிரான் வாய்ம லர்ந்தான் . 


470. நலமலி கருணை பெற்று நஞ்சயி லாதி மீண்டு 

குலமலி வானோர் தம்மை வருகெனக் கூவ லோடும் 
பொலமலி யாடை யானும் புரந்தர னாதி யோரும் 
வலமலி திருமுன் சென்று வணங்கின ரெழுந்து நின்றார் . 


471 , 


திருமால் சிவபெருமானிடம் கூறியது 
நிற்பவர் தம்முண் முந்த நெடியமால் வதன நோக்கிக் 
கற்பக நாட ரோடும் வந்ததென் கழறு கென்ன 
விற்பயின் மணிசான் மார்பன் மீளவும் பணிந்தெழுந்து 
சிற்பர கேட்டி யென்று விண்ணப்பஞ் செய்ய லுற்றான் . 


472 . 


மலரவனன்ன ரூப மரீ இவள மலிபுன் னாக 
அலர்வன மமர்ந்து செய்யு மருந்தவக் கனலி னாய 
உலர் தலி றூமம் பொங்கி யுலகெலாம் வருத்தா நிற்கும் 
பலர்புகழ் கருணை யானே பாற்றிட வேண்டு மென்றான் . 


473 . 


சிவபிரான் புன்னகவனம் வருதல் 
என்றலுங் கருணை பொங்கி மலரவன் கருத்து மெண்ணி 
வென்றவெண் கயிலாயத்தோர் கூற்றொடும் விடையி னோடும் 
நன்றமை யிலிங்க மாகி நாயக முதலோர் சூழக் 
கன் றலி லொருபுன் னாக வனமுற்றான் கருணை மூர்த்தி . 


468. மகபதி - இந்திரன் . கணம் - கூட்டம் . ககன நாடு 

கூட்டம் . ககன நாடு - வான நாடு . 
469. குன்றம் வில் பெருமான் - மேருவை வில்லாகக் கொண்ட சிவபிரான் . 
470 . 

சயிலாதி - சிலாதனுக்குப் புத்திரனான நந்தி . பொலம் மலி ஆடையான் 
பான்னாடை (பீதாம்பரம் ) தரித்த திருமால் . 
471 . 

வில் - ஒளி . மணி ; இங்குக் கௌத்துப மணி . 
472 . உலர்தல் இல் தூமம் - குறைதலில்லாத புகை . பாற்றிடல் - நீக்கல் . 

473. வென்ற - பிற மலைகளையெல்லாம் தன் பெருமையால் வெற்றி கொண்ட . 
ஓர் கூறு - ஒரு பகுதி . நாயகம் முதலோர் - தலைமையும் முதன்மையுமுடைய பரிவா 
ரத்தார் . 

8 


114 


திரு அம்பர்ப் புராணம் 


474. கடவுளர் பலரு மொய்ப்ப நந்திமுற் கணங்கள் சூழக் 

கடலுடைந் தென்ன வெல்லா வியங்களுங் கைமிக் கார்ப்பக் 
கடமுலை யரம்பை மாதர் காமரு நடனஞ் செய்யக் 
கடகரி யுரியான் வந்த தோர்ந்தனன் கண்விழித்தே . 


பிரமனின் செயல் 


1 


475. எழுந்தன னுவகை பொங்க நோக்கின னிமைக்குந் திங்கள் 

கொழுந்தணி சடையான் வந்தான் குறித்தவா றருள்வான் வந்தான் 
அழுந்தல் செய் துயர மெல்லா மடியறக் காய்வான் வந்தான் 
செழுந்தனி முதல்வன் வந்தான் சிவன் வந்தான் வந்தா னென்று 


476. சூழ்ந்தனன் பலகா லாடித் துள்ளினன் படிமேற் றோய 

வீழ்ந்தன னெழுந்து நின்று வினையெலா மொருங்கு மாயப் 
போழ்ந்தனன் புகரின் றாக வாழ்ந்தனன் புன்மை யேனென் 
ராழ்ந்தனன் பேரானந்த வாரியு ளலர்மே லண்ணல் , 


477 . 


எண்ணிய வாறே காட்சி யெம்பிரா னருளிச் செய்தான் 
புண்ணிய மலியும் பூசை விதிப்படி புரிவ தற்கு 
நண்ணிய கரமுன் னாய கருவிநா னடையே னேனும் 
அண்ணிய வியன்ற மட்டு மாற்றுவே னெனத்து ணிந்து 


478. பரம்பர னெதிர்வ லப்பாற் பைம்புனற் பொய்கை யொன்று 

நிரம்புறப் படைத்துக் கங்கை முதனெடுந் தீர்த்த மெல்லாம் 
வரம்பற வதிற்றா பித்து வளங்கெழப் படிந்தெழுந்து 
திரம்படு மன்பு வாய்ப்பச் செழுமல ராதி கொண்டு 


479. அற்புத விலிங்க பூசை யாற்றியோர் பாக மேய 

சிற்பரை தனையும் பூசை செய்து நா யகர் ந டேசர் 
பொற்பமர் கணேசர் கந்தர் போற்று தண் உச ரீறாச் 
சொற்பயில் பலர்க்கும் பூசை யாற்றுபு தொழுதெழுந்து 


474. இயங்கள் - வாத்தியங்கள் . 


கை மிக்கு - அளவு கடந்து . 


கட கரி - மத 


யானை . 


476. . 

புகர் - குற்றம் . அலர் மேல் அண்ணல் மலரவன் . இதுவும் இதன் 
பின் வரும் மூன்று செய்யுட்களும் தொடர்ந்து 480 ஆம் செய்யுளி லுள்ள 

துதிப்பான் 
என்பதனோடு முடியும் . 


477. கரம் - கை , 


அண்ணிய 


கட்டியவற்றை . 


478. பிரமன் அன்னமாம் பொய்கையைப் படைத்தது கூறப்பெற்றது . 


479. சிற்பரை - தேவி , 


8. பிரமபுரிப் படலம் 


115 


48 ) . 


மீளவு மிலிங்க முன்பு மேவுபு பணிந்தெழுந்து 
நீளவு நினைந்து நெஞ்ச நெக்குநெக் குருகா நிற்ப 
வாளமர் கண்ணீர் பாய வடிவத்து மயிர்சி லிர்ப்பத் 
தாளலர் கமலத் தோனாத் தழுதழுத் திடத்து திப்பான் . 


பிரமன் துதி 


481. மறைமுழு துரைத்தாய் போற்றி மறைமுடியமர்வாய் போற்றி 

மறையடிச் சிலம்பாய் போற்றி மறைவயப் பரியாய் போற்றி 
மறையடி நிலையாய் போற்றி மறைசெய்கோ வணத்தாய் போற்றி 
மறையு றப் புகழ்வாய் போற்றி மறைமுழு துணராய் போற்றி . 


482. எங்கணுந் தலையாய் போற்றி யெங்கணுங் கண்ணாய் போற்றி 

எங்கணும் வாயாய் போற்றி யெங்கணுஞ் செவியாய் போற்றி 
எங்கணும் கையாய் போற்றி யெங்கணுங் காலாய் போற்றி 
எங்கணும் வடிவாய் போற்றி யெங்கணு மானாய் போற்றி . 


483. விழியமை பால போற்றி வெந்நுனைச் சூல போற்றி 

அழிதலில் சீல போற்றி யளப்பில்வி சால போற்றி 
பழிதபு கோல போற்றி பரிந்தம ரால போற்றி 
மொழியனு கூல போற்றி முரணமன் கால போற்றி . 


484. திரிபுரஞ் செற்றாய் போற்றி தெளிமறை சொற்றாய் போற்றி 

அரிமல மற்றாய் போற்றி யன்பருளுற்றாய் போற்றி 
கரிய தள் பெற்றாய் போற்றி ககுவமோர் சுற்றாய் போற்றி 
புரியருள் வற்றாய் போற்றி பூரண நற்றாய் போற்றி . 


485 . 


ஆலமார் கண்ட போற்றி யவிர்பிறைத் துண்ட போற்றி 
சீலமார் தண்ட போற்றி செவியமர் வண்ட போற்றி 
கோலமா ரண்ட போற்றி குன்றக்கோ தண்ட போற்றி 
காலமார் சண்ட போற்றி கனிபவர் தொண்ட போற்றி . 


உண 


- 


480 . வாள் - ஒளி . வடிவம் - உடல் . கமலத்தோன் நா தழுதழுத்திட 

எனப் 
பிரிக்க . 

481 , வயம் பரி - வெற்றியுடைய குதிரை . அடி நிலை பா தக் குறடு . 
ராய் .- உணரப் படா தாய் . 
483. பாலம் - நெற்றி . பரிந்து அமர் ஆல - கல்லாலின் அடியில் 

விரும்பி 
அமர்ந்திருப்பவனே ! நமன் காலன் - நமனுக்குக் காலன் ; காலகாலன் என்ற படி . 

484. அரி மலம் - அரிக்கும் மலம் ; அரியப்படும் மலமும் ஆம் . கரி அதள் - 
யானைத் தோல் , ககுவம் - திசை . வற்றாய் - வற்றா தவனே . 
485 . கண் டன் - கழுத்தையுடையவன் . அவிர் - விளங்குகின்ற . 

தண்டன் 
தண்டனையை அளிக்கின்றவன் . வண்டு - சங்கு : வண்ட 

சங்காலான 

குண்டலங் 
களை உடையவனே !. கோ தண்டம் - வில் . காலம் ஆர் சண்டன் - பிரளயகாலருத்திரன் 


116 


திரு அம்பர்ப் புராணம் 


486 . 


எண்ணிய வெண்ணி யாங்கே முடித்தரு ளிறைவ போற்றி 
கண்ணிய பகையொன் றில்லாக் கற்பகத் தருவே போற்றி 
புண்ணிய மலர்ப்பூங் கொம்பர் வதியொரு புறத்தாய் போற்றி 
பண்ணிய தவத்தினார்க்கே பயன்படும் பகவ போற்றி . 


சிவபிரான் அருளல் 


487 . 


என் றுள முருகப் பல்ல துதித் தெதிர் நிற்கின் றானுக் 
கொன்று நம் பெருமான் வேண்டும் வரமெவ னுரைத்தி யென்னத் 
தொன்று செய் பிழைய னைத்துந் தொலைந்ததென் றுவகை யெய்தி 
நன் றுவந் தனையி யற்றி நான்முக னிவைவேண் டுற்றான் . 


வேறு 


நான்முகன் வேண்டிய வரங்கள் 


488. மாறாத தீவினையேன் புரிந்தபிழை 

யத்தனையு மறத்தல் வேண்டும் 
தேறாத காரணத்தான் மறந்தும்யான் 

பிரமமெனச் செலாமை வேண்டும் 
பாருத பெரும்பத்தி நின்னடிக்கே 

யெந்நாளும் பண்ணல் வேண்டும் 
சீறாத நின்னருளா லிவ்வுருவி 

னின்றும்யான் றீர் தல் வேண்டும் . 


489. புள்மையேன் புரிபொய்கை யன்னமாம் 

பொய்கையெனப் புகலு நாமம் 
நன்மை சார்ந் ததிற்படிந்த தெவ்வுயிரா 

யினுமியம னாம நீங்கி 
இன்மைசா ராதிகத்து வாழ்ந்துபர 

போகங்க ளெல்லா மாழ்ந்து 
வன்மைசால் சிவலோக மடைந்துசிவா 

னந்தமுற்று வாழ்தல் வேண்டும் . 


486. மலர்ப்பூங் கொம்பர் - தேவி . 


487 . 


வந்தனை இயற்றி - வணங்கி . 


488 . பாறாத - சிதறாத . இவ்வுரு 

வ்வுரு என்றது , அன்னத்தின் உருவை . தீர்தல் 
விடு படு தல் . 


489. இயமன் நாமம் - இயம பயம் . இன்மை சாராது இகத்து வாழ்ந்து என்று 


பிரிக்க , 


8 , பிரமபுரிப் படலம் 


117 


490. மன்னியவிக் கயிலாய வரையினொடு 

நந்திமுதல் வானோ ராய 
மின்னியபல் கணத்தொடுமிப் புன்னாக 

வனத்தென்று மேவல் வேண்டும் 
துன்னிய விவ் வரை நாமங் கயிலாய 

கிரியென்று துதித்துப் போற்றல் 
முன்னியவென் பொருட்டுவர லாற்பிரம 

கிரியென்று மொழி தல் வேண்டும் . 


491 . 


இந்தநகர் யான் செயலாற் பிரமபுரி 

யெனும்பெயரொன் றெய்தல் வேண்டும் 
சந்தநினக் கும்பிரம புரீசனெனும் 

பெயரெவருஞ் சாற்றல் வேண்டும் 
சுந்தர நின் பாகத்தாள் கந்தவெழிற் 

பூங்கதுப்பிற் றோன்ற லாலே 
அந்தமிலா வம்புவனப் பூங்குழலா 

ளெனும் பெயர் பூண் டமர் தல் வேண்டும் . 


492 . 


அன்னமாம் பொய்கை நன்னீராடி நினைத் 

தருச்சித்திங் கமரா நிற்பார் 
என்னரா யினுமவரே யிம்மையிற்பல் 

போகமு நன் கெய் தி வாழ்ந்து 
தன்னமா யினுமிருள்சா ராப்பரபோ 

கமுங்களிப்புத் ததையத் துய்த்துப் 
பின்னமே வாதொரு நீ யமர்சிவலோ 

கம்புகுந்து பிறங்கல் வேண்டும் .. 


வேறு 


493. இந்த நல்வரம் யாவு நன் கீகெனச் 

சந்த மாமல ரோன் றலை தாழ்த்தலும் 
முந்த னாய முதல்வன் மகிழ்ச்சிகூர்ந் 
தந்த ணாவிது கேட்கென் றருளுவான் . 


491. கந்தம் எழில் பூ கதுப்பு என்பவை வம்பு வனம் பூ குழல் என்பவற்றின் 
பரியாயப் பெயர்கள் . வம்பு - மணம் . 

வனம் - அழகு . 

கதுப்பு - கூந்தல் . 


492 , 


என்னர் ஆயினும் - எத்தகையவரானாலும் . தன்னம் - சிறுமை . ததைதல் - 
நெருங்குதல் , பின்னம் மேவா து எனப் பிரிக்க . பிறங்கல் - விளங்கல் . 


493. அந்தணன் என்றது பிரமனை . 


118 


திரு அம்பர்ப் புராணம் 


சிவபிரான் அருளுதல் 
494. ஓதி மப்படி வத்தை யொருவி நீ 

ஆதி யிற்படி வத்தை யடைகுதி 
நீதி பெற்றமற் றியாவு நினைத்தவா 
றேதி கைப்பற வெய்துதி யின்னமும் 


495. கும்ப மாத மகத்திற் குலவ நாம் 

நம்பக் காட்சி கொடுத்தரு ணன்மையால் 
இம்ப ரித்தின மெய்திப் பணிபவர் 
உம்ப ராவ ருறவிழிந் தார்களும் . 


பிரமன் முன்னை உருப் பெற்றமை 
496. என்று கூறி யமர்ந்தா னிறையவன் 

அன்று மேவிய வன்ன வடிவொரீஇத் 
தொன்று மேவுரு வம்பெற்றுத் தோன்றினான் 
குன்று நேர் முலை வாணி கொழு நனே . 


497. நலம்வி ராயபுன் னாக வனமெனும் 

தலம்வி ராய நகரஞ் சமைத்தனன் 
குலம்வி ராய குடிகளு மேற்றினான் 
பொலம்வி ராய மரைமலர்ப் புங்கவன் . 


பிரமன் தனதிருப்பிடம் சேர்தல் 
498. பின்னும் பெட்பிற் பிரமபு ரீசரை 

மன்னு மாங்கு வதிந்தனன் பூசித்தான் 
பன்னுந் தன்னகர் செல்லப் படர்ந்தனன் 
கொன்னு மாரருள் பெற்றுக் குறுகினான் . 


499. சென்று வாணி முதலியர் சேர்தரப் 

பின்று றாத பிரமபு ரீசர் தாள் 
ஒன்று முள்ளத்த னாகி யுவப்புறா 

என் றுஞ் செய்தொழி லாற்றி யிருந்தனன் . 
494. ஓதிமப் படிவம் - அன்ன உருவம் . ஒருவுதல் - நீங்குதல் . ஆதியிற் படிவம் - 
முன் வடிவம் . நினைத்தவாறே திகைப்பற என்க 

495 . சிவபிரான் பிரமனுக்குக் காட்சியருளிய நாள் குறிக்கப்பெற்றது . கும்ப 
மாதம் - மாசி மாதம் - இங்குக் குறிக்கப்பெற்ற நாள் மாசி மகம் . உற - மிகவும் , 

496 . வாணி - ஸாஸ்வதி . 

497 . மரைமலர் - தாமரைமலர் . பிரமன் நகர் சமைத்ததும் குடிகளை ஏற்றியதும் 
இங்குக் கூறப்பெற்றன . 

498. பெட்பு - அன்பு . வதிந்தனன் வசித்தான் ; முற்றெச்சம் . 
சத்தியலோகத்திலுள்ளது . கொன் - பெருமை . 


தன் நகர் 


8. பிரமபுரிப் படலம் 


119 


500. பெற்ற மூரும் பிரமபு ரீசரைக் 

கற்ற மாயவன் கைதொழு தேத்துபு 
வெற்ற மேய வருளை வியந்துபோய்ப் 
பொற்ற வைகுந்தம் புக்குற வாழ்ந்தனன் . 


501. பந்த மோவும் பிரமபு ரிப்பரன் 

சந்த மார்கழற் றாழ்ந்து வணங்கியே 
அந்த வாசவ னாதியர் யாவரும் 
தந்த மா நகர் சார்ந்துற வாழ்ந்தனர் . 


502. நாடு மேன்மைப்புன் னாக வனமருட் 

பீடு சாலும் பிரம புரியெனப் 
பாடு மேன்மை பகர்ந்தன மம்பரென் 
றாடு காரண மும்மறை வாமரோ . 


பிரமபுரிப் படலம் முற்றியது . 
( இப்படலத்துத் திருவிருத்தம் - 80.) 


மாயவன் - திருமால் . வெற்றம் - வெற்றி . பொற்ற 


500. பெற்றம் - எருது . 
பொன்னாலான . 


501. சந்தம் - அழகு . வாசவன் - இந்திரன் . 

இந்திரன் . தம் தம் மாநகர் . 
502. அருள் பீடு சாலும் - அருட்பெருமை நிறைந்த . ஆடு தல் - சொல்லுதல் . 
அறைதல் - சொல்லுதல் . 


9. அம்பர்ப் படலம் . 


503 . 


துருவாசர் பிரமபுரி வருதல் 
கருந்தடங்கண் மகணாவிற் கடவுளரி முதலியர்க்கா 
மருந்தமிடற் றடக்கியகோ மானடிக்கே யன் புடையான் 
அருந்தவத்தர் சிகாமணியா யைம் பொறியுஞ்செகுத்தியங்கும் 
பெருந்தகைய னிணையில்லான் துருவாச னெனும் பெயரான் . 


504 . 


அந்தமுனி வரன் பிரம னருந்தவஞ்செய் தன்னவுருப் 
பந்தமொழித் துய்ந்த தலங் கண்டுபணி வதுகுறித்து 
நந்தவெழும் விருப்பினனா யாகாய நடவை கொடு 
சந்தமுற வருகின்றான் றனித்துவரு மக்காலை . 


505 . 


மதலோலை துருவாசரிடம் வந்து வேண்டியது 
கருமுகிலும் விளர்த்திடச்செய் கருங்குழலாள் வார்கிழித்துப் 
பொருமுபெருங் கன தனத்தாள் புடைபரந்த கடி தடத்தாள் 
பெருமுனிவர் தவங்குலைக்கும் பிறழ்நெடுங்கண் ணாடளவின் 
வருமுகைநேர் மூரலாண் மதலோலை யெனும்பெயராள் . 


506 . 


கடியதொழி லசுரர்குலத் துற்பவித்துங் காமருசீர் 
வடிவமையு மொருதெய்வ மடமகளே யெனப்பொலிவாள் 
முடி வில்வலி மகப்பெறுவான் முன்னியசிந் தையளாகிக் 
கொடிநுடங்க லெனமருங்கு னுடங்கவெதிர் குறுகினாள் . 


507 . 


தனிமுனிவ னெ திரடைந்து தாமரைக்கை குவித்திறைஞ்சி 
வனிதையொரு நானின்று மகப்பெறுகை யதுகரு திக் 
கனிவிருப்பி னினையடைந்தேன் காதலினென் முலைகலந்து 
துனியின் மகத் தரல்வேண்டுந் துருவாச வெனச்சொன்னாள் . 


503 . 


மிடறு 


அடக்கிய 


- 


கரு தட கண் மகள் நாவின் சுடவுள் ; கலை மகளைத் தன் நாவிற் கொண்ட 
பிரமதேவன் . அரி - திருமால் - மருந்தம் விடம் . மருந்தம் 
கோமரன் - சிவபிரான் , 
504. உய்தல் - கடைத்தேறுதல் , 

கடைத்தேறுதல் , நந்த - மிக , நடவை வழி 
505 . விளர்த்தல் வளுத்தல் . தளவு முல்லை , மூரலாள் 
உடையவள் . 
506. முடிவு இல் வலி 

வலி - எல்லையற்ற 

எல்லையற்ற வலிமையுடைய . முன்னிய - கருதிய . 
மருங்குல் - இடை . 

507. ஒரு நான் என்பது முதல் துருவாச என்பது முடிய மதலோலையின் 
கூற்று . கனி விருப்பு - முதிர்ந்த ஆசை .. 


பற்களை 


9. அம்பர்ப் படலம் 


121 


துருவாசர் கூறியது 


508 . 


நாணிலா மங்கையிவ ணல்லதுரைத் திலளென்று 
கோணிலா மனத்துமுனி கொ தியழலிற் சினங்கொண்டு 
பூணிலா முலைமடந்தாய் பூமேலான் பன்னெடு நாள் 
வீணிலாத் தவம்புரிந்து புள்ளுருவம் விடுத்ததலம் . 


509. பிரமபுரி 

பிரமபுரி யெனும்பெயரிற் பிறங்குறுமத் தலமமரும் 
பரமரடி சேவிக்கப் பத்தியின்யான் செலும் பொழுது 
கிரமமிலிம் மொழி புகன்றாய் கேட்டைகே டீ வினையா 
தரமருவு மிருமைந்தர் தமையின்னே பெறக்கடவாய் 


துருவாசர் பிரமபுரியடைந்து இறைவரை வழிபடுதல் 


510 . 


என்று நவின் றாங்கொருவி யிரும்பிரம புரியடைந்து 
பொன்று தலி லன்னமாம் பொய்கை நீர் திளைத்தாடி 
வென்றுமிளிர் வெண்ணீறு கண்மணிமே தகப்புனைந்து 
தன்றுணையின் மனுவாய வெழுத்தைந்துந் தகவெண்ணி 


511 . 


விண்ணோங்கு குடுமிவரைப் பிரமகிரி மிசையிவர்ந்து 
கண்ணோங்கு நுதலானைக் காரோங்கு களத்தானைப் 
பண்ணோங்கு மிசைபோலப் பரந்தோங்கும் பெருமானைப் 
பெண்ணோங்கு மொருபாகப் பிரமபுரீ சனைக்கண்டு 


512 . 


விழியருவி மழைபொழிய மெய்முழுது மயிர்சிலிர்ப்பக் 
கழிகவையன் பூற்றெடுப்பக் கசிந்துகசிந் துள்ளுருக 
மொழிகுளற வாநந்த முழுப்பரவை யலையெறியப் 
பழியகல வட்டாங்க பஞ்சாங்கத் தொடும்பணிந்து 


508 , கோண் 
கோண் இலா மாறுபாடில்லாத ( நேர்மையான , ) பூண் நிலாம் 

பூண் நிலாம் - நகைகள 
விளங்குகின்ற . இதுவும் அடுத்த செய்புளும் ஒரு தொடர் , 

509. கேட்டை ! கேள் - கேடுற்றவளே ! கேட்பாயாக . தீ வினை ஆதரம் மருவும் 
கான்க , 

510. ஒருவுதல் - நீங்குதல் . தன் துணை இல் - தனக்கு இணை இல்லாத , மனு - 
மந்திரம் , ஐந்தெழுத்து - பஞ்சாக்ஷரம் . இதுமுதல் 514 ஆம் செய்யுள் முடிய ஒரு 
தொடர் . 
511. குடுமி உச்சி . கார் - கருமை ; 

விடத்தால் 

அமைந்தது . களம் 
கழுத்து . 

5.12 . அட்டாங்க , பஞ்சாங்சுத்தொடும் பணிதல் உடலுறுப்புக்கள் எட்டும் 
ஐந்தும் தரையிற் படும் படி நமஸ்கரித்தல் . 


122 


திரு அம்பர்ப் புராணம் 


513 . 


உள்ளிவழுத் துநருள்ளத் தொளியாய வொருமுதலே 
தள்ளிமலக் குறும் பொழிக்குந் தத்துவஞா னியர்பொருளே 
வள்ளியர்சேர் பிரமபுரி வாழ்வாய பெருவாழ்வே 
வெள்ளிவரை மேற்பவள வெற்பேயென் றுறத்துதித்து 


514 . 


பொங்கு திரு வருள் பெற்றுப் புறவிடை கொண் டவணீங்கி 
மங்கு தலி லாவரணம் வாழ்வார்யா ரையுந்தொழுது 
பங்குபெறு பெருந்தவத்திற் பரைபாதந் தொழக்கருதி 
எங்கு நிக ழன்னவரைச் சோபான வழியிழிந்தான் . 


துருவாசர் தமதிருப்பிடம் மீளல் 


515 . 


வம்புவனப் பூங்குழலா டிருமுன் மரு விப்பணிந்து 
பம்பு திரு வருள்பெற்றுப் பரவுபெரு மகிழ்ச்சியனாய் 
நம்பு தவத் துருவாச னலங்கொளுந்தன் னிருக்கைமரீ இ 
அம்புவனச் சடையார்த மருள் கருதி வாழ்ந்திருந்தான் . 


மதலோலைக்கு மக்கள் தோன்றல் 


516 . 


அன்னமுனி வெகுண்டுரைத்த வார்த்தைபழு தாகமே 
வன்னமலர்க் கருங்கூந்தன் மதலோலை யென்பவள் பால் 
என்ன துய ரமு நமக்கே யெய்துமெனச் சுரர் நடுங்க 
முன்னமொரு மகன் பிறந்தான் முருக்கு திறல் வலியமைந்தான் . 


517 . 


பம்பரமா முலைத்தாயும் பயங்கொளவா வரணமிலா 
அம்பரத்திற் றோன்றிய தா லம்பரனென் றொரு நாமம் 
உம்பரவை நடுநடுங்க வுதித்தவன்பெற் றானனைய 
கொம்பரதி சயம்பயப்ப மீட்டுமொரு குழவுயிர்த்தாள் . 


518 . 


அந்தவிள மகன் பிறந்த வுடனழுதா னழுதவொலி 
எந்தவுல கமும்பரவி யெவ்வுயிர்க்கும் பெருமயக்கம் 
தந்ததனா லம்பனெனு மொருபேர் தான் பெற்றானப் 
பந்தமகா ரிருவரொடும் பாவைகுர வனையடைந்தாள் . 


513 . உள்ளி - கருதி . வள்ளியர் - வள்ளன்மையுடையவர்கள் . 
514 . வரணம் - சுற்று . சோபான வழி - படிக்கட்டு வழியாக . 

515. அம்பு வனம் சடையார் - கங்கை நீர் அடங்கிய அழகிய சடையையுடைய 
சிவபெருமான் . 

516 . சுரர் - தேவர் . 
517 . ஆவரணம் இலா அம்பரம் - கோட் இல்லாத 

ஆகாயம் . உம்பர் 
அவை - தேவர்களின் சபையிலுள்ளோர் . கொம்பர் ; இங்கு , மதலோலை . 

518 , குரவன் - குரு ; இங்குச் சுக்கிர பகவான் . 


9. அம்பர்ப் படலம் 


123 


அவள் தன் குருவினிடம் கூறல் 
519. வெள்ளிமல ரடிபோற்றி வெளியியங்கு காற்சிவமே 

உள்ளிதவத் துருவாச னுதவவிரு மகவடைந்தேன் 
தெள்ளியிவ ருய்யும் விதஞ் செய்யென்றாள் கவலையெலாம் 
தள்ளியவ னுளத்துணர்ந்து மேலுறுதி சாற்றுவான் . 


520 


குருவின் கூற்று 
அம்பரா நின்பகைவ ராயவர்வா னாடரே 
வெம்பரா வினுங்கொடுமை விளைத்திடுவ ரது தீர 
நம்பரா பரன்குறியோர் நற்றலத்துப் போற்றிடினவ் 
உம்பரா தியர்வணங்கி யுன்வழி நிற் பார் நாளும் . 


521 . 


பன்னாக வணிபூணும் பரமரினி தமர் தானம் 
முன்னாக வும்பர் குழா மொய்த்து நா டொறுந்துதிக்கப் 
புன்னாக வன மெனும்பேர் பூண்டு விளங் கியதானம் 
பின்னாகப் பிரமபுரி யெனும்பெயர்பெற் றஃதன்றே . 


522 . 


அந்தமா தலத்தையடைந் தற்பு தமாஞ் சிவலிங்கம் 
சந்தமா திகடழுவித் தம்பியொடும் போற்றுதியேல் 
நந்தமா திரை நாளா னண்ணியருள் சுரந்திடுவன் 
பந்தமா யது புரியப் படர் தியென விடைகொடுத்தான் . 


523 . 


அம்பரன் இயற்றிய பூசை 
போற்றுகுரு மொழியேற்றுப் புன்னாக வனம்புகுந்து 
கீற்றுமதி சடைக்கணிந்த கேடிலாப் பெருமானை 
ஏற்றுமிசை வருவானை யெண்ணியது தருவானை 
மாற்று தலி லருளானைப் பிரமபுரி வாழ்வானை 


524 . 


அன்புதலைக் கொளநோக்கி யம்பரன்மற் றம்பனொடும் 
என் புகரைந் திடப்பெருகி யிருவிழியும் புனலிறைப்ப 
முன் புவிளை யாவின்ப முகிழ்த்தெழப்பல் காற்பணிந்து 
துன் புதவிர்ந் தனமென்று சொல்லி நனி யுள்ளுவந்தான் . 


519 . வெள்ளி - சுக்கிரன் ; அசுரர்களின் குரு . 
520 , வெம்பு அரா வினும் . அரா - பாம்பு . குறி - இலிங்கம் . உம்பர் 

லிங்கம் . உம்பர் ஆதியர் - 
தேவர் முதலியோர் . 
521 . 

பல நாக அணி - நாகாபரணம் . பெற்றஃது , விரித்தல் விகாாம் . 
522. ஆதிரை நாளான் சிவபிரான் , 
523. கீற்றுமதி - பிறை . 

ஏறு 

இச் செய்யுள் அடுத்த தனோடு 
தொடர்ந்து வினை முடிவு கொள்ளும் . 


இடபம் . 


124 


திரு அம்பர்ப் புராணம் 


525 . 


ஆதிமல் ரவனமைத்த வன்னமாம் பொய்கையுணர்ந் 
தோதிமுடி யாவன்பி னிளவலொடு முவந்தாடிச் 
சோதி திருப் பூசனைக்காந் தூயவுப் கரணமெலாம் 
நீதியொடு புறஞ்சேர்ந்து நேடியோ ரிடந்தொகுத்து 


526 . 


மறுவலுமத் தடம்பொய்கை மா தீர்த்தங் குடைந்தாடிப் 
பெறுபலவுந் தூய் தாக்கிப் பிரமபுரீ சரையன்புக் 
கிறு தியிலை யெனப்பூசை யினிதியற்றி யவ்வாறே 
பொறுமைகிளர் வம்புவனப் பூங்குழலா ளையும் போற்றி 


527 . 


மன்னியமத் தாவரண வானவர்யா ரையும் போற்றித் 
துன் னியதா னுறைவ தற்கோர் சூழல்புறத் துறவமைத்து 
முன்னியகா லங்கடொறு முனிவில்பூ சனையியற்றிப் 
பன்னியவம் பரனிவ்வா றிளவலொடும் பயிலு நாள் 


528 . 


மண்டபமுங் கோபுரமும் வயங்குவிமா னமுமதிலும் 
கொண்டறவ ழாவரண வானவர்கு லாந்தளியும் 
தொண்டரகங் களிதுளும்பத் தூயவாம் பணிபிறவும் 
கண்டவர்கண் கவர் தரு நந் தனவனமுங் கண்டனனால் . 


529 . 


பொருப்பரையன் மடப்பாவை யிடப்பாகம் புணர்ந்தபிரான் 
விருப்பமிகு திருப்பணிகண் மே தகவிவ் வாறியற்றித் 
திருப்பதப்பூ சனைகாலந் தொறுஞ்சிறப்பச் செய்தயன்பேர்ப் 
பருப்பதத்தின் வழிபடுமம் பரன்று திசெய் திடுவானால் . 


1530 . 


எண்ணியவை யெண்ணியாங் கினிதளிக்கும் பெருமானே 
கண்ணியவா னவரிரப்பக் கடியவிட மெடுத்தயின்ற 
புண்ணியனே பூசனைசெய் புண்ணியர் தம் பெருவாழ்வே 
பெண்ணியலு மொருபாக பிரமபுரீச் சுரபோற்றி . 


525 . உ பகாணம் சாதனங்கள் . நேடி - தேடி . இதுமுதல் 528 ஆம் செய்யுள் 
முடிய ஒரு தொடர் . 
526 . 

மறுவலும் - மீட்டும் . 
527. மன் நியமத்து - மிக்க நியமத்துடன் . ஆவரண வானவர் - கோயிற் 
சுற்றில் எழுந்தருளியுள்ள தேவர்கள் . சூழல் - இடம் , முன்னிய- முற்பட்ட முனிவு . 
சலிப்பு , 

528 . கொண்டல் தவழ் ஆவாணம் - மேகங்கள் தவழும் சுற்றுமதில் . தளி 
கோயில் , முன்பு பிரமனும் இப்பொழுது அம்பரனும் அக் கோயிலை அமைத்தனர் 
என்க . 

529 , பொருப்பு அரையன் மட பாவை - ( இமாலய ) மலை அரசனின் பெண்ணா 
கிய பார்வதி . பதப்பூசனை - பாத பூசை . அயன் பேர் பருப்பதம் - பிரமகிரி . 

530. அயின்ற - உண்ட . 


9. அம்பர்ப் படலம் 


125 


531 . 


கொற்றமார் திரிபுரமுங் குலைந்தழிய முறுவலித்தாய் 
செற்றமார் சிலைமதவே டீயாக நுதல்விழித்தாய் 
உற்றபேர்ப் பெருங்கால னுருண்டுவிழும் படியுதைத்தாய் 
பெற்றமே லெழுந்தருளும் பிரமபுரீச் சுரபோற்றி . 


1532 . 


துரியமிசை யோகியர்க டொழுதுவப்ப வொளியானாய் 
அரியபெருந் தவத்தினர் நன் றாதரிக்க முதலானாய் 
கரியகுழ லுமையோடுங் கலந்துயிர்க்கின் பினிதளிப்பாய் 
பிரியமிகு பெருங்கருணைப் பிரமபுரீச் சுரபோற்றி 


533 . 


இறைவர் காட்சியளித்தல் 
என்றுதுதி புரிவான்மு னெம்பிரா னெழுந்தருளி 
நன்று நமைப் பன்னாளு நயந்து நீ பூசித்தாய் 
ஒன்றும தற் குளமகிழ்ந்தோம் வேண்டியதென் னுரையென்னத் 
துன்றுமகி ழம்பரன் முன் றொழுதெழுந்து கூறுவான் . 


அம்பரன் வேண்டுகோள் 
534. அருமணிநேரிந்நகர மம்பரா லயபுரமென் 

றொருபெயர் பூண் டிடல்வேண்டு முரைத்தபுரத் தீசனென 
வருபெயரு நீபூணல் வேண்டு நினை வழிபடுவார் 
திருவமிகப் பெறல் வேண்டுஞ் செப்பியமற் றிவையன்றி 


535 . 


மருவியவென் னிளவலொடும் வலியுடைய னாயானும் 
வெருவுறப்பல் வானவரை வென்று மிகை பெறல் வேண்டும் 
பொருவரிய பலபுவன போகமு நன் குறல்வேண்டும் 
தருவனமற் றிவையென்றான் றம்பிரா னிது புகல்வான் . 


536 . 


இறைவர் வரம் ஈதல் 
அம்பனா மிளவ்லொடு மம்பர நீ கலந்தமர் நாள் 
உம்பரா தியர்பலரு நலிவுசெயா தொழி தருவார் 
நம்ப நீ யுரைத்தவெலா நாங்கொடுத்தோ மென்றருளி 
விம்பமே வினன் பிரம புரிவாழும் வித்தகனே . 


531. கொற்றம் - வெற்றி . செற்றம் 
வெற்றி . செற்றம் - பகைமை , 

பகைமை , காலன் இயமன் , பெற்றம் - 
எருது . 

532. துரியம் - யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர் நிலை . 
534 . உரைத்த புரத்து ஈசன் - அம்பராலயபுரேசர் . திருவம் - செல்வம் . 
535. வெருவு - அச்சம் . மிகை - மேம்பாடு . தம்பிரான் கடவுள் . 

536. விம்பம் - பிம்பம் ; இலிங்கம் . நீ கலந்தமர் நாள் உம்பரா தியர் நலிவு செயா 
தொழிதருவர் என்று கூறியது , பின் 606 ஆம் செய்யுளிற்காணுமாறு அவர்கள் நலிவு 
பெறக் காரணமாம் . 


126 


திரு அம்பர்ப் புராணம் 


537 . 


அம்பர் என்னும் பெயருக்குக் காரணம் 
அன்றுமுதற் பிரமபுரி யம்பரா லயபுரமென் 
றொன்றுமொரு பெயர் பூண்ட ததுமருவி யம்பரென 
நன்றுவழங் கிடுமிந்நா ணாதனுமப் பெயர் புனைந்தான் 
குன்றுபுரை புயத்திருவர் சரிதமேற் கூறுவாம் . 


538 . 


அவுணர் வரலாறு 
முன்னமம ருறையுளையே முழு நகர மாக்குகெனச் 
சொன்னபொழு தமரமயன் றொக்கவளத் தொடுசமைக்க 
அன்ன நகர் நாப்பணம ரத்தாணி யரியணைமேல் 
மன்னவிருந் தனன் மகுடம் வாளவுணர் குலங்கவிப்ப 


539 . 


பிரியாத தம்பியொடும் பேரவையி னிடைப்பொலிவுற் 
றிரியாத மதகளிறு மிவுளியும்வாம் பரித்தேரும் 
சரியாத காலாளுஞ் சமைந்துசூழ் தரக்கொடுமை 
அரியாத வமைச்சர்முத லனைவருமேத் திடப்பொலிவான் . 


540 . அகலிடத்து நாற்றிசையு மமைந்தபல தேயத்தும் 

இகல்வலிமன் னவர்பாற்போ யறைகூவ வெய் தாமே 
தகலமையுந் திறையளப்பத் தான் கொண்டு நகர் புகுந்தான் 

உகலமையாப் பெருவிறல்சா லுலம்பொருதோ ளம்பரனே , 
541. சம்புமொழித் திறனுணர்ந்து தம்பியொடும் பிரியானாய் 

வெம்புமனத் தவன் சினந்து விண்ணவர்வாழ் தலம்புகுந்து 
கொம்புமத கரிபரிமுற் குலைகுலையும் படிகலக்கி 

நம்பு தருக் களை முறித்து நலிகுறும்பு நனிசெய்தான் . 
542 . அம்பரநேர் தடநெடுங்க ணயிராணி முலைத்துணைதோய் 

அம்பர நா டவன் வெருவி யாண்டளப்பா னொடு முன்னாள் 
அம்பரமர் மொழிப்படியே யனுசனொடு மடைந்தமர்செய் 
அம்பரன் றன் செயலெண்ணி யடுத்த தீ தெனப்புரிவான் . 


538 . உறையுள் - தான் தங்கியிருந்த இடத்தை . அமர - பொருந்த . 

சமைக்க 
அமைக்க . அத்தாணி - ஓலக்க மண்டபம் . மன்னுதல் - நிலைபெறல் . 

வாள் 
கொடுமை . அவுணர் குலம் மகுடம் கவிப்ப என்றியைக்க . 

539 , இரிதல் - நீங்குதல் . இவுளி - குதிரை. வாம் பரி - தாவும் குதிரை . சரித் 
தல் - சஞ்சரித்தல் . கொடுமை அரியாத அமைச்சர் கொடுமையை நீக்காத மந்திரி 

ஏத்துதல் - புகழ்தல் . 
540. இகல் - பகைமை . தகல் - தகுதி . உகல் நழுவுதல் . உலம் பொரு தோள் 
திரண்ட கல்லை ஒத்த தோள் . 

541. சம்பு - சிவபிரான் . குறும்பு - கொடிய செயல்கள் . 

542. அம்பரம் - கடல் . அயிராணி - இந்திரன் மனைவி , அம்பர நாடவன் - 
வான நாட்டுக்குரிய இந்திரன் . அனுசன் - தம்பி , 


கள் . 


9. அம்பர்ப் படலம் 


127 


543. மூவர் தொழும் பிரமபுரி முன்னிநெடு நாளாகத் 

தேவர்பல ருந்தொழுமா தேவனருச் சனையாற்றிப் 
பூவர் தொழில் குலவாங்குப் பொற்பவரம் பெற்ற நினை 
யாவரெதிர்ப் பவரெண்ணா தெங்களொடும் பொரநினைந்தாய் . 


544 . 


என்று குழைந் துரைத்திடலு மிடிமுழக்கி னுற நகைத்துக் 
குன்றுதெறு புயத்தவுணர் குலங்களை நின் றிறலுணர்வான் 
இன்றுபுகுந் தனமுனமே யீதுணர்ந்தாற் புகேமென்று 
நன்றுமொழிந் தனன்பெறுவ பெற்று நடந் தனன்மாதோ . 


545 . 


இன்னமும் விண் மிசையுலக மெங்கணுமிவ் வாறடைந்து 
தன்னமுன்னே ரலராகாத் தகையுணர்ந்து திறையாகச் 
சொன்னமுந்தூ சும்பிறவுந் தொக்ககொண்டு நகர்ப்புகுந்தான் 
அன்னமுமே னமுமுணரா னருள்பெற்ற வம்பரனே . 


546. ஆயதிறற் றம்பியொடு மம்பரா சுரனென்பான் 

நேயமிகு தன்ன கர நீண்முடியத் தாணியகம் 
மேயவரி யணையமர்கான் மிக்கோனா கியகுரவன் 
பாயவிவண் வருகென்று பண்புறு தூ தினைவிடுத்தான் . 


547 . 


தூதுமொழி தலுமகிழ்ச்சி துள்ள மழைக் கோளெழுந்து 
மோதுவலி யம்பரற்கு முன்குறுக விருக்கையெழீ இப் 
போதுபல தூய்ப்பணிந்து பொற்பீடத் திருத்தியிருந் 
தோதுதிற முண்டடிகேள் கேட்கவென வுரைத்திடுவான் . 


548 . 


அடிகண்மொழி தலைக்கொண்டு பிரமபுரி யடைந்தைந்து 
முடியுடையான் றனைப்போற்றி முன்னியயா வையும் பெற்றேன் 
கடிமலர்க்கற் பக நாடு முதற்பலவுங் கைக்கொண்டேன் 
படியிலொரு குறையுமிலை பஃறிருவு மனுபவிப்பேன் . 


- 


543. பூவர் - பிரமன் . பிரமன் செய்த தொழில்கள் விளங்கும் இடம் என்ற படி . 
544. குலம் களை நின் திறல் என்க . பெறுவ திறை முதலியன . 
545. தன்ன முன் - தன் முன் . நேரலர் ஆகா 

தகை - பகைவர் 

ஆகாத 
தன்மை . சொன்னம்- சொர்ணம் - பொன் . தூசு - ஆடை . அன்னமும் ஏனமும் - 
பிரமனும் திருமாலும் உருக் கொண்ட அன்னப் பறவையும் பன்றியும் . 

546 , நீள் முடி அத்தாணி - நீண்ட சிகரத்தையுடைய ஓலக்க மண்டபம் . அமர் 
கால் - அமர்ந்திருக்கும் போது . குரவன் - குரு ( சுக்கிரன் . ) அசுரன் தன் அத்தாணி 
மண்டபத்திலிருந்துகொண்டு அங்குச் சுக்கிரனை வரவழைத்தான் என்க . 

547. மழைக்கோள் - சுக்கிரன் . போ மலர்கள் . அடிகேள் - ஐயனே ! 

548. இச் செய்யுள் அம்பராசுரன் தன் குருவினிடம் தெரிவித்ததைக் கூறும் . 
ஐந்து முடி உடையான் - சிவபிரான் ; முடி - தலை . படி - பூமி . பல் திருவும் - பல வகை 
யான செல்வங்களையும் . 


128 


திரு அம்பர்ப் புராணம் 


549 . 


இணங்குதிற லுடையெனக்கு மெம்பிக்குத் தக்கபடி 
மணங்குலவச் செயல்வேண்டுங் கன்னிகையார் மதித்துரைத்தி 
உணங்குதலில் புகழோயென் றுரைத்திடலு முறுவலித்து 
நிணங்குலவு வாளவுணர் நிருபகே ளெனப்புகல்வான் . 


550 . 


வாளவுணர் குலம்புரக்கு மன்னவர்க்குக் குலதருமக் 
கோளமையும் படியின்ன குலத்துதித்தா ரென் றுளதோ 
காள விழி மடமாதர் கட் கினிய ராயிருந்தால் 
நீளமணம் புணர்வதுவே நெறியென்று புகர்மொழிந்தான் . 


அசுரனின் தீச்செயல் 


551. மறைமொழியிற் குருமொழியே சிறந்ததென மனங்கொண்டு 

நிறை பொருளும் பிறவு நனி நிரம்பவுத வினன் போக்கி 
முறைமை தப வுலகிடைப்பன் முரணுடையார் தமைச்செலுத்திக் 
குறைய றமற் றவருதவு மடவார்தோள் கூடுவான் . 


552 . 


படிமகளி ரின்றுசுரர் பைங்கொடிபோல் பவர் நாளைக் 
கடிதலிலா வியக்கர் குலங் கலந்தமட வார்மறு நாள் 
ஒடிவில் வித்தி யா தரர்த மொள்ளிழைமங் கையர்மறு நாள் 
தடி தலற வப்பானாள் வேறுபுணர் தரம் பூண்டான் . 


553 . 


நென்னலனு பவித்தவரை யின்று நீக் கிடுவானின் 
றின்னலறப் புணர்ந்தவரை நாளையிரிப் பான் மறு நாள் 
அன்னவரைக் கழித்திடுவா னப்பாலு மப்படியே 
சொன்னபடி கொணர்வார்க்சே தூசு நிதியமுஞ்சொரிவான் .. 


549 . 


உணங்குதல் - உலர்தல் , நிணம் - மாமிசம் . நிருப 


மன்னனே ! 


550 . காள விழி - கரிய விழி ; விடம் போன்ற விழி என்றும் ஆம் . இன்ன குலத் 
தில் மணம் செய்வதென்பது அவுணர்கட்கு இல்லை ; அழகாக உள்ள எவரையும் மணம் 
புரியலாம் என்று புகர் மொழிந்தான் . புகர் - சுக்கிரன் . தம் மனத்துக்கியைந்த 
பெண்களை வலிதில் கவர்ந்து மணந்துகொள்ளும் முறை ஆசுரம் எனப்படும் . இது 
அசுரருக்கு உரியது . 


மறை மொழியின் குரு மொழியே சிறந்தது ; ஒரு சிறந்த உண்மை . முரண் 


551 , 
வலிமை . 


552 . படி மகளிர் - நிலவுலக 
அடுத்த நாள் . 


மகளிர் . தடிதல் - தடுத்தல் . அப்பால் நாள் - 


நென்னல் - நேற்று . 


553 . 
விரிக்க . 


இரித்தல் - நீக்குதல் . 


தூ சும் நிதியமும் என 


9. அம்பர்ப் படலம் 


129 


554 . 


இந்தவிதம் விடனொழுக விளையானு மிளையானாய்ப் 
பந்தமிகு மத்தொழிலே கைக்கொண்டான் படுபாவி 
வந்தபடி செய்வதனை மதித் திறந்தார் சிலமாதர் 
சந்தமழி தரக்குலைத்துத் தவ்வெனமே வினர்சிலரே . 


555 . 


மண்முதலெவ் வுலகுமிடர் மாறுவதென் றென்பாரும் 
பெண்ணுருவங் கொடுபிறத்தல் பெரும்பாவ மென்பாரும் 
கண்மருவு பேரழகே கடியவிட மென்பாரும் 
என்னுமிள மையிற்கொடி தின் றென்பாரு மாயினார் . 


556 . 


இந்திரன் பிரமனிடம் முறையிடல் 
இந்தவித மடமாத ரெல்லாரு நிலைகுலைய 
முந்தவமர்க் காற்ருத முகிலூர் தி முகம்புலர்ந்து 
கந்தமலர்க் கடவுளடி கை தொழுதம் பரன் கொடுமை 
வந்தபடி யெடுத்துரைக்க மற்றவனு நனியிரங்கி 


557 . 


திருமறுமார் பனைச்சார்ந்து சேவித்தம் பரன்கொடுமை 
பெருமவுளத் துணராம லிருப்பதெவன் பேககென 
வருமறையா கமமுழங்கும் பிரமபுரி யமர் தரக்குச் 
சருமவுடை யார்க்குரைப்பிற் றவிர்வோமித் துயரென்று 


558 . 


கருதியம ரரும்வெளிறு களிறுகைக்கு மிந்திரனும் 
சுருதியுணர் நான்முகனுஞ் சூழமா யவனேகிப் 
பரு திமதி யழன் முக்கட் பரன் பிரம புரியடைந்து 
தருதியற மென்றன்னத் தடப்பெரு நீ ரிடைப்படிந்து 


திருமால் தேவர்களுடன் பிரமபுரிசரைக் காணல் 
559 . வெள்ளிய நீ றுறத்தரித்து மேதகுகண் மணிபூண்டு 

வள்ளியவைந் தெழுத்தெண்ணி நந்திப தம் வணங்கியெழுந் 
தொள்ளியகோ யிலைவலம்வந் துட்புகுந்து நேர்கண்டான் 

தெள்ளியஞா னப்பிழம்பாஞ் சிவ லிங்கப் பெருமானை . 
554 . விடன் தூர்த்தன் . இளையானாய் - சலிக்காதவனாய் . தம் அழகு செய் 
தம்மைச் சிறுமைப் படுத்திக்கொண்டு அவன் தம்மை விரும்பாதவாறு செய்து 
கொண்டார்கள் or or a . தவ்வெனல் ; சுருங்குதற் குறிப்பு . தவ்வெனுந் தன்மை 
யிழந்து ( குறள் 1144 ) . 

555. பேரழகே கடிய விடம் ; ஓர் உண்மை உரை . என்னும் - என்றும் . 

556. முகில் ஊர்தி - இந்திரன் . கந்தமலர்க் கடவுள் - பிரமன் . இதுமுதல் 
569 ஆம் செய்யுள் வரை ஒரு தொடர் . 

557. திரு மறு மார்பன் - திருமால் . தரக்குச் சருமம் - புலித்தோல் . 
558. வெளிறு களிறு - வெள்ளை யானை . 
வெள்ளை யானை . சூரியன் , சந்திரன் , நெருப்பு , 

, ஆகிய 
மூன்றையும் சிவபெருமான் தம் கண்களாகக் கொண்டுள்ளார் என்க , 
559 . வெள்ளிய நீறு - விபூதி . உற - மிக . 

9 


130 


திரு அம்பர்ப் புராணம் 


560 . 


திருமால் பக்தியும் துதியும் 
கண்டுவிழி புனலிறைப்பக் கைகுவித்துப் பணிந்தெழுந்து 
தண்டு தலில் பேரன்பு தலைக்கொண்டு நெஞ்சுருக 
அண்டுபர வசத்தினனா யாநந்தக் கூத்தாடி 
விண்டுமொழி தழுதழுப்ப மேவுது தி யெடுத்துரைப்பான் . 


561 . 


எவனுலகுக் காதார மெனப்படுவா னெவ்வுலகும் 
எவன் வலியி னாய் நிலைபெற் றிறுதியுறு மெவ்வுயிரும் 
எவனருளாற் பந்தமுறு மிரித்தின்ப வீடடையும் 
அவனொரு நீ நின்னடியே யடைந்தடி யேன் று திக்கின்றேன் . 


562 . 


எவன்வலியாற் பருதிமதி முதலியவெ லாமியங்கும் 
எவன்வலியாற் கரை கடவா தெழுபெருவா ரியுமடங்கும் 
எவன்வலியாற் பூ தங்க ளெஞ்ஞான்று மெழுமடங்கும் 
அவனொரு நீ நின்னடியே யடைந்தடியேன் றுதிக்கின்றேன் . 


563 . 


எவன்மறை நூன் முழு துரைத்தா னெவன் மறையா லுணர்வரியான் 
எவன்மறையே வாம்பரியா விணைத்துவெளி யியக்கினான் 
எவன் மறைமே லடிவைத்தா னெவன் மறை நூ புரம்புனைவான் 
அவனொரு நீ நின்னடியே யடைந்தடியேன் றுதிக்கின்றேன் .. 


564. எவனுருவ மெட்டுடையா னெவனுருவ மொன்பதுளான் 

எவனுருவ மாறுடையா னெவனுருவ மொன்றுமிலான் 
எவனுணரு மெண்குணத்தா னெவன் பிறப்போ டிறப்பில்லான் 
அவனொரு நீ நின்னடியே யடைந்தடியேன் றுதிக்கின்றேன் . 


561. வலியின் 

வலியின் - வலிமையால் . ஆய் - உண்டாகி , ஆய் , நிலைபெற்று இறுதி 
யுறுதல் என்றதனால் , ஆக்கல் , அளித்தல் , அழித்தல் என்ற முத்தொழில்களும் 
கூறப்பெற்றன . பந்தமுறுதல் - கட்டுப்படுதல் . இரித்து - ( அக் கட்டை ) நீக்கி , 


562. வாரி - கடல் . எழும் அடங்கும் எனப் பிரிக்க . 


563 . மறையே வாம் பரியா இணைத்து வெளி இயக்கினான் : இது தீரிபுர சங்கார 
காலத்து நிகழ்ந்தது . மறைமேல் அடி வைத்தது : பாத பங்கய முப நிடப் பா துகை 
சூட என்ற பரஞ்சோதி திருவிளையாடல் . எல்லாம் 

வல்ல : 

6 ஆம் செய்யுளிற் 
காண்க . நூபுரம் - சதங்கை . 


564 . உருவம் எட்டுடைமை - அஷ்டமூர்த்தம் : பூமி , நீர் , தேயு , வாயு , ஆகாயம் , 
சூரியன் , சந்திரன் , இயமானன் என்பன . ஒன்பது உருவங்கள் ; சிவம் , சத்தி . 
நாதம் , விந்து . சதாசிவம் , ஈசன் , .உருத்திரன் , மால் , அயன் என்பன . ஆறு 
உருவம் : மந்திரமூர்த்தி , கலாமூர்த்தி , அத்துவாமூர்த்தி , மாத்ருகாமூர்த்தி , மனோன் 
மணி , மாகேசுவாமூர்த்தி என்பன ; வேறு வகையாகவும் கூறுவர் . 


9. அம்பர்ப் படலம் 


1311 


565 . 


எவன் புவியி லைந்தானா னெவன் புனலி னான்கானான் 
எவனழலின் மூன்றானா னெவன் வளியி லிரண்டானான் 
எவன் வெளியி னொன் றானா னெவனிவற்றா லுணர்வரியான் 
அவனொரு நீ நின்னடியே யடைந்தடியேன் றுதிக்கினறேன் . 


566 . 


எதுபிரமன் புரிதவத்திற் கிரங்கியிறை யொடுமடைந்த 
தெதுகயிலை யெனும்பெயர் பூண் டெஞ்ஞான்று மிலங்கிடுவ 
தெது தரிசித் தவர்க்களவா வின் பமருள் பெருவிலங்கல் 
அது பிரம கிரியிஃதீங் கமரு நினைத் தொழுகின் றேன் . 


567 


அம்புவன முழுவதுமோ ரறுகினுனிப் பனியென்னப் 
பம்புவனச் சடையமைத்த பரம நினைத் தொழுகின்றேன் 
வெம்புவனத் திடையாடும் விமல நினைத் தொழுகின்றேன் 
வம்புவனப் பூங்குழல்பால் வர தநினைத் தொழுகின்றேன் . 


568 . 


கிரமமுணர்ந் தியங்கிடுவார் கீழ்மையுற விதமுயர்த்தும் 
பரமதயா நிதியாய பகவ நினைத் தொழுகின்றேன் 
அரமதலைத் தொடைபூணு மமல நினைத் தொழுகின்றேன் 
பிரமபுரித் தலையமரும் பெரும் நினைத் தொழுகின்றேன் . 


சிவபெருமான் காட்சி அருளல் 


569 . 


என்று நெடி யவன்றுதிப்ப விண்டைமலர் மேயானும் 
குன்றுகுலை தரவயிரக் கொடும் படைகை விதிர்த்தானும் 
துன்றுமமாருமிரங்கித் தனித்தனியே துதித்தார்கள் 
அன்றுகரு ணையிற்பெருமா னவர்காண வெளிநின்று 


565. புவியில் ஐந்து : சப்தம் , ஸ்பரிசம் , ரூபம் , ரசம் , கந்தம் என்ற தன்மாத்தி 
ரைகள் ஐந்து . புன லில் நான்கு : முன்னவற்றில் கந்தம் நீங்கிய நான்கு . 
அழலில் மூன்று : முன் நான்கில் ரசம் நீங்கிய மூன்று : வளியில் இரண்டு : சப்தமும் 
ஸ் பரிசமும் . வெளியின் ஒன்று : சப்தம் மட்டும் . இந்தத் தன்மாத்திரைகளை இறைவ 
னாகவே கொண்டு கூறப்பெற்றது . 


566. பிரமகிரி - அம்பர் நகரில் இறைவன் கோயில் கொண்டுள்ள மலை . விங் 
கல் - மலை 


- 


567. அம்பு வனம் - ( கங்கை ) நீரின் தொகுதி . அறுகு - அறுகம்புல் , பம்புதல் 
செறிதல் . 

வனம் - அழகு . வெம்பு வனம் - சுடுகாடு . 


568 , கிரமம் - முறை . 


அர மதலை - பாம்புக்குட்டி . 


- 


569. நெடியவன் திருமால் . இண்டை - தாமரை . வயிரக் கொடும் பல 
வச்சிராயுதம் . இந்திரன் மலைகளின் சிறகரிந்தமை கூறப்பெற்றது . குன்று ... 
விதிர்த்தான் - இந்திரன் . 


132 


திரு அம்பர்ப் புராணம் 


570 . 


திருமால் கூறியவை 
மாயவனை முகநோக்கி மலரவனா திய ரொடு நீ 
மேயதெவ னுரைத் தியென விரைமலர்த்தாள் பணிந்தெழுந்தே 
ஆயவலி யம்பரனு மம்பனுஞ்செய் கொடுமையெலாம் 
தூயவுளத் துணராய்போ லிருப்பதெவன் சுடர்க்கொழுந்தே. 


571 .. 


இருவர் தலை யெடுத்தவுண ரிறைவரா யெங்களொடும் 
பொருவர்மகளிரையலைப்பர் புன்றொழிலே தலை நிற்பார் 
தருவர்புவிக் கஞரனைத்து மற்றவரைச் சாய்த்திடுவார் 
ஒருவரிலை யடியேமா லாகுவது மொன்றிலையால் . 


572 . 


சிவபிரான் தேவியைக் குறிப்பொடு நோக்கல் 
ஆலமடர்த் திடவடக்கி யன்று புரந் ததுபோலிக் 
காலமவர் குறும்படக்கிக் காத்தல்கட னென்றிறுத்தான் 
சூலதர னவர் கொடுமைத் தொழிறொலைப்பான் றன்னொருபால் 
மூலவழ கிய முதல்வி முகநோக்கி முறுவலித்தான் . 


573 . 


தேவி காளியை நினைத்தல் 
புண்ணிய நா யகப்பெருமான் புரிமுறுவற் குறிப்புணர்ந்து 
தண்ணியபே ரருண்முதல்வி தன் கூற்றின் மாகாளி 
நண்ணியவீங் கென நினைத்தா ணினைத்தவுடன் ஞாலமெலாம் 
பண்ணியமா தவமெனவப் பாவையடைந் தடி தொழுதாள் . 


574 . 


காளிக்கு இட்ட கட்டளையும் அவள் செயலும் 
அடிதொழுத மாகாளி முகநோக்கி யணங்கே நீ 
கொடியபுரி யம்பரனுங் கோணுடையம் பனுமின்றே 
முடியநெடி யவனொடு போய் முடித்திடுகென் றாள்பணிந்து 
கடிய திரி தலைச்சூலங் கைக் கொண்டாள் கனன்றெழுந்தாள் .. 


575 . 


காளி இயற்றிய சூழ்ச்சி 
விதிமுதல்யா வரையுமவர் மேவுமிடம் புகச்செலுத்திக் 
கொ திதழற்சூ லக்கர த்தாள் கொண்டல் புரை வண்ணனொடும் 
பதிதரமேற் றிசையமர்ந்தம் பரனிளவற் றுணையிழப்ப 
மதியமைய வாராய்ந்தோர் மறையவர் கன் னிகையானாள் . 


571. அஞர் - துன்பம் . 
572. இறுத்தான் கூறினான் . சூல தான் - சூலப்படை தரித்தவன் ; சிவபெருமான் , 
573. நண்ணிய - வருக ; வியங்கோள் . 
574. கொடிய புரி -- கொடிய செயல்களைப் புரிகின்ற , கோண் - கோணல் . 
575. விதி - பிரமன் , கொண்டல் புரை வண்ணன் - மேக வண்ணனான திருமால் . 


9. அம்பர்ப் படலம் 


133 


576. எந்தவுல கினுங்குடிகொண் டின்பமுற வீற்றிருந்த 

சந்தமுழு வதுந்திரண் டோ ருருக்கொண்ட தன்மையென 
முந்தவரு மோகினியிம் மோகவுருத் தொழுத்தையெனக் 
கந்தமல ரவன்றொழினாண் கைக்கொளுமோ ருருக்கொண்டாள் . 


திருமால் ஒரு வைதிகக் கிழவன் உருக்கொள்ளல் 


571 . 


மறையவர்கன் னிகையென்ன மாகாளி யுருக்கொண்ட 
நிறையழகு தெரிந்துமுன் மோகினியாய் நிகழ்மாயோன் 
குறையமைய வுருமாறிக் கொண்ட தெனப் பன்னூலும் 
அறை திறத்தோர் வைதிகஞ்சால் கிழமறையோ னாயினான் . 


வேறு 


578 . 


இருவரும் அசுரர் இருப்பிடம் போதல் 
பார்ப்பன விருத்த னாய பைந்துழாய்ப் படலை யானும் 
சீர்ப்பவோர் பனத்தி யாய திரிதலைச் சூல மாதும் 
ஆர்ப்பமை கருங்கழற்கா லம்பர னம்பன் செல்வம் 
போர்ப்ப நன் கமரு மாட நோக்கினர் போதலுற்றார் . 


579 . 


திருவளர் விபூதி யுங்கண் மணியுமெய்த் தேசு செய்ய 
ஒருவறப் புனைச ழங்க லுடையுத்த ரீய மின்னப் 
பொருவரும் பூணூன் மார்பிற் பொலி தரத் தண்டொன் றூன்றி 
மருவடி பெயர்த்து மெல்ல மறையவன் முன்ன டந்தான் . 


580 . 


இளங்கதி ருதய மென்ன மெய்யொளி யெங்கும் போர்ப்பக் 
களங்கமின் மதிய மென்னக் காமரு வதனஞ் சீர்ப்ப 
விளங்குபொற் சிலம்பு தண்டை மேகலை யாதி யார்ப்பத் 
துளங்கலிலணங்கு மெல்லத் தொடர்ந்துபின்னடந்து சென்றாள் . 


581 . 


அ திசவுந் தரமின் னாளே | டந்தணன் வருகை கண்ட 
மதியில் சில் லவுண ரோடி யிருவர்க்கும் வகுத்துக் கூறப் 
பொ திமகிழ்ச் சியரா யன்னர் புதியரே லழைத்து வம்மின் 
எதிரென வவரு மோடி யிறைவர்பால் வருக வென்றார் . 


576. சந்தம் - அழகு . தொழுத்தை - அடிமைப்பெண் . கந்த மலரவன் - பிரமன் . 
பிரமன் கைத்தொழில் தாழ்ந்ததால் அது நாண் கொண்டது என்க . 
578 . -லை 

பனத்தி - பார்ப்பனத்தி . கருங்கழல் - வலிய வீரக்கழல் . 
மாடம் - அரண்மனை . நோக்கினர், முற்றெச்சம் . 


பட 


- மாலை . 


579. சழங்கலுடை 


உத்தரீயம் - தொங்கி யசையும் மேலாடை . 


134 


திரு அம்பர்ப் புராணம் 


அசுரர்கள் கன்னியைக் காணுதல் 


582 . 


வருகென வழைத்த லோடு மங்கையு மறைவ லானும் 
திருகுறு மனத்தார் முன்பு சென்றனர் நின்ற ராகப் 
பொருவரும் வனப்புந் தேசும் பூத்தபூங் கொடியைக் கண்கள் 
இருவரும் விடுத்து மோகந் தலைக்கொள வினிது கண்டார் . 


கன்னியின் சௌந்தரிய வருணனை 

கூந்தல் , நெற்றி 


- 


583. இனிதமை கல்வி கேள்வி யிலருளத் தினு நீ 

நீ ருண்ட 
பனிமுகி லினுங்கா ரென்று பண்புகொள் கதுப்பின் சீரும் 
புனிதனன் கெடுத்த வில்லும் போழிள மதியு நாணும் 
கனிதரு வடிவிற் றாய காமரு நுதலின் சீரும் 


புருவம் , கண் 


584 . 


பொருசிலை யோடு சேமச் சிலையையும் பொற்ப மாரன் 
மருவு தண் குடைமேற் சார்த்தி வைத்தன புருவச் சீரும் 
ஒருவரும் வலிசா றங்க ளுயிர்கொளற் கிணைந்து வந்த 
வெருவரு மியம ரென்ன விளங்கிரு நயனச் சீரும் 


செவி , 


585 . 


களிவளர் தங்களுள்ளங் கலந்திடை யறாம லாட 
ஒளிவளர் செம்பொ னாற்செய் யூசனேர் செவியின் சீரும் 
அளிவள ராத தங்க ளாவியா முணவு மாந்த 
எளிவளர் காம ரூபி யெனமிளிர் நாசிச் சீரும் 


582. திருகு உறு மனத்தார் - அசுரர் இருவர் . 

ருவர் . இது முதல் 601 ஆம் செய்யுள் 
முடிய ஒரு தொடர் . இங்குக் கூறப்பெறுவது கேசாதி பாத வருணனை . 


583 . 


இருளுக்குக் கல்வி கேள்வி யற்றவர் மனம் உவமை . கதுப்பு - கூந்தல் . 
புனிதன் - சிவபிரான் . போழ் மதி - பிறைச் சந்திரன் , நுதலுக்கு வில்லும் பிறையும் 


உவமை . 


584. மாரன் - மன்மதன் வைத்த அன - வைத்தது போன்ற . பொரும் சிலை , 
சேமம்சிலை : போரிடும் வில்லும் , பாதுகாவலாக வைத்திருக்கும் வில்லும் . வெருவரும் 
அஞ்சத்தக்க இயமதூதர்கள் . இயமதூதர் 

கண்களுக்கு 

இரண்டு 
கண்களானமையின் பன்மை . நயனம் - கண் . 


இயமர் 


585. செவிக்கு ஊசல் . அளி - கிருபை , மாந்துதல் - பருகுதல் , செவி அவர்களின் 
உள்ளங்களையும் , நாசி அவர்களின் உயிர்களையும் ஈர்த்தன என்றனர் . காமரூபி - பச் 
சோந்தி ; இது நாசிக்கு உவமை ( கம்ப . கிட்கிந்தா -771 ) 


9. அம்பர்ப் படலம் 


135 


586 . 


கன்னம் , மோவாய் 
இருவர் தா நனிபோ ராற்றற் கெடுக்கும்வா டீட்டற் காய 
பொருவருஞ் சாணை யென்னப் பொலிதரு கபோலச் சீரும் 
மருவரும் வனப்பு வாய்ந்து காண்பவர் மனமுங் கண்ணும் 
ஒருவறக் கவரா நிற்கு மொள்ளிய சுபுகச் சீரும் 

இதழ் , வாய் 
கவிரொடு தொண்டை கோபங் காட்டகம் பயிலும் வண்ணம் 
அவிர்பெரு வனப்பு வாய்ந்த வரக்கவி ரிதழின் சீரும் 
புவியகம் பயஞ்சார்ந் தாம்பற் போ திராப் போதே மெல்லச் 
செவியவாய் திறக்கும் வண்ணந் திகழ்ந்தசெவ் வாயின் சீரும் 


587 . 


பல் , பேச்சு 


588 . 


முத்தெனப் பசிய மஞ்ஞை முருந்தெனத் தளவ ரும்பின் 
கொத்தெனப் புலவ ரொப்புக் கூறுவா ணகையின் சீரும் 
பத்தெனப் பதினொன் றென்னப் பகரினும் பான் முன் னாய 
பித்தெனப் பேச லன்றிப் பேசொணாப் பேச்சின் சீரும் 


முகம் 
1589. முழுமதி யுதய மென்று மொழிதரிற் களங்க முண்டு 

பழுதில்செங் கமல மென்று பகர் தரி னிரவிற் சாம்பும் 
தழுவுமற் றுவமை யாதொன் றாயினுஞ் சமையா தாக 
ஒழுகொளி வனப்பு வாய்ப்புற் றொளிர் திரு முகத்தின் சீரும் 

கழுத்து , தோள் 
590. வலம்புரி வடிவோ கந்தி வடிவோமற் றியாதோ வென்று 

நலம்புரி யறிஞ ராலு நாடொணாக் கழுத்தின் சீரும் 
உலம்புரி தங்கள் வன்றோ ளுடைத்திடும் வன்மை சான்று 

குலம்புரி மென்மை வாய்ந்து குலவிய தோளின் சீரும் 
586. கபோலம் - கன்னம் , கபோலத்துக்குச் சாணைக்கல் . பின்னே அவள் 
பொருட்டு அவ்விருவரும் அங்குப் பிணங்கப்போவதை இங்கு முன்னே குறித்தார் .. 
சுபுகம் - மோவாய் . 

587. கவிர் - முண் முருக்கு . தொண்டை கொவ்வைக் கனி கோபம் - இந்திர 
கோபம் என்னும் பூச்சி . இவை இதழின் நிறத்துக்கு ஒப்பு . அவிர் - விளங்குகின்ற . 
அரக்கு அவிர் இதழ் - செந்நிறத்துடன் விளங்கும் உதடுகள் . 

உதடுகள் . ஆம்பல் போது - 
ஆம்பல் மலர் . செவிய - செவ்விய . 

588. முருந்து - இறகின் அடி . தளவு அரும்பு - முல்லை அரும்பு . வாள் நகை . 
ஒலி பொருந்திய பற்கள் . பின் இரண்டடிகளின் பொருள் தெளிவு படவில்லை . 

589. முகம் , மதிக்கும் கமலத்துக்கும் உள்ள குற்றங்களின்றி அவற்றைப்போன்று 
விளங்கிற்று என்க . 
590. வலம்புரி - சங்கு . கந்தி கமுகு . 

உலம் 

திரண்ட கல் . 
நிறைந்து . வன்மை நிறைந்து மென்மையும் வாய்ந்த தோள் என்க . 


சான்று - 


136 


திரு அம்பர்ப் புராணம் 


591 . 


முழங்கை , அகங்கை 
தள்ளரு மகதி வீணைத் தண்டெனும் வடிவம் வாய்ப்புற் 
றெள்ளரும் வனப்பு மேவி யிலங்குகூர்ப் பரத்தின் சீரும் 
கொள்ளருங் காந்த ளானுங் குலாவுசெங் கமல மானும் 
விள்ளரு முவமை யாகா விளங்கெழி லகங்கைச் சீரும் 


592 . 


விரல் , நகம் 
கொடிவிடு பவள மென்று கூறினும் பயனா காது 
கடிபடு நரம்பு ரோமங் கழிந்தபல் விரலின் சீரும் 
வடிவுடை மதவே ளூரும் வாம்பரி மூக்கின் றோற்றப் 
படியென வழகு வாய்ந்து பதிந்தபன் னகத்தின் சீரும் 


கொங்கை 


593. குற்றமில் பொன்னிற் செய்த குடங்கொலோ விள நீர் கொல்லோ 

பற்றமை தாளங் கொல்லோ பருப்பதப் பண்பு கொல்லோ 
வுற்றசக் கரவா கங்கொல் லோவெனக் கருது வார்க்கோர் 
வெற்றமொன் று தவா தாய மே தகு கொங்கைச் சீரும் 


வயிறு , உ.ரோம வொழுக்கம் 


594 . 


ஆலிலை யென்ற போது மமை தரு மிதன்வ னப்புப் 
போலிலை யென்று பேசப் பொலி திரு வயிற்றின் சீரும் 
நாலிலை யைந்து மில்லை நகுமெறும் பொழுக்க மொன்றே 
மேலிலை யெனுமு ரோம வொழுக்கத்தின் வியக்குஞ் சீரும் 


வயிற்று மடிப்பு , உந்தி 
515. உற்ற நம் பெயருக் காய பொருளிலொன் றுறுவீர் மோகம் 

பற்ற முக்காலு மென்று பகருமுன் மடிப்பின் சீரும் 
முற்றவும் வலஞ்சூழ் மாண்பால் வலம்புரி யெனமொழிந்தார் 

கற்றவ ரொன்றற் கென்று கரை தரு முந்திச் சீரும் 
591. மகதி வீணை - நாரதர் வீணை ; இங்கே பொதுவாக வீணையைக் குறித்தது . 
கூர்ப்பரம் - முழங்கை . காந்தள் - ஒரு வகை மலர் . 

உள்ளங்கை , 
592. விரலுக்குப் பவளம் , நகத்துக்குக் கிளி மூக்கு . மதவேள் - மன்மதன் . 
மன்மதனுக்குக் கிளி வாகனம் , பரி - குதிரை ; இங்கே வாகனத்தைக் குறித்தது . 
593. பருப்பதம் - மலை , சக்கரவாகம் 

ஒரு பறவை . வெற்றம் - வெற்றி . 
கொங்கைக்கு , பொற்குடம் , இள நீர் , தாளம் , மலை , சக்கரவாகம் . 

595. மடிப்பு - வயிற்று மடிப்பு ; மடிப்பு என்ற பெயருக்கு ஆயபொருளில் ஒன்று 
மோசம் ; நாசமும் ஆம் . நீவிர் மோகம் பற்று தலால் மோசம் அல்லது நாசம் உறுவீர் 
என அம்மடிப்புக்கள் கூறுவது போலுள்ளன . வலம்புரி - ஒரு வகைச் சங்கு . கரை தரு - 
சொல்லப்படுகிற . ஒன்றற்கு - ஓர் உறுப்பாகிய உந்திக்கு . 


அகங்கை 


9. அம்பர்ப் படலம் 


137 


இடை , அல்குல் 


596. பெயரலா லுருவந் தீர்ந்து பேதுறு மெனைமோ கித்தால் 

பெயரலா லுருவந் தீர்வீ ரென்றுபே சிடையின் சீரும் 
பெயர்வரு மெனைமோ கித்தாற் பேதுற்றுச் சாவீ ரென்று 
பெயரராப் படத்திற் பொங்கிப் பிறங்கக லல்குற் சீரும் 


தொடை , முழந்தாள் 


537 . 


பச்சிளங் கதலித் தண்டுங் கரபமும் பழிக்கப் பட்ட 
நச்சிவைக் குடைந்தென் றோத நகுமிரு குறங்கின் சீரும் 
அச்சிரி யாம லென்று மளை புகு மலவன் கொல்லோ 
மெச்சிவைக் கொப்பா மென்னும் வியன் முழந் தாளின் சீரும் 


கணைக்கால் , பரடு 


598. அருவமே மாரனன்னா னம்பறாத் தூணி மட்டும் 

உருவமோ வென்றி யாரு முரைசெயுங் கணைக்காற் சீரும் 
சருவரும் பொற்ற ராசுச் சிறிய தட் டொத்த லின்றி 
வெருவுறச் சுமந்து தேம்ப விளங்கிய பரட்டின் சீரும் 


புறங்கால் , விரல்கள் 


59. } , 


வளன மை மாரன் கீர்த்தி வரைந்தத் தகமே யீ தென் 
றுளன மை வனப்பு வாய்ப்புற் றொளிவிடு புறங்காற் சீரும் 
குளனமை நறு நீர் பாய்த்தி யெருப்பெயக் கோதில் பூமிக் 
களனமை யரிசனத்துக் கவின் முளை விரலின் சீரும் 


596. பெயா அலால் உருவம தீர்ந்து . இடை என்ற பெயா மட்டுமே உண் 
டன்றி , உருவம் இல்லை என்ற படி , பெயர் அலால் உருவம் தீர்வீர் - உங்கள் பெயர் 
நிற்குமேயன்றி உடல் அழியப்பெறுவீர் . அராப் படம் - பாம்புப்படம் , 


597. கரபம் - யானை ; இங்குத் துதிக்கையைக் குறித்தது . நச்சு இவை - 
விரும்பத்தக்க இத் தொடைகளுக்கு . பழிக்கப்பட்ட என்று ஓத 
என 

வியைக்க . 
அச்சு - அச்சம் . இரிதல் - நீங்குதல் . அலவன் - நண்டு . அளை - வளை . 

நண்டு 
என்றும் அச்சத்துடன் வளையில் புகும் இயல்புடையது ; அவ்வலவனோ, மெச்சத 
தக்க முழந்தாளுக்கு ஒப்பாகும் என்று வினவுகின்றார் , 


598. சருவு - சரிவு . சருவு அரும் சிறிய பொன் தராசுத் தட்டு - ஒரு பக்கம் 
சாய்தல் இல்லாததும் பொன்னை நிறுப்பதுமான சிறு தராசின் தட்டு . வெருவுற 
சுமந்து தேம்புதல் தராசுத் தட்டின் தன்மையாம் . பரடு - காற் கரண்டை 


- 


599 . மாரன் - மன்மதன் , புறங்காலுக்குப் புத்தகம் . அரிசனம் - மஞ்சள் . கால் 
விரலுக்கு மஞ்சள் முளை .. 


133 


திரு அம்பர்ப் புராணம் 


நகம் , குதிகால் 
600 , மதியினைப் பற்றிப் பத்து வகையுறக் கடைந்து வைத்த 

விதியெனப் பொலியும் பத்து விரற்பதி நகத்தின் சீரும் 
அதிசயத் தெழும்பொற் பந்தே யாயினி வேறின் றென்று 
குதிகுதித் துரைத்தா லுந்த கு திபெறாக் குதிகாற் சீரும் 


601 . 


உள்ளடி , மேனி 
பிண்டியின் றளிரை மாவிற் பிறங்கிய தளிரைக் கூறின் 
மண்டிய தோட மென்று மயங்கு முள் ளடியின் சீரும் 
கண்டிக ழருணன் றோற்றுங் காலத்துக் கதிரும் வெள்க 
எண்டிசை யிருளு மாய வெறிகதிர் மேனிச் சீரும் 


அசுரர்கள் இருவரும் அவளைக் கண்டு மோகித்தல் 
602. இருவரு மதிமோ கத்திற் றனித்தனி யெய்த நோக்கிப் 

பொருவரும் பெருமால் பூண்டார் பொருதிறற் காம வேளும் 
வெருவருங் கழைகு ழைத்துச் சுருப்பு நாண் விரையப் பூட்டி 
ஒருவரும் பகழி பல்ல வுடன்றெதிர் தொடுத்தா னன்றே . 


ப 


603 . 


காமவேள் சரந்து ளைக்கக் கருத்தழிந் தவச மாகி 
நாமவம் பரன் மெய் சோர்ந்து நாமிவட் புணரே மாகில் 
ஏமமின் மரண மின்றே யெய்திடு மெனவச் சுற்றான் 
ஆமவன் றம்பியாய வம்பனு மனைய னானான் . 


604 . 


மறையவன் வதன நோக்கி மங்கையை யெனக்கு நல்கின் 
நிறைபொருளாதி வேட்ட நிரம்ப நீ கோடி யென்றான் 
முறை தவி ரம்ப ரப்பேர் மூர்க்கன் மற் றவன் பின் வந்தான் 
மிறையற வெனக்கு நல்கி வேட்டவே கோடி யென்றான் . 


600 , நகத்துக்குச் சந்திரனின் கீற்று . குதிகாலுக்குப் பொற்பந்து . குதிகுதித்து 
உரைத்தாலும் தகுதி பெறா என்க . 


601 . கண் திகழ் அருணன் . 

வெள்க 
மாயுமாறு ஒளி வீசும் மேனி என்க . 


வெட்கமடைய . எட்டுத் திசை இருளும் 


மால் 


மயக்கம் . 


602. இருவர் ; அம்பரன் , அம்பன் . பொருவு - உவமை. 
கழை - கரும்பு . சுரும்பு நாண் வண்டுகளாலான கயிறு . ஒருவு அரும் - நீக்க முடி 
யாத . 

பகழி - அம்பு . பல்ல - பல . உடலுதல் - மாறுபடு தல் . 


603. அவசம் - தன் வசமிழந்த நிலை . ஏ மம் 


பா துகாப்பு . 


604. வேட்டவை - விரும்பியவை . மிறை - வருத்தம் , வேதனை . கோடி - கொள் 


வாயாக 


9 , அம்பர்ப் படலம் 


139 


அந்தணன் கூற்று 


605. இருவர் தம் மொழியுங் கேட்டே யிணர்த்துழாய் மறைத்து நின்றான் 

ஒருமட மயிலை யெவ்வா றிருவர்க்கு முதவா நிற்பேன் 
பொருவரு மிருவர் தம்முட் புவியெலா மதிக்கத் தக்க 
பெருவிற லொருவற் கேயிப் பெண்ணெனும் பேச்சு விட்டான் . 


இருவரும் போரிடத் துணிதல் 


606 . 


மறையவ னறமே சொற்றான் மற்றிரு வரும் போ ராற்றி 
நிறைவலி யடைந்து ளாரே நேரிழைக் குரியா ரென்று 
குறையறப் பொருதற் கெண்ணங் கொண்டன ரிறைவன் முன்னாள் 
நிறைகருணையிற்கொ டுத்த வரமுள நினையா ரானார் . 


திருமால் கன்னியுடன் புறத்தேகல் 


6117. இருவரும் பொருது வெற்றி யெய்திய கழற்கால் வீரர் 

ஒருவருக் குதவ லுண்மை யொருவர்வென் றெய்துங் காறும் 
பருவர லொழிப்பான் கோயிற் பச்சிமத் திருப்பே மென் 
திருமயி லொடுமான் முன்னஞ் செறிந்ததேஞ் சென்ற மர்ந்தான் . 


அசுரர் இருவரும் போரிடல் 


608 , வேதியன் மடந்தை யோடும் விமலனார் தளிக்கு மேல்பால் 

ஓதிய தானத் துற்ற னுண்மையா னென்று வந்து 
சாதியி லவுணர் தாமத் தானத்தின் வடபா லுற்று 
மோதினர் செருக்கு மேன்மேன் மூண்டெழ வமர்த்தா ரன்றே . 


609. கிட்டின ரொருவர் தம்மை யொருவர்கல் கெழுமுந் திண்டோள் 

கொட்டின ருருமே றென்னக் கொதிகொதித் ததிர்த்துப் பொங்கி 
முட்டினர் முகவு ரோம முறுக்கினர் சிகையைக் கையால் 
எட்டினர் பிடித்தார் செந்தீ யிருவிழி யுதிர நின்றார் . 


605. விறல் - வெற்றி . இறைவன் கொடுத்த வரம் : இருவரும் ஒற்றுமை 
யுடனிருக்கும் வரையில் அவர்களை யாரும் அழித்த லியலாது 
பாடல் பார்க்க . 


என்பது . 


536. ஆம் 


607 . பச்சிமம் - மேற்கு . ( இப்போதும் பிரமபுரீசர் கோயிலின் மேற்கில் திருமால் 
கோயில் கொண்டிருந்தல் காணலாம் . 

மயில் - கன்னி . முன்னம் செறிந்த தேம் 
என்றதனால் அவ்விடம் திருமாலுக்கு முன்பே உரியது என்றாயிற்று . 


609 . கல் கெழுமுதல் - கல்லின் தன்மை பொருந்தல் . உரும் ஏறு - பேரிடி . 
முக உரோமம் - மீசை . 


140 


திரு அம்பர்ப் புராணம் 


610 . 


வரைமிசை யிடிவீழ்ந் தென்ன மார்பிடை யறையா நிற்பர் 
புரையறப் புவியிற் றள்ளிப் புரட்டுவர் கையி னேந்தி 
விரையமே லெறிவர் மண்மேல் வீழ்தலு மிசைக் கொண் டார்ப்பர் 
உரைகெழு வீர ராய வொருவரை யொருவ ரம்மா . 


( 11. அடியெடுத் துதைப்பர் தண்ட மங்கையிற் கொடுசு ழற்றி 

முடிமிசைப் புடைப்ப ரென்பு முறிதரச் சினந்த டிப்பர் 
வெடிபடச் சிரிப்பர் வாளால் வெட்டுவர் பரிசை கொண்டு 
கடி துறத் தகைப்பர் மேன்மேற் கற்களுஞ் சொரியா நிற்பர் . 


512. ஒருவர் தங் கழற்கால் பற்றி யொருவர் மண் மிசைப்பு டைப்பர் 

ஒருவர் தங் கையைப் பற்றி யொருவர் தாஞ் சுழற்றி வீழ்ப்பர் 
ஒருவர்வாய்ச் செந்நீர் சோர வொருவர்வென் னறையா நிற்பர் 
ஒருவர்முன் னொருவர் குப்புற் றொய்யெனக் கறித்து நிற்பார் . 


அம்பன் இறத்தல் 


613. அடுசம ரிந்த வண்ண மொருதின முழுது மாற்றிப் 

படுதிறங் குறித்து மற்றை நாட்பக லிறக்கும் வேலை 
உடுபதிக் குடையான் வெம்போர்க் குடையுமம் பரன்சி னந்து 
கடுமுர ணம்ப னாவி காற்றிட மடித் தா னன்றே . 


614 . 


கன்னிகை யொருத்திக் காகக் கலாங்கொடு சமர்விளைத்துத் 
தன்னிக ரில்லா வம்பன் றானுயிர் விட்ட காலை 
மின்னிகர் மணிப்பூண் மார்பின் விண்ணவர் மிக்கு வந்தார் 
எந்நிலத் தவர்க்கும் பாதி யிரிந்தது துயர மென்றே . 


615. அடுதிற லம்பன் வெம்போ ராற்றுபு கடுவன் கான் 

படு நில மதனை யின் னும் படுகள மென்று கூறும் 
நடு நிலை யுலக மாங்கு நண்ணவு மச்சம் பூணும 
வடுவற வாங்குண் டாகும் வருக்கமு மாறா மன்றே . 


610 . மிசைக்கொண்டு - மேலிட்டு . 
611. தண்டம் தண்டாயுதம் . பரிசை கேடயம் . தகைத்தல் - தடுத்தல் . 
612. வென் - முதுகு . 

613. நாள் இறக்கும் வேலை மாலை நேரத்தில் . உடுபதி குடையான் - சந்திர 
னைக் 

குடையாகக் கொண்டவன் : மன்மதன் . டைதல் - நிலை குலை தல் . காற்றிடு 
தல் - அழிதல் . மடித்தல் - மடியச்செய்தல் . 

614. கலாம் - கலகம் . துயரம் பாதி இரிந்தது என்றிணைக்க . 

615 . சுடுவன் - இரத்தம் , அம்பரில் ன்றும் படுகளம் என்று ஓர் இடம் 
சுட்டப்படும் ; அங்கு விளைவு ஒன்றும் ஆவதில்லை என்பர் . வருக்கம் - தாவரங்கள் . 


9. அம்பர்ப் படலம் 


141 


அம்பரன் செயல் 
616. முன்னவன் மங்கை கொங்கை முயங்குதற் கிடையூ றாய 

பின்னவன் றொலைந்தான் வேறு பெறுமிடை யூறொன் றின்றால் 
அன்னவள் பாற்போ யின்னே யம்பனை வென்றாற் போலக் 
கன்னல்வே டனையும் வெல்வே னெனக்களித்தெழுந்து வந்தான் . 


கன்னிகை பேருருவங் கொள்ளல் 
817. வந்தவன் பனத்தி யாய வஞ்சகக் கன்னி முன் போய்ச் 

சந்தமென் முலைக ளாரத் தழுவுவான் முயலு முன்னம் 
நந்தமை யாளுங் கன்னி நலங்கொளவ் வுருவ மாறிப் 
பந்தமி லுருவம் வேறு கொண்டனள் படிவா னஞ்ச . 


618 , முதிர்சினத் தந்த ஞான்று முளைத்தெழு மாலா லங்கொல் 

அதிர்தர வுலக மெல்லா மழன்றெழும் வடவை யேகொல் 
பிதிர்விலிவ் வுருவ மென்று பேதுற் றெவ் வுயிரு மஞ்சக் 
கதிரவன் றலைச்சூட் டாகக் கன்னிகை யெழுந்து நின் ஓள் . 


619. விழியெழு கோபத் தீயான் மேதினி மரங்க ளெல்லாம் 

ஒழிதரு சாம்ப ராக வும்பரா தியர் நடுங்கிக் 
கழிவெரூஉ வடைய நோக்கிக் கன்னிகை யஞ்ச லென்று 

பழி தபு கைய மைத்தம் பரன்முக நோக்கி நக்காள் . 
620 . முறைதபு காமம் பூண்டு மூவுல கத்துஞ் சென்று 

நிறைதய வலிந்து பற்றி நேரிழை யாரை யெல்லாம் 
குறையறப் புணரு மூட குறித்தவா றென்னை வந்து 

மிறைய றத் தழுவு கென்றாள் வெடிபட முழங்குஞ் சொல்லாள் . 
21 . வெடிபட முழங்குஞ் சொல்லும் பிறையென விளங்கும் பல்லும் 

முடிமிசை வடவைத் தீயே முளைத்தெனப் பொலிக துப்பும் 
வடி விழி யிறைக்குந் தீயுங் கோரமாம் வடிவு நோக்கிப் 
படியினம் முயிர்கொள் கூற்றிப் படிவென வவுணன் றேர்ந்தான் . 


616 . 


கன்னல் வேள் தனையும் வெல்வேன் எனப் பிரிக்க . 
617 . பனத்தி - பார்ப்பனத்தி . நந்தமை ஆளும் கன்னி என்றது காளியை .. 
பந்தம் இல் என்ற தனால் அளவில் கட்டுப்படாத பேருருவம் கொண்டமை 

கூறப் 
பட்டது . படி வான் - பூமியும் ஆகாயமும் ; படி வான் என ஒரு சொல்லாக்கித, தன்னை 
அணையவருபவன் என்றலும் ஆம் . 
618 . 

பாற்கடலிற் பிறந்த விஷம் . வடவை - வடவை 
பெருங் கனல் - தலைச்சூட்டு - தலை அணி . 

619. உம்பர் ஆதியர் - தேவர் முதலியோர் . வெரூஉ - அச்சம் - கையமைத்தது 
உம்பரா தியரை நோக்கி , 

621 . கதுப்பு - கூந்தல் . கூற்று - இயமன் . 


என்னும் 


ஆலாலம் 


142 


திரு அம்பர்ப் புராணம் 


622 . 


அம்பரன் கொண்ட அச்சம் 
தழுவு தல் வல்லை யாயிற் றழுவுக தழுவு கென்று 
முழுதுல கீன்ற கன்னி மொழிந்தடி பெயர்த்தா ளஞ்சிப் 
பழுதுவந் தடைந்த தென்ன பண்ணுவ மென்றுட் கொண்டு 
கழுதினு நிலையி லானாய்க் கால்விசைத் தோட வுள்வான் . 


623 . அடிபெயர்த் திடுத லோடு மழற்கொழுந் தோடி வந்து 

முடிகெழு சிகையை மற்றை முகவுரோ மத்தைத் தீத்த 
தடியுடல் சற்று நின்றாற் சாம்பராய் விடுமே யென்று 

மடி தலற் றுய்வா னெண்ணி வடகிழக் கோடி னானால் , 
624. எங்கு நீ யோடி யுய்வா யடவென வெங்களம்மை 

அங்கு நின் றவற்று ரத்தி விடாமலைங் கடிகை சென்றாள் 
மங்கு த லடைந்த தென்று மற்றவன் றிரும்பி நோக்கத் 
தங்குமற் றனையான் மரர்பிற் றாளெடுத் துதைத்தா ளன்றே . 

அம்பரன் இறத்தல் 
625 . உதைபட லோடும் பெம்மா னுதையுண்ட காலன் போலப் 

பதைபதைத் தாங்கு வீழ்ந்தான் பாரெலாம் புகழ்மா காளி 
சிதைதர வயிறு கீண்டு செறிகுடர் மாலை பூண்டு 
புதையுயிர்த் துய ரோ டன்னா னுயிரையும் போக்கி னாளே . 


| 


626 . 


அம்பர னிறத்த லோடு மவன்றம ராகி மண்ணில் 
அம்பரத் தினின்மே வுற்ற வவுணர்யா வரையு மாய்த்தாள் 
அம்பரக் கண்ணி னாரோ டனைவரு முவந்தா ரந்த 
அம்பரற் செகுத்த தான மப் பர நரப்பேர் மேவும் . 


627 . 


அம்பரன் சுவர்க்கமடைதல் 
மும்மையா ருலகு மீன்ற முகிழ் முலை கூற்றிற் றோன்றும் 
அம்மைதாள் படுத லாலே யம்பர நாமம் பூண்ட 
செம்மையி லவுணன் முன்னந் தீவினை செய்தா னேனும் 
வெம்மையில் சுவர்க்க லோக மேவிவீற் றிருந்தா னன்றே . 


622. கழுது - பேய் . 
623 . தடி - மா மிசம் . மடி தல் அற்று - சாவில்லாமல் , 
624. அவன் துரத்தி - அவனைத் துரத்தி . ஐங்கடிகை - ஐந்து நாழிகை தூரம் . 

கால் . 


தாள் 


625. பெம்மான் - சிவபிரான் . 


626. அம்பரம் - ஆகாயம் . அம்பரக் கண் ணினார் - தேவர்கள் . அம்பரகரம் 
அம்பான் வதையுண்ட இடம் . இது அம்பரிலிருந்து வடகிழக்கே உள்ளது ; அம் !! 
காத்தூர் என இப்பொழுது வழங்கும் . 


9. அம்பர்ப் படலம் 


143 


628. அயனரி மகவா னாதி யமரர்க ளுவகை பூத்தார் 

வியன்மலர் மாரி பெய் தார் மிகுபய மெவர்க்கு நல்கும் 
இயலுரு விது தீர்ந் தியாரு மிறைஞ்சிடு முருக்கொ ளென்று 
தயன்மல ரடி வீழ்ந் தேத்த வவ்வண்ணஞ் சமைந்தா ளன்றே . 


தேவர் முதலியோர் தேவியையும் இறைவரையும் பூசித்தல் 


629 . 


அம்பர்மா நகரின் கண்ணு மம்பர கரத்தூர்க் கண்ணும் 
உம்பரா தியர்மா காளி பூசனை யுஞற்றி யம்பர் 
நம்பர்பா தமுமி றைஞ்சி நல்லருள் பெற்றுப் போனார் 
இம்பர் நா டனைத்தும் பூசை யியற்றிவேண் டுவபெற் றுய்யும் . 


திருமால் கோயில் கொள்ளல் 


630. நம்பர னருளே போற்றிக் கோயின்மேற் றிசைப்பா னண்ணி 

அம்பரன் மடியுங் காறுந் தனியமர் திறத்தான் மாலை 
உம்பரன் பளப்பி லாம லோங்கவீற் றிருந்தா னென்பர் 
இம்பரன் பருக்கு வேண்டும் வரமளித் திருக்கு மாங்கே . 


631. அருள்பொழி திருமா காளி யமருமா லயத்தி னோர்சார் 

வெருடரு திகிரி யங்கை வீற்றிருந் தானு மேவும் 
இருடபு மிவரை யேத்தி யெம்பிரா னம்பு ரீசன் 
பொருள் பெறு பதமுந் தாழ்வா ரெண்ணிய பொருந்தி வாழ்வார் . 


வேறு 


632. ஒருபிரம புரீசருக்குக் குண திசையில் யானைமுகத் தொருகோட் 

டண்ணல் 
மருவுவனீ சாள திசைக் கயிலாய நாதரென்று மருவி வாழ்வார் 
அருவுருவப் புவனே ச ரழற்றிசைமே வுவர்மேல் பா லருச்சு னத்தின் 
திரு நிழற்கீழ் மாகாளே சுரரிருப்பா ரிவர் திறமேற் செப்பா நிற்பாம் . 


628 . மகவான் இந்திரன் . உரு இது - இக்காளியுருவம் . 

து - இக்காளியுருவம் . தயல் தையல் ; 
தயல் வளர் மேனியன் 1 ) 

( திருக்கோ . 117 ) 


629 . மாகாளிக்கு அம்பரிலும் அம்பரகரத்தூரிலும் கோயில்கள் உள்ளமை 
சுட்டப் பெற்றது . 

631. திகிரி அங்கை வீற்றிருந்தான் - திருமால் . இருள் தபும் - அஞ்ஞான 
இருட்டைப் போக்கும் . திருமால் , கோயிலின் மேற்றிசையில் காளி கோயில் கொண்ட 
இடத்தில் தாமும் அமர்ந்தார் என்று கூறப்பெற்றது . 
632. குணதிசை 

குண திசை - கிழக்கு . யானை முகத்து ஒரு கோடு அண்ணல் - விநாயகர் . 
ஈசான திசை - வடகிழக்கு . அழல் திசை - அக்கினி திக்கு ; தென் கிழக்கு . அருச்கலாம் - 
மருதமாம் . 


144 


திரு அம்பர்ப் புராணம் 


633. தென்றிசையிற் பூரணைபுட் கலையொடம ருவன் சாத்தன் 

[சிறப்பா மம்பர் 
என்றியம்பும் பெயர்வரலா றெடுத்துரைத்தாம் புவனேசத் 

( தெம்மை யாளும் 
நன்றியலு மாயவன்றோற் சட்டைபுனைந் தொருவடுக 

[ நாதன் மேவும் 
மின் றிகழும் பெருங்கருணை யனையபிரான் வர வெடுத்து 

( விளம்பு வாமால் . 


அம்பர்ப் படலம் முற்றியது . 


( இப்படலத்துத் திருவிருத்தம் 131 ) 


633. சாத்தன் - ஐயனார் ; அவர் தேவியர் பூரணை , புட்கலை என்பார் . வடுக 
நாதன் - வைரவன் . வைரவக்கடவுள் மாயவன் தோலைச் சட்டையாகப் புனைந்தமை : 
திருமால் வாமனாவதாரமெடுத்து , மாவலியிடம் மூவடி மண் தானமாகப் பெற்றதும் திரி 
விக்கிரமன் என்ற பேருருவங் கொண்டு எல்லாவுலகங்களும் தன் ஈரடியுள் அடங்க 
அளந்த பின் , மிக்க செருக்குற்று , உலகங்களுக்கு இன்னல் விளைக்க , அதுகண்டு 
அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானையடைந்து 

முறையிட்டனர் . சிவபெருமான் 
உடனே வைரவரை நோக்கி , நீ சென்று வாமனன் செருக்கையடக்கி நல்வழிப்படுத்துக 
எனக் கட்டளையிட , வைரவர் சென்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் வாமனன் 
வசப் படாததனால் , சினங்கொண்டு அவனை 
சினங்கொண்டு அவனை அறைந்து கொன் 

று அவன் தோலை 
யுரித்துக் கருஞ் சட்டையாக அணிந்தனர் என்பது புராண வரலாறு . இவ்விரண்டு 
பாடல்களாலும் பிரமபுரீசுவரர் ஆலயத்திற்குள் , கிழக்கே விநாயகர் , ஈசான திசை 
யில் கயிலாய நாதர் , அக்கினிதிசையில் புவனேசர் , மேற்கில் மாகானே சுவரர் , தெற்கில் 
சாத்தன் ஆகியோர் கோயில் கொண்டுள்ளமையும் , புவனேசத்தில் வைரவர் இருத்த 
லும் கூறப்பெற்றன . 


10. வைரவப் படலம் 


சங்காரசீலன் தவம்புரிந்தது 


634 . 


பழிதபு மா தவத்திற் பன்னெடு நாட்பயின்றான் 
பொழியரு ணனிபடைத்த புலத்திய மாமுனிவன் 
வழியவு ணருக்கிறையாய் வந்தவ னுருமேற்றின் 
தெழிகுரற் சங்கார சீவனெ னும்பெயரான் . 


635 . 


அன்னவ னிமையவரை யடுத்தொரு நூறாண்டு 
தன்னமு முணவின்றித் தாமரை மலர்மேலான் 
முன்னவன் றனைக்குறித்து முயறவம் புரி தரலும் 
பொன்னவிர் மென் றூவி யோதிமப் புள்ளேறி 


பிரமன் வரம் ஈந்தது 


636 . 


அனையவன் முன்வந்தா னதுதெரிந் துடனெழுந்து 
புனைமலர் பலதூவிப் பொன்னடி மிசைவீழ்ந்து 
கனைகடற் புவிதந்த காரண வெனத்துதித்தான் 
இனைவர நீகுறித்த தியம்பரு ளுதுமென்றான் . 


637. முனைகெழு சமராடி முழுதுல கமும் வென்று 

புனைதரு பெருவென்றி பூணவு மமரரொடு 
தனை நிகர் மகவானுஞ் சாற்றிடு மற்றையரும் 
நினையுமென் வழிச்செலவு நீவரந் தருகென்றான் . 


638. புரிதரு மரிய தவம் போற்பிறி துதவுவதோ 

விரிமலர் மிசையண்ணல் வேட்டவை முழுதளித்துக் 
கரிசறு தன் னுலகம் புக்கனன் களிப்படைந்து 
தெரிதிறற் சங்கார சீலனந் நின்றெழுந்தான் . 


634. தபு - நீங்கிய . அவுணர் - அசுரர் . உரும் ஏற்றின் தெழிகுரல் - பேரிடி 
யோசை ஒத்து முழங்கும் குரல் , 


635. தன்னமும் - சிறிதும் . தாமரை மலர் மேலான் முன்னவன் 

பிரமன் . 
தூ வி - உள் இறகு . ஓதிமப் புள் - அன்னப் பறவை . இதுவும் அடுத்த செய்யுளும் 
ஒரு தொடர் . 


636. 


அனையவன் - நான்முகன் . இனை - இன்ன . அருளுதும் - கொடுப்போம் . 


637 . 


மகவான் 


இந்திரன் . 


638 . கரிசு - குற்றம் . 

10 


146 


திரு அம்பர்ப் புராணம் 


சங்காரசீலன் தேவர்களை எதிர்த்தல் 


639 . 


கரிபரி யிரதம்விறற் கழலுடை வயவரொடும் 
பரிவகல் சங்கார சீலனெ னும்பதகன் 
விரிதிற லமராடி வெல்லுத லுட் குறித்துப் 
புரியம ராவதியை வளைத்தனன் போயன்றே . 


640 . 


வாய்தொறு மமர்வீரர் வலியழி தரப்புடைத்துப் 
பாய் தருக் குலமெல்லாம் பற்றுபு முறித்தமரர் 
தோய் தரு மடவாரைத் தொடர்ந்தலைத் தனனின்னும் 
ஆய்வதற் கரிதாம்பல் குறும்புக ளாற்றினனால் . 


641 . 


விண்ணவ ரதுதெரிந்து வெருக்கொடு வேந்தாய 
அண்ணலை யடிவணங்கி யவுணன்வந் திடர் புரியும் 
வண்ண மொன் றொழியாமே வகுத்தலுஞ் சினங்கொண்டு 
கண்ணக னழலா திக் கடவுள ரொடுமெழுந்தான் . 


642 . 


வெள்ளிய களிறுந்தி வேந்தன்வச் சிரமேந்தி 
ஒள்ளிய முடிவானோ ரொடும மர்க் கள மடுத்தான் 
துள்ளிய திறலவுண வீரனுஞ் சுடுபடைகை 
அள்ளிய தானையொடு மெதிர்த் தன னார்த்தன்றே . 


தேவாசுரப் போர் 


643 . 


மழைமுகி லிடிப்பதென வார்முர சங்குளிறக் 
கழைசுளி களியானை யா திய நனிகலிப்ப 
விழைபடைக் கலமனைத்தும் வெயிலினும் வில்வீசத் 
தழையிரு வகையாருஞ் சார்ந்தன ரமர்புரிவார் . 


644 . 


தடிகரங் கொடுசுழற்றித் தலைமிசை மோதிடுவார் 
கொடிறுடை தரப்புடைப்பார் குந்தங்கொண் டுரந்துளைப்பார் 
படியதிர் தரவ திர்ப்பார் பாசம துறவீசிப் 
பிடிபிடி யென நிற்பார் பெரும்பர செறிதருவார் . 


வயவர் 


639 . வீரர் ; காலாட்களைக் குறித்தது . பதகன் - பாவி . 

அமராவதி - 
இந்திரனுடைய நகரம் . 
640. வாய் 

இடம் . தருக்குலம் - கற்பகம் முதலிய ஐந்தருக்களின் கூட்டம் . 
அரிது ஆம் பல் குறும்புகள் எனப் பிரிக்க . 

641. வெருக்கொள்ளல் - அச்சங் கொள்ளுதல் . வேந்து - இந்திரன் . வகுத்தல் - 
கூறுதல் . அழல் ஆதி கடவுளர் - அக்கினி முதலிய தேவர்கள் . எழுந்தவன் , இந்திரன் . 

642. வெள்ளிய களிறு - ஐராவதம் . வேந்தன் - இந்திரன் . 

643. குளிறு தல் - ஒலித்தல் . கழை - மூங்கிற்கோல் . கலித்தல் - முழங்குதல் , 
வில் - ஒளி . 
644. கொடிறு - கதுப்பு . குந்தம் - ஓராயுதம் . 

கைக்கோடரி . 


பரசு 


10. வைரவப் படலம் 


147 


645 . 


கரியொடு கரிமுட்டக் கலகல வொலிக்குந்தார்ப் 
பரியொடு பரிமுட்டப் பாய்பரி யுருள் பூண்ட 
கிரியொடு கிரிமுட்டக் கெடலரும் வயவரெனும் 
அரியொடு மரிமுட்ட வமர் நடந் ததையன்றே . 


646 . 


ப 


வாளொடு கரமற்றார் சிற்சிலர் வலயங்கொள் 
தோளொடு தாரற்றார் சிற்சிலர் துணிவெய்தித் 
தாளொடு கழலற்றார் சிற்சிலர் தமக்கமைந்த 
நாளொடு முயிரற்றார் சிற்சிலர் நலிவுற்றே . 


647 . 


முடிதுணி பட்டாரு மொய்வலிப் பட்டிகைசால் 
கடிதுணி பட்டாருங் கல்லுறழ் தோளணிபொன் 
தொடிதுணி பட்டாருந் தொடுகழல் கிடந்திமைக்கும் 
அடிதுணி பட்டாரு மாயின ரிருவருளும் . 


648 . 


ஆடின குறைத்தலைக ளாடின பேய்க்கணங்கள் 
கூடின பருந்தெருவை கூடின கொடியிகலன் 
பாடின பறந்தலையைப் பாடின வமர்த்தொழிலை 
ஓடின பெரு நெய்த்தோ ரோடின வவுணர்குழாம் . 


வேறு 


649 . 


விறலுடைத் தனது சேனை வெந்கொடுத் தோடல் கண்டு 
திறலுடை யவுண னங்கை மறித்தெழூஉச் சீற்றங் கொண்டு 
மறலுடைத் தண்டு போலோர் தண்டுகைக் கொண்டு வானம் 
பெறலுடைப் படையுட் புக்குச் சாடினன் பெருங்கூற் றென்ன . 


650 , 


. 


சாடுதல் கண்டு சில்லோர் தலைத்தலை மயங்கி நின்றார் 
வீடுத லுற்றார் போல வீழ்ந்துசில் லோர் கிடந்தார் 
ஆடுத லொழிந்து சில்லோ ரவசமே யானார் சில்லோர் 
ஓடுத லுற்றா ரன்ன துணர்ந்தன னும்பர் கோமான் . 


645. உருள் பூண்ட 
ண்ட கிரி - தேர் . அரி - சிங்கம் . 

அரி - சிங்கம் , நடந்ததை : ஐ சாரியை . 


646 . 


வலயம் - தோள்வளை . தார் - மாலை . அமைந்த நாள் - ஆயுள் . 


647 . 


கடி - இடை . 


துணி படு தல் - துண்டமா தல் . பட்டிகை , அரைக்கச்சை , 


காக்கை . 


இகலன் 


நரி . பாடியவை பேய் 


648 . எருவை கழுகு . கொடி 
கள் . நெய்த்தோர் - இரத்தம் . 


649. மறல் - இயமன் . 


148 


திரு அம்பர்ப் புராணம் 


651 . 


அடுசினங் கொண்டு வேந்த னருகுற நின்ற தீயை 
முடுகின னனையான் சென்று முழுவலிச் சூலங் கொண்டு 
கடுவலி யவுணர் தம்முட் கழிந்தன ரயுதர் மாயப் 
படுசமர் புரிந்தான் றீய பாதக வசுரன் கண்டான் . 


652 . 


வந்து 


என்னுடைக் கோபத் தீமு னெ திருமோ வித்தீ யென்று 
கொன் னுடைத் தண்டங் கொண்டு குதிகுதித் தோடி வ 
பொன்னுடைச் சென்னி மேலாற் புடைத்தன னோங்கி யந்தோ 
மின்னுடைக் கனலி வீழ்ந்தான் விண்ணவர் வெருக்கொண் 

( டாரால் . 


653. அதுதெரி மகவான் மற்றை யறுதிசை யரையு மேவக் 

கதுமெனக் காற்றெ ழுந்தை யாயிரர் கலங்க மாய்த்து 
முதுசினத் தவுணன் றண்டான் மொத்திட மூர்ச்சை யாகி 
இதுபடற் காமோ வென்று ளெண்ணின னோட்டங் கொண்டான் . 


654 . 


வளைமருப் பெருமை யூர்தி வல்லைவந் தவுணர் தங்கள் 
கிளைபல சவட்டி வீழ்த்துக் கெடலரு மவுணன் சீறி 
விளைசெரு நன்றா லென்று வெவ்விய முசலங் கொண்டு 
களை தவ வடிக்கப் பட்டுக் கால்விசைத் தோடி னானே . 


655 . 


வலிகெழு வருணன் புக்கு வாளுடை யவுணர் சேனை 
மெலி தரச் சிலச வட்ட வெய்யசங் கார சீலன் 
ஒலிகழ லார்ப்ப வந்து பரிகத்தா லுடன்று வீசப் 
பொலிவழிந் தமருக் காற்றே னெனப்புகன் றோடி னானால் . 


656 . 


தனபதி முதலா வுள்ள மற்றையர் சார்ந்து தீயோன் 
இனமடிந் தொழியத் தம்மா லேன் றமட் டுஞ்ச வட்டி 
அனலெனக் குந்த மேந்தி யவுணன்செய் போருக் காற்றார் 
உனல்பிறி தில்லை யென்று வெரிந்கொடுத் தோடி னாரே . 


651. அயுதர் - பதினாயிரவர் . 
652. கொன் - அச்சம் . கனலி - அக்கினி . 
653. அறு திசையர் ; தானும் , அக்கினியும் நீங்கிய ஆறு திசையர் . காற்று - வாயு 


654 . 

எருமை ஊர்தி - இயமன் . முசலம் - ஒரு போர்ப்படை ; இருப்புலக்கையு 
மாம் . களை தவ - அழகு கெட .. 

655 . பரிகம் - ஓர் இருப்பாயுதம் ; எழுமரமும் ஆம் . 
656. தனபதி - குபேரன் . குந்தம் - ஓர் 

ஆயுதம் . 2.னல் உன்னல் ; 
கருதுதல் , 


10. வைரவப் படலம் 


149 


657 . 


எழுபரித் தேர்க டாம்பன் னிருவரெண் வசுக்கண் மற்றை 
முழுவலி வானோரியாரு மொய்த்தனர் நெடும்போ ராடிக் 
கழுமுண்முற் கரங்குந் தத்தாற் காய்வலி யவுணன் சாடப் 
பழுதுவந் துற்ற தென்று பயந்தன ரோடி னாரே . 


658 . 


அவுணனும் இந்திரனும் பொருதல் 
எதிர்த்தவ ரெல்லாம் வெந்நிட் டிரிதலு மிரியா வொள்வாள் 
விதிர்த்தவ னாகி வெய்யோன் வேந்தன் முன் மேவ மேன்மேல் 
அதிர்த்தமற் றவனும் வெள்ளை யானைமே லிவர்ந்து வெற்புப் 
பொதிர்த்தவச் சிரங்கை யேந்திப் போர்பெரி தாற்ற லுற்றான் . 


659 . 


660 . 


மழைம தக் கரிகள் பல்ல வயத்தவாம் பரிகள் பல்ல 
தழையொளி யிரதம் பல்ல தவாவலி வயவ ரோடு 
குழைதர நூழி லாடிக் கோணுடை யவுணன் சென்னி 
புழைபட வயிரங் கொண்டு புடைத்தனன் வான வேந்தன் . 
மலைமிசை யிடி வீழ்ந் தென்ன வன்சத கோடி வந்து 
தலைமிசைத் தாக்க லோடுஞ் சங்கார சீல னென்பான் 
நிலைகுலைந் தயர்ந்தி ரண்டு நாழிகை நேர மண்மேல் 
புலையுடல் கிடத்திச் சோர்ந்து பொன்றினான் போற்கிடந்தான் . 
மெலிவடைந் தவுண ரெல்லா மெலிந்தன ரழுது சோர்ந்தார் 
பொலிவடைந் தமர ரெல்லாம் புயந்தடித் திடநின் றார்த்தார் 
நலியுடல் வருத்தந் தீர்ந்து நான் மருப் பியானை யூர்தி 
வலியினை வியந்தெழுந்தான் வயங்குசங் கார சீலன் , 


661 . 


இந்திரன் தோற்றல் 
662. எழுந்து நின் வீர மெல்லா மின்றறி குவலென் சேதி 

உழுந்துருண் முன்ன நாற் கோட் டும்பலின் மேற்குப் புற்றுச் 
செழுந்துணைக் கரங்க ளோச்சித் தேவர் கோ னிறத்திற் குத்த 

விழுந்து மூர்ச் சித்தா னஞ்சி வெள்ளிய களிற்றி னின்றும் . 
657. கடாம் - கடாவும் - செலுத்துகிற 

பன்னிருவர் சூரியர் . கழு , முள் , 
முற்கரம் , குந்தம் எனப் பிரிக்க . கழு - சூலம் . முள் ; முள்வடிவாகச் செய்த ஒருவகை 
ஆயுதம் . முற்கரம் - முசுண்டி 

என்னும் 

ஆயுதம ; பெரிய தடி ; சம்மட்டியுமாம் . 
குந்தம் - எறிவேல் ; வேலும் ஆம் . 

658. வெய்யோன் - கொடியவனான அசுரன் . வெற்பு பொ திர்த்த வச்சிரம் - மலை 
களை முறித்த வச்சிராயுதம் . 

659 . பல்ல - பல . நூழிலாடு தல் - கொன்று குவித்தல் . 
660. சதகோடி -- ( நூறுமுனைகளுடைய ) வச்சிராயுதம் , பொன்று தல் - சாதல் . 

662. உம்பல் - யானை . நிறம் - மார்பு . களிற்றினின்றும் விழுந்து மூர்ச்சித் 
தாள் என்றியைக்க . 


150 


திரு அம்பர்ப் புராணம் 


663 . 


அறிதிற னின் றிச் சோர்ந்த வண்ணறன் வண்ணங் கண்டு 
மறிதலில் வலியோ னாய மாதலி யோடி வந்து 
செறிதர வெடுத்த ணைத்தோர் தேத்தொளித் தனன்வாள் வீசி 
எறிவலி யவுணன் சங்க மெடுத்துவாய் வைத்தார்த் தானே . 


664 . 


சங்காரசீலனின் வெற்றி 
கற்பக நாடு முற்றுங் கைவசப் படுத்திக் கொண்டு 
வெற்பக நாணுந் தோளான் விசயமெங் கணுங்கொண் மாண்பால் 
பொற்பக மகலாச் சர்வ விசய னென்றொரு பேர் பூண்டு 
வற்பக லாது வாழ்ந்தான் வானவர் தளர்ந்தா ரன்றே . 


665 . 


இந்திரன் பிரமனிடம் முறையிடல் 
நிலை தளர் வான வேந்த னேரிழை மடவா ரோடும் 
மலைவில்புத் தேளி ரோடு மலரவன் முன்னஞ் சென்று 
சிலையென வணங்கித் தாழ்ந்து தேவ நின் வரத்தின் மாண்பால் 
தலையமை வலியோ னாய சங்கார சீல னென்பான் 


636 . 


வந்துகற் பக நன் னாட்டை வளைத்தம ராடி வென்று 
நந்துமென் றனைத்து ரந்து நலிவிலா திருக்கின் றான்யான் 
எந்துசெய் குவதென் றேங்கி யிருக்குமோ ரிடமுந் தேரேன் 
முந்து நின் சரணஞ் சார்ந்தேன் மொழிந்தன னுண்மை யென்றான் . 


. 


667 . 


பிரமன் உபதேசம் 
மகபதி வார்த்தை யோர்ந்த மலரவ னெடும்போ தாய்ந்து 
சகமகி ழம்பர் மேவித் தமரொடுந் தம்பி ரானை 
நகமலர் தூவிப் போற்றி நன்கினி தமர்வர் யென்னில் 
அகமலி யவுண னாங்கு மணுகுவ னன்ன காலை 


668. மதிமுடிக் கணிந்த பெம்மான் வயிரவப் பிரானைக் கொண்டு 

கொதிதிற லவுண னாவி குலைத்திடு மதற்கு மேலுன் 
பதியடைந் தினிது வாழ்வாய் பகலருந் தமரி னோடும் 

திதியமைந் தென்று கூறித் திசைமுகன் விடுத்தா னன்றே . 
663 . மாதலி - இந்திரனது தேர்ப்பாகன் . தேத்து - இடத்தில் .. 

664 பொற்பு - அழகு . வன்பு அகலாது - வலிமை மாறாமல் ; வற்பு - வலித்தல் 
விகாரம் . 

665. சிலை யென வணங்குதல் ; அழகிய பிரயோகம் . 
666 . துரந்து - துரத்தி . எந்து செய்வ 

எந்து செய்வது - என்ன செய்வது . 
17. ஆய்ந்து - ஆராய்ந்து . நக விளங்க 

அடுத்த செய்யுளோடு 
இயையும் .. 

668 . பகல் அரும் தமர் - பிரித்தற்கு அரிய சுற்றத்தார் . திதி அமைதல் - நிலை 
பெறல் . 


. 


667 . 


10. வைரவப் படலம் 


151 


இந்திரன் அம்பர் சென்று இறைவனை வழிபடல் 


669 . 


திசைமுகன் விடுத்த லோடுஞ் செறிபெருந் தமரி னோடும் 
இசைகெழு மகவா னம்ப ரெய்தின னூழி நாளும் 
அசைவற வமருந் தீர்த்த மன்னமாம் பொய்கை மூழ்கி 
நசையொடு பிரம லிங்க நம்பனைப் பணிந்தா னன்றே . 


இந்திரன் பூசை இயற்றல் 


670 . 


மண் முழு தீன்ற வம்பு வன மலர்க் குழலா டாளும் 
எண்முழு தவாவப் போற்றி யிராப்பக லச்ச மின்றிக் 
கண் முழு தியையு மேனிக் கடவுணன் கமர்ந்தா னென்ப 
பண் முழு தவாவு மஞ்சொற் சசிமுதற் பல்லா ரோடும் . 


நான்முகன் செய்த சூழ்ச்சி 


671 . 


இவனிலை யின்ன தாக விண்டைமா மலர் மேல் வைகும் 
அவனுயர் மகதி வீணை யருண் முனி வரனைக் கூவி 
எவனம ருலகங் கைக்கொண் டினிதுற வாள்வா னன்னான் 
பவனம ரம்பர் மேவப் பண்ணுதி யின்னே யென்றான் . 


நாரதன் செயல் 


672. என்றலு மிருகை கூப்பி யெண்ணிய வாறே செய்வல் 

ஒன் றவெம் பெருமா னேயென் றோதிநா ரதன் விரைந்து 
சென்றனன் றிறற்சங் கார சீலன் றன் முன்னர்ப் புக்கான் 
நன்றமைப் பவன் போ லாசி நகைமுகத் தொடுந வின்றான் . 


673 . 


இருக்கவென் றனையான் கூற விட்டவா தனத்திருந்து 
பெருக்கமாய் நினது கீர்த்தி பிறங்கிய தெங்கு மென்றான் 
சருக்கரைக் குன்றி னான் ற தேன்மழைத் தாரை யன்ன 
திருக்கிளர் வீணைச் செல்வா வதிசயஞ் செப்பு கென்றான் . 


670 . எண் முழு து அவாவ - நினைப்பு முழுமையும் விருப்பத்துடன் பொருந்த . 
கண் முழுது இயையும் மேனி கடவுள் - இந்திரன் . சசி - இந்திராணி . 


671 . இண்டை மலர் தாமரை மலர் . 

மகதி வீணை முனி - நாரதன் . எவன் ... 
அன்னான் ; வடமொழி வழக்கு . பவள் - சிவபெருமான் . சங்காரசீலன் அம்பரை 
அடையச் செய்க என்று நான்முகன் நாரதனுக்குக் கூறினான் , 


672. நன்று அமைப்பவன் போல் ஆசி நவின்றான் என்க . 


673. சருக்கரைக் குன்றின் தேன் மழைத் தாரை அன்ன ; ஒரு பழ மொழி . 


152 


திரு அம்பர்ப் புராணம் 


674. அதிசய முண்டு கூறற் கச்சமு முண்டென் செய்கேன் 

அதிர்கழ லண்ண லேயென் றறைதலு நீயஞ் சாதி 
மதிகுறை நிறத்தா யுள்ள வாறெலா முரைத்தி யென்ன 
மதியிடைக் குய்யம் வைத்த மாமுனி வரனு ரைப்பான் . 


675 . வானவர் கணங்க ளோடு மங்கையர் கூட்டத் தோடும் 

தானமுன் பளித்த வேந்தன் சதுமுக னனேக காலம் 
மோன நற் றவமி யற்றி முன்னிய தடைந்த தானம் 

ஆனது மண்மே லன்ன தம்பராங் கமர்ந்து வைகி 
676 , வலிகெழு நின்னை நாளும் வயங்கு நின் கிளையை மாய்க்கும் 

பொலிவரங் கொள்வான் முன்னிப் புராணனைப் பூசை யாற்றி 
மெலிவற வமர்வா னின்னு மிக நினை யவம திப்பான் 
கலிபடை யொடுசென் றின்னே கடிதனன் றென்று போனான் . 


சங்காரசீலன் அம்பர் அடைதல் 
677. முனிவரன் போன பின்பு முனிவுமா னமுமிக் கோங்கப் 

பனிமலர்ப் பொழில்சூ ழம்பர்ப் பதியினை வளைந்து வானோர் 
புனிதன் செய் விரத மாற்றல் புரியாது புசியே னென்று 
தனியொரு விரதம் பூண்டு படையொடுந் தரைவந் துற்றான் . 


678 . 


தரையக மருவி யம்பர் த் தனிப்பெரு நகரஞ் சூழ்ந்து 
புரையறத் தவஞ்செய் கின்ற பூசுரர் குழாத்தைப் பற்றிக் 
கரை தர வலைத்தான் வானோர் கணத்தொடும் புனிதன் றேர்ந்து 
பரையொரு பாகன் முன் போய்ப் பணிந்தனன் பழிச்ச லுற்றான் . 


இந்திரன் துதி 
679 . பூரண முதலே போற்றி பூரணா நந்த போற்றி 

வாரண வுரியாய் போற்றி வாரணஞ் சடையாய் போற்றி 
காரண விமலா போற்றி காரணங் களத்தாய் போற்றி 

ஆரணப் பொருளே போற்றி யம்பர்வாழ் பரமா போற்றி . 
674 , நிறம் - ஒளி; இயல்பும் ஆம் . மதி குறை நிறத்தாய் பிறர் 

மதியைக் 
குறைக்கும் ஒளியை உடையவனே . மதியிடைக் குய்யம் வைத்தல் - புத்திமதி கூறு 
வதில் வஞ்சத்தையுட்கொண்டு கூறுதல் . 
675. தானம் முன்பு அளித்த வேந்தன் - ( 

உனக்குத் தோற்றுத் ) தன் இடத்தை 
முன்பு அளித்த இந்திரன் . சசது முகன் - பிரமன் . 
676. புராணன் - சிவபிரான் . நினை - நின்னை . 

நினை - நின்னை . கடிதல் - நீக்குதல் . 
677. முனிவு - கோபம் . மானம் - தற்பெருமை ; இலச்சையும் ஆம் . தனியொரு 
விர தம் ; விரதம் - சபதம் . 

கரை தருதல் - கதறுதல் . பரை - தேவி . பழிச்சல் - துதித்தல் . 
வாரண உரி - யானைத் தோல் . வார் அண் அம் சடை - 

- நீர் பொருந்திய 
அழகிய சடை . வார் - நீர் , நீட்சியும் ஆம் . கார் அண் அம் களத்தாய் கருமை 
சேர்ந்த அழகிய கண்டத்தை உடையவனே ! ஆரணம் - வேதம் . 


678 . 
679 . 


10. வைரவப் படலம் 


153 


680. அருந்தவர் முதலே போற்றி யளவிலா நிறைவே போற்றி 

மருந்தன மொழியாள் வம்பு வனமலர்க் குழலோர் பாகத் 
திருந்தருள் சுரக்க வைத்த விணையிலாப் பரம போற்றி 

பெருந்தகைப் பிரானே போற்றி பிரமபு ரீசா போற்றி , 
681. திரிபுர முழுது நீறாய்ச் சிதைதர நகைத்தா யோலம் 

அரிமக னுடலஞ் செந்தீ யுணாக்கொள வமைத்தா யோலம் 
பரிவற வந்த காலன் பதைத்திட வுதைத்தா யோலம் 

பிரியமிக் கெவருஞ் சாரும் பிரமபு ரீசா வோலம் . 
682 . தீயவல் லசுர னாலே சிதைப்புண்டே னோல மோலம் 

பாயவென் பொருள னைத்தும் பற்றின னோல மோலம் 
காயமே லடியேன் செல்லுங் கணக்கிலை யோல் மோலம் 

மாயமன் றொழித்த தேத்தும் வளைத்தன னோல மோலம் . 
683 . சற்று நீ கருணை செய்யா விடினவனொருவன் றானே 

முற்றும்வாய் மடுப்பா னோல மூவுல குடையா யோலம் 
பற்றுவே றின்றி நின்றாள் பற்றினே னோல மோலம் 
கற்றுமே தகவுற் றார் தங் களைகணே யோல மென்றான் . 


684 . 


கடவுள் கூறல் 
முறையிடு மோலங் கேட்டு முன்னவன் கருணை பூத்துக் 
கறையடி யுகைப்பான் முன்னர்க் காட்சிதந் தருளி யஞ்சேல் 
இறையள வவுணன் மாய வெறிவிப்பா மென்று கூறி 
அறைகழல் வடுகப் புத்தேளாவயின் வரல்கு றித்தான் . 


வைரவக்கடவுள் தோன்றுதல் 
685. நினைத்தலும் வடுகப் புத்தே ளாவயி னேரே தோன்றி 

நனைத்தள மலர்ப்பொற் பாத நன்கு தாழ்ந் தெழுந்து நின்று 
கனைத்தவண் டிமிருங் கொன்றைக் கண்ணியா யடியேன் செய்யும் 
வினைத்திற னருளல் வேண்டும் வேண்டுமென் றிரந்து நின்றான் , 


வகை . 


681. அரி மகன் - திருமாலின் மகனான மன்மதன் ; இங்கு மன்மத தகனம் குறிக்கப் 
பெற்றது . ஓலம் - அபயம் . 
682 . பரந்த . காயம் ஆகாயம் . 

கணக்கு 

அன்று மாயம் 
ஒழித்த தேத்தும் ; முன்னே பிரமனுடைய மாயையாலான குற்றத்தைப் போக்கிய 
இவ்விடத்திலும் . தேம் - இடம் . 

683 . களை கண் பற்றுக்கோடு , 
684 . 

யானை ; இங்கு ஐராவதம் , இறையளவு - கணப் பொழுதில் . 
எறிவிப்பாம் ; பிறவினை . வடுகப் புத்தேள் வைரவக் கடவுள் . ஆவயின் 
அவ்விடத்து . 

685. நனை தளம் மலர் : நனை - தேன் . தளம் - இதழ் . கனைத்த - நெருங்கின ; 
மிகுந்த எனினும் ஆம் . 


கறையடி 


154 


திரு அம்பர்ப் புராணம் 


இறைவன் வைரவனுக்கு இட்ட கட்டளை 


686 . 


வயிரவ கால வின்னே வானவர் தமைவ ருத்தும் 
செயிரமை கொடுஞ்சங் கார சீலனைப் படையி னோடும் 
உயிர்குடித் தித்தா னத்தே யுறைந்துகாப் பியற்று கென் றான் 
பயிரிடர் தணிக்குங் கொண்மூ வெனப்பணிந் தெழுந்தா னன்றே . 


வைரவக் கடவுள் போரியற்றல் 


687 . 


கடவுளர் கூட்டத் தோடுங் கைக்கொண்ட சூலத் தோடும் 
தடநெடு வடுகப் புத்தேள் சார்ந்துசங் கார சீலன் 
விடநெடும் படையைக் கைக்கண் மேயசூற் படைக்கு நல்கி 
உடல்வலி யவுணன் முன்ன முற்றனன் வருதி யென்றே . 


அவுணன் இறத்தல் 


688 . 


வரமலி வடுகப் புத்தேள் வரவுணர்ந் தஞ்சா னாகி 
உரமலி யசுரன் முன்ன ருற்றன னுறுதல் கண்டு 
கரமலி முட்டி செய்து கண்கழன் றோட மார்பில் 
தரமலி புடைத்தல் செய்தான் தரைமிசை யலறி வீழ்ந்தான் . 


தேவர்கள் மகிழ்ச்சி 


689 . 


என்பெலா முறிந்து சிந்த விரத்தநீர் வாயிற் கான்று 
வன்பெலா மொருங்கு தீர்ந்து மாய்ந்தன னவுண னுள்ள 
துன்பெலாந் தவிர்ந்தோ மென்று சுரர்கள் பூ மாரி தூர்த்தார் 
அன்பெலா மம்ப ரீசர்க் காக்குபு மகிழ்ந்தா ரன்றே . 


வைரவன் செயல் 


690 . 


அடுதிற லவுண னைக்கொன் றன்ன மாம் பொய்கை மூழ்கி 
உடுபதி முடிமேற் றாங்கு முத்தம வம்ப ரீசன் 
தொடுகழல் வணங்கி வாழ்த்தித் தோத்திரஞ் செய்து நின்றான் 
படுமலர்க் கற்ப நாடு படுந்துய ரனைத்துந் தீர்த்தான் . 


கால பைரவ 


686 . 

என்பது வயிரவ கால என மாறிற்று . செயிர் - குற்றம் . 
இத்தான த்தே என்றது அம்பரை . கொண்மூ - மேகம் . 

687. விடம் நெடும் படை - விடம் போன்ற பெரிய படையை . 
688 உரம் - வலிமை . 


689. வன்பு - வலிமை . 
690 . உடுபதி - சந்திரன் . கற்ப நாடு தேவருலகம் . 


10. வைரவப் படலம் 


155 


691 . 


இறைவன் கட்டளை 
துதிபுரிந் தெதிரே நிற்குந் தொடுகழற் காற்புத் தேளை 
மதிமுடிப் பெருமா னோக்கி வயிரவ கால வானோர் 
பதிமுத லெவர்க்குந் துன்பம் பாற்றினாய் நனிமகிழ்ந்தேம் 
திதிபுரிந் திருத்தி யிந்தச் செழுந்தலத் தென்று மென்றான் . 


692 . 


வைரவன் புவனேசலிங்கம் தாபித்தல் 
உரைமறா வடுகப் புத்தே ளுவந்தெழுந் தழலோன் றிக்கில் 
புரையற வெழுந்து சென்று பொலிதிருத் தளியொன் றாக்கித் 
தரைமுழு துவக்கு மாறோர் தற்பரக் குறிதா பித்துக் 
கரைபுவ னேச னென்று கருதொரு நாமங் கூறி 





693 . 


சூலங்கொண் டகழ்ந்தோர் தீர்த்த மாவயிற் றுலங்க வா . 
ஞாலங்கொண் டாடுஞ் சூலப் புனலென நாமஞ் சாற்றித் 
தாலங்கொண் டாடுங் கங்கை யாதிய தழுவச் செய்து 
கோலங் கொண் டாடு மீசற் காட்டினா னன்பு கூர்ந்தே . 


694 . 


உறுமல ராதி யாய வுபகர ணங்க ளெல்லாம் 
பெறுமுறை பெற்றுப் பூசை பிறங்குற முடித்து நானன் 
அறுதியில் கருணை வாங்கி யாவயி னமரா நின் நான் 
தெறுதொழி லவுண ராதி தீயவர் பயங்கெடுத்தே 


695 . 


பொலிபெரு நகரா மம்பர்ப் புவனேசத் தமரா நின்ற 
வலிகெழு வடுகப் புத்தேண் மலரடி வணங்கப் பெற்றார் 
ஒலிமுரட் பகைமாய்த் தெல்லா விலாபமு மொருங்கு பெற்று 
மெலிவறப் போகந் துய்த்து வீடுபே றடைவ ரீற்றில் , 


பாது 


696. குட்ட நோய் தொழுநோய் காசங் குன்மநோய் கொடுங்கா மாலை 

துட்ட நோ யான மற்றுஞ் சூல தீர்த்தத்துண் மூழ்கி 
உட்டவா வன்பு பொங்க வுயர்புவ னேச மேவி 

இட்டமார் வடுகப் புத்தேள் பதந்தொழ விரியு மன்றே , 
691 . வானோர் பதி - இந்திரன் , பாற்றுதல் - நீக்குதல் . திதி புரி நல் 
காத்தல் , 

என்றும் - எக்காலத்தும் . 
692. அழலோன் திக்கு - அக்கினி திசை ; தென் கிழக்கு தளி - கோயில . 
தற்பரம் குறி - இலிங்கம் . இதுவும் அடுத்த செய்யுளும் குளகம் . 

693. அகழ்தல் - தோண்டுதல் . தாலம் , தலம் என்றது நீண்டது . ஆட்டு 
தல் - அபிஷேகம் செய்வித்தல் . 
694. நானன் சட்டை நாதர் எனப்படும் வைரவக் கடவுள் . நானம் 

புழுகு 
சட்டை நாதருக்குப் புழுகுச் சட்டம் அணிவித்தல் என்னும் வழக்கம் நினைவு கூர் தற் 


குரியது . 


நீங்கும் . 


குட்ட நோய் 


696. உள் தவா அன்பு என 

எனப் பிரிக்க . இரியும் 
முதலியன இரியும் என்க . 


156 


திரு அம்பர்ப் புராணம் 


697 . 


இந்திரன் இயற்றியவை 
மன்னிய வடுகப் புத்தேள் வரவிது பலர்க்குந் தீங்கே 
முன்னிய வவுண னாவி முடிந்தபி னுவப்பு மேவி 
மின்னிய மணிப்பூண் மார்பின் விண்ணவர் குழாத்தி னோடும் 
துன்னிய நயன மேனித் தோன்றலித் திரனீ தாற்றும் . 


698 . 


அருந்தவர் புகழு மம்ப ராலயத் தெதிரே யோர்பால் 
இருந்தட மொன்றுண் டாக்கி யிந்திர தீர்த்த மென்று 
பொருந்தவோர் நாமஞ் சாத்திப் புண்ணியக் கங்கை யாதிப் 
பெருந்தவத் தீர்த்த மெல்லாம் பிறங்குற வதிற்றா பித்து 


699 . 


முறைமையின் முழுகி மொண்டு மொண்டுநா யகனுக் காட் 
அறையுப கரண மெல்லா மைந்தரு வழங்க வாங்கி 
நிறைபெரும் பூசை யாற்றி நேர் நின்று துதித்துப் போற்றிக் 
கறைதபுத் துய்ந்தே மென்று களித்திது பின்னுஞ் செய்வான் . 


700. மதிநுதன் மங்கை வம்பு வனமலர்க் குழலா ளுக்கும் 

துதியமை பூசை யாற்றித் தொழுதுதோத் திரமுஞ் செய்து 
நிதிமணி காம தேனு நிகரிலைந் தருமற் றுள்ள 
பொதி தரு வளங்க ளெல்லா முடையவன் பொலிந்தா னன்றே . 


701 . 


கடவுளர் பலருந் தங்கோ னாற்றிய கரிசி றீர்த்தம் 
மடனற மூழ்கி யம்பர் வள்ளலை யவன்பான் மேய 
தடநெடுங் கண்ணி னாளைத் தவா தவன் பூற்றெ டுப்பப் 
புடவிமுற் றுய்யப் பூசை புரிந்தனர் பொலிந்தா ரன்றே . 


702 . 


இறைவன் வரமளித்தல் 
இன்னணம் பூசை யாற்று மிமையவர் தமக்கு மன்னார் 
மன்னவன் றனக்கு முக்கண் வானவன் விடைமேற் றோன்றிக் 
கன்னலங் கழனி சூழிக் காமர்பூம் பதியைச் சார்ந்தார் 
என்னரே யெனினு மச்ச மிரித்தெலா மெய்து வாரால் . 

----- 
697 . 

மேனித் தோன்றல் - இந்திரன் . உடலெங்கும் கண்களைக் 
கொண்டவன் . 


நயன 


898-99 . குளகம் . ஐந்தரு . சுவர்க்கலோகத்துக்குரிய அரிசந்தனம் , கற்பகம் , 
சந்தானம் , பாரிசாதம் மந்தாரம் என்ற ஐந்து தெய்வ மரங்கள் . கறை - குற்றம் . 
தபுத்து - நீக்கி . 


701. கரிசு இல் தீர்த்தம் - குற்றமில்லாத தீர்த்தம் . முன் செய்யுளில் இந்திரன் 
பாலிந்தமை கூறி இச் செய்யுளில் கடவுளர் பொலிந்தமை கூறினார் . 


702 . 


என்னரே எனினும் - எத்தகையராயினும் . 


10. வைரவப் படலம் 


157 


703 . 


இந்தமா தலத்தைச் சார்ந்த நீவிரு மிகலிற் றீராப் 
பந்தமாம் பகைது றந்து பண்டைவாழ் வனைத்தும் பெற்றீர் 
உந்தநா டடைந்து வாழ்வீர் வேட்டவை யுரைப்பீ ரென்னத் 
தந்த நான் குடைய வேழ நடாத்துவோன் றாழ்ந்து கூறும் . 


704 . 


அடியனே னமைத்த தீர்த்தத் தமை தர வெந்நாண் மூழ்கிப் 
படியிலியா ரேனு நின்றாட் டரிசனம் பண்ணு வாரேல் 
மிடியிலா வாழ்க்கை யெய்தி வேட்டவை யனைத்துந் துய்த்து 
முடிவினின் கயிலை சார்ந்து முயங்கியின் புறுதல் வேண்டும் . 


705. நின்னடி மறவா வன்பு நிரந்தரம் பொலிய வேண்டும் 

இன்னவை தருதி யென்றா னல்கியெம் பிரான்மறைந்தான் 
தன்னமர் மனைவி யோடுஞ் சார்ந்தபல் லிலேக ரோடும் 
பொன்னக ரினிது மேவிப் புரந்தர னினிது வாழ்ந்தான் . 


706 . 


அடைபவர் பயங்கெ டுக்கு மம்பருட் புவனே சத்து 
மிடைவடு கேசர் மேன்மை விரித்தன மனைத்து மாய்க்க 
மிடை தரு கற்பத் தாலும் வீக்கொணா வத்தா னத்துத் 
தடையற விமலன் சார்ந்து முத்திசார்ந் ததுதெ ரிப்பாம் . 


வைரவப் படலம் முற்றியது . 


( இப்படலத்துத் திருவிருத்தம் -75 .) 


103 . 

உந்தம் நாடு அடைந்து என்க . தந்தம் நான்கு உடைய வேழம் - 
ஐராவதம் . 
704. மிடி - வறுமை . 

வேட்டவை - விரும்பியவை . 
705. இலேகர் - தேவர் . 
706 . மிடை 

சேர்ந்துள்ள . மிடை தரு வருகின்ற . கற்பம் - பிரளயகாலம் . 
வீக்கல் - அழித்தல் . 


11. விமலன் முத்தியடைந்த படலம் 


707 . பேசி யாவரும் 

708. . அமல் நாதர் தாள் 
நேசி மான்மியக் 

கமல மேதொழும் 
காசி மா நகர் 

விமல னென்பவன் 
வாசி வேதியன் . 

முமல் நீங்குவான் . 
709. மதிசெய் புண்ணிய 

710. ஏர்த்த பாரியோ 
வதியென் மங்கையை 

டார்த்த வன்பெழத் 
விதியின் வேட்டனன் 

தீர்த்த மாடுதல் 
அதிகு ணத்தினான் . 

போர்த்த புந்தியான் . 
711 . கங்கை யே முதற் 

712. நந்து வேட்கையின் 
சங்கை யில்லன 

முந்து மூழ்குவான் 
அங்கை நெல்லியின் 

வந்து சேர்ந்தனன் 
தங்கை யார்புனல் . 

ந்து காவிரி . 
1713 . அங்கு மேவிய 

714. கரிசி லாதுசொல் 
நங்கு தீர்புனல் 

அரிசின் மாந்தி 
எங்கு மூழ்குவான் . 

தரிசனஞ்செய்தான் 
தங்கு மேன்மையான் . 

புரிதவத்தினான் . 
715 . அங்கு மூழ்கிப்பின் 

716. விருப்ப வார்சிலைப் 
எங்கு மாயசீர் 

பொருப்ப னாநகை 
தங்கு மம்பரில் 

நெருப்பற் போற்றவா 
பொங்கு கோயிலுள் 

அருப்ப வண்மினான் . 
717. அன்ன மாம்பொய்கை 718 . பிரம லிங்கராம் 
என்ன வோது நீர் 

பரம ரைத்தொழூஉச் 
முன்ன மூழ்கினான் 

சரம நீங்கினான் 
சொன்ன மா தவன் . 

கிரம மேவினான் . 
707. யாவரும் பேசி நேசி மான்மியம் காசி என இயைக்க . வாசி - வசிப்பவன் . 
708. மும்மலம் - ஆணவம் , மாயை , கன்மம் என்றும் மூன்று மலங்களினின்றும் . 
710. ஏர்த்த - அழ குடைய ; ஏர் - அழகு , 

711 . சங்கையில்லன கணக்கற்றவை . தங்கு ஐ ஆர் புனல் - நிலைத்த பெருமை 
நிறைந்த நீர் , இஃது அடுத்த செய்யுளோடு முடியும் . காவிரி ; இங்குக் காவிரிக்கரை 
இடங்களைக் குறித்தது , 

713. நங்கு தீர் - இழிப்பு இல்லாத . 
714. அரிசில் மா நதி - அம்பரை அடுத்த அரிசிலாறு . 
716 . வார் நீண்ட . சிலைப் பொருப்பன் 

மலையை 

வில்லாகக் கொண்ட 
சிவபிரான் . நகை நெருப்பன் - சிரிப்பாகிய நெருப்பைக் கொண்டவன் ; இங்குத் திரிபுர 
சங்கார வரலாறு குறிக்கப்பெற்றது . அவா - ஆசை . அருப்பு - அரும்ப 

என்பது 
வலித்தது . அரும்புதல் - தோன்றுதல் . 

718 . சரமம் - முடிவு ; என்பது அழிவு . கிரமம் மேவினான் - நன் முறைகளை மேற் 
கொண்டவன் , 


11. விமலன் முத்தியடைந்த படலம் 


159 


719 . 


1 


புவன மீன்றவம் 
புவனப் பூங்குழல் 
அவமி றாடொழு 
தவல மாற்றினான் . 


720. சுத்த வேதியன் 

அத்த லத்தமர் 
பத்த மேவுறச் 
சித்தம் வைத்தனன் . 


1 


721. வித்த கப்பிரான் 

உத்தரத்திசை 
ஒத்த தோரிலம் 
புத்த தாக்கினான் . 


722. சீல மேவவங் 

கேல வைகு 
காலந் தோறுண 
வாலற் போற்றுவான் . 


723 . 


ஆய நாளையிற் 
பாய விற்பெயர் 
நேய மாமதி 
மேய தென்பவே . 


724. மூன்று காலமு 

மான்ற புட்பெயர் 
சான்ற பொய்கையுள் 
தோன்ற மூழ்குபு 


725 . 


உணர்வின் மிக்கவர் 
உணருங் கோயிலை 
உணவிலாது நூ 
றணவச் சூழுவான் . 


726. பரவிச் சூழுங்கால் 

உரவிற் சாலுருத் 
திரம னுத்தவம் 
தர ந விற்றுவான் . 


வேறு 


727. பந்த மில்ப ரம்பரன் 728. சித்த மாசி லாதுகா 
சந்த மாருஞ் சந்நிதி 

யத் தி ரிப்பெயர்மனு 
நந்து மன்பின் மேவியே 

பத்தி யிற்செ பித்தனன் 
ஐந்தெழுத்து மெண்ணுவான் . முத்த னாகும் வேதியன் . 


-- 


719. அவம் இல் தாள் - கேடற்ற திருவடி . அவலம் - துன்பம் . 


720 , பத்தம் - தொடர்பு . 


721 . 
புதியது . 


உத்தாத் திசை - வடக்குத் திசை . ஒத்தது - தனக்கு ஏற்றது . புத்தது - 


பொருந்த . 


ஏல 


விடமாகிய உணவைக் கொண்ட 


உணவு ஆலன் 


722 , 
சிவபெருமான் . 


723 . 


வில் பெயர் மதி - தனுர்மா தம் . 


724. புள்பெயர் பொய்கை - அன்ன மாம் பொய்கை . 


725. தினந்தோறும் உண்ணு முன்னே கோயிலை நூறு முறை வலம் வந்தா 
னென்பது கூறப்பட்டது . 


726. உருத்திர மனு - உருத்திர மந்திரம் . தவம் - புண்ணியம் . 


160 


திரு அம்பர்ப் புராணம் 


729 . 


அரும றைவி திப்படித் 730. ஒன்ற வந்த சிலைமதி 
தரும சீல மாரழ்ல் 

நன்ற மைந்த விவ்விதம் 
கரும முந்ந விற்றுவான் சென்ற தென்ப முற்றவும் 
பொரும றீர்ந்த புந்தியான் . கொன்ற வைம்பொ றியவற்கே. 


731 . 


மகர மாத முற்றினம் 
புகரில் பூசை யாற்றுபு 
நிகரில் சோதி நேர் நின்று 
பகரு வான்பெ ருந்துதி . 


வேறு 


விமலன் துதி 


733 . 


732 , வரு திரிலோ சனபோற்றி மாதேவ வரபோற்றி 

ஒரு மதனாந் தகபோற்றி யுவமையில்சங் கரபோற்றி 
கரு நிறவந் தகற்செகுத்த கருங்கழற்காற் பரபோற்றி 
பெருமுனிவ ருளங்குடிகொள் பிரமபுரீச் சுரபோற்றி . 
மண்ணு நீ புனலு நீ வயங்கழனீ மருத்து நீ 
விண்ணுநீ பிரணவ நீ வியாகிருதி முதலிய நீ 
எண்ணு நீ யெழுத்து நீ யெல்லை நீ யாணு நீ 

பெண்ணு நீ பிரமபுரிப் பெரும நினைத் தொழுகின்றேன் . 
734 . அருவு நீ யுருவு நீ யருவுருவு நீயுடனீ 

மருவுயிர் நீ யுயிர்க்குயிர் நீ மனாதிகளுக் கெட்டாய் நீ 
கருவு நீ கண்ணு நீ கண்ணுண்மணி நீயளவாத் 

திருவு நீ பிரமபுரிச் செல்வ நினைச் சரணடைந்தேன் . 
735 . வாசக நீ வாச்சிய நீ பெயருருவ வகையு நீ 

நேசமுறு திரிசிய நீ நிரம்பதிரி சியமு நீ 
தேசமைய நடிப்பவனீ செல நடிப்பித் திடுபவனீ 

பேசரிய பிரமபுரிப் பிரானே நிற் சரணடைந்தேன் . 
729. அழற் கருமம் - அக்கினி காரியம் . நவிற்றுவான் செய்வான் . 

730. சிலை மதி - தனுர்மா தம் . முற்றவும் கொன்ற ஐம்பொறியவன் - ஐந்து 
இந்திரியங்களை முழுதும் கெடுத்தவன் . ( அடக்கியவன் . ) 

மகா - மாதம் 

மாதம் - தை மாதம் . முன் தினம் - முதல் நாள் . 
732. திரிலோசன முக்கண்ணனே ! தேவ வர 

தேவ வர - தேவச் சிரேஷ்டனே ! மதன 
அந்தக - மன்மதனை அழித்தவனே ! அந்தகன் இயமன் . பரன் - மேலானவள் . 
733. அழல் நீ - நெருப்பு நீ . வியாகிருதி - மேலுலகம் ஏழையும் 

கூறும் 
மந்திரங்கள் . 

734 . மன ஆதிகள் - மனம் முதலான அந்தக்கரணங்கள் . திரு - செல்வம் . 
735 . வாச்சியம் - வாசகத்தின் பொருள் . திரிசியம் - மாயாகாரியமான 

சடப் 
பொருள் ; காட்சிக்குப் புலனாவது ; இதன் எதிரிடை , அதிரிசியம் ; நிரம்பு அதிரிசியமும் 
நீ எனப் பிரிக்க தேசு - ஒளி . 


731 . 


11. விமலன் முத்தியடைந்த படலம் 


161 


736. அரிபிரமர் நனிமுயன்று மளப்பரிய நின்னுருவம் 

தெரிதலலாற் பிறவுருவந் தெரியாதென் விழிகளுக்குப் 
பரிவமைய நின்னாமம் பகர்ந்திடுவ தல்லாது 
பிரியமிலாப் பிறர் நாமம் பேசவரா தென்வாய்க்கே . 


சுற்றுமதி லித்தலத்தைச் சூழ்தருவ தல்லாது 
மற்றுமுள தலஞ்சூழ வாராதென் கால்களுக்குப் 
பற்று நினைத் திடிற்றபு நின் பதம்புனைவ தல்லாமல் 
உற்றயலார் பதம்புனைய வாராதென் னொரு தலைக்கே . 


738 . 


இன்னமுதா நின்புகழை யேற்றிடுவ தல்லாது 
பன்னமரர் பிறருறுசீர் பற்றவரா தென்செவிக்கே 
மன்ன நினை யெஞ்ஞான்று மறவாது நினைப்பதலால் 
உன்னயலார் தமை நினைத்த லொல்லாதெ னெஞ்சினுக்கே , 


739 . 


என்றுதுதி புரிவிமல னெ திர்விமல னெழுந்தருளி 
நன்றுபுரி துதிமகிழ்ந்தே மெண்ணியதென் னவிலுகெனக் 
கன்று தலற் றடிபணிந்து கைகூப்பி யெதிர் நின்று 
பொன்றுதலி லாதவரம் வேண்டுவான் புவியுவப்ப 


விமலன் வரம் வேண்டுதல் 


740 . 


மன்னியவண் பிரமபுரி வாழ்தேவ மாதேவ 
மின்னிய நின் றரிசனத்தால் விட்டதெனைத் தொடர்பாசம் 
அன்னியமின் முத்தியுமின் றேயடைந்தே னானந்தம் 
துன்னியவ னாயினே னானாலுஞ் சொல்லக்கேள் . 


141 . 


காசிநக ரகம்வசித்துக் கங்கையிடைத் தினமுழுகும் 
வாசியன்யா னவணின்று மருவினனிக் கேத்திரத்தைப் 
பேசியவித் தல நின்றும் பிறங்கயலா கிய தலமும் 
நேசியென நீசொலினு நேசியாத் துணிபடைந்தேன் . 


737. சூழ் தருவது 

வலம் வருதல் . நினை த் திடல் பற்று தம் நின் பதம் - 
தியானித்த வளவில் பற்றுக்களை நீக்கவல்ல நின் திருவடிகள் . 


739 . கன்று தல் - நோதல் . எனை தொடர் பாசம் நின் தரிசனத்தால் வீட் ! து 

யைக்க . 


என 


பெற்றார்க்கு 


வேறு 


( அடைய 


740. அன்னியம் இல் முத்தி 

முத்தி - உனதருள் 
வியலாதது ) அல்லா ததான மோட்சம் . 


இயல்புடையன் . கேத்திரம் - க்ஷேத்திரம் . 


741 . வாசியன் 

11 


162 


திரு அம்பர்ப் புராணம் 


742 , அரிசின தி யன்னமாம் பொய்கைமுத லாந்தீர்த்தம் 

கரிசில்வர நதியினுமான் மியங்கலந்த வானாலும் 
தெரிதருமெய்ப் புகழெனக்கித் திருத்தலத்தி லுண்டாகப் 
புரிதலடி களுக்கரி தன் றதுபுகலு வேனடியேன் , 


743 . 


மருவியவோர் மூவுலகு மூடுருவி வரநதியிப் 
பொருவரிய வன்னமாம் பொய்கையிடை நிற்குமா 
றருள் புரிதி மகரமதி யதிற்படிவோ ரெவ்வகைய 
திருவமும்பெற் றீற்றிலுயர் முத்தியுஞ்சேர் தரச்செய்தி . 


744 . 


இன்ன வரந் தருவ தலா லெஞ்ஞான்று நினக்கன்பு 
மன்னவளர்த் திடுமகவொன் றுறல்வேண்டு மலர்மேலான் 
முன்னவனுக் கருள்புரிந்தா யருடியென மொழிந்திறைஞ்சப் 
பன்னகபூ டணப்பெருமா னவ்வண்ணம் பரிந்தருள்வான் . 


745. பாதல நின் றெழுந்துவர நதிபருவச் சிரத்தூண்போல் 

மீ தலமுட் டுகவன்ன மாம்பொய்கை நடுவிரைந்தென் 
றோதலுமவ் வாறெழுந்தே வெளிமுகடுற் றதுகடல்சூழ் 
பூ தலமிக் குவப்புற்ற தினியென்ன புகல்வதுவே . 


746 . 


கங்கையெழுந் ததுமூழ்கு கான்முளையா தியபிறவும் 
சங்கைய றப் பெறு கென்று தம்பிரா னுருக்கரந்தான் 
செங்கையம ராமலகத் திறமெனக்கண் டுளங்களித்தில் 
மங்கையொடு மதின்மூழ்கி மகிழ்வுற்றான் விமலனே . 


747. விண்டடவ வெழுகங்கை விமலன் முழு கியபின்றைப் 

பண்டமரும் படியென்னப் பண்பின மர்ந் தஃதடங்கக் 
கண்டவர்க ள திசயித்தா ரின்னும்பா தலகங்கை 
அண்டமளிப் பவனாணை யந்நின்றும் பெயரா தால் . 


742. அரிசில் நதி . கரிசு - குற்றம் . 


வாந்தி - கங்கை . மான்மியம் 

மகிமை 


743 . மகர மதி - தை மாதம் . திருவம் - செல்வம் . 
விமலன் இறைவனை வேண்டிக்கொண்டவை . 


புரி தி , செய்தி என்பவை 


744. மகவு 


மகவு - மகன் . 


745. பரு வச்சிரத்து ண் போல் , வெளி - ஆகாயம் . முகடு 

. - உச்சி . 


7746 . கான்முளை மகன் . 

கையமர் 
கனிபோல் . ல்மங்கை - இல்லாள் , 


ஆமல 


மலகத் திறன் - உள்ளங்கை நெல்லிக் 


11 . 


விமலன் முத்தியடைந்த படலம் 


163 


748 . 


தாதேயு மலர்க்கூந்தன் மனைவியொடுந் தகவாழ் நாள் 
மாதேவ னென்னுமொரு மகப்பெற்றுப் பிரமவரை 
மீதேயும் பெருமானார் மெல்லடிசேர்ந் தனன் விமலன் 
கோதேயி லானந்தப் பெருவாழ்க்கை கூடினான் . 


149 . 


தந்தையொழு கியபடியே தருமமிகு மாதேவன் 
அந்தைதபு பிரமவரை யண்ணலா ரடிக்கன்பு 
சிந்தையிடை யறாதோங்கச் சேவித்துப் புவனேசத் 
தெந்தைபிரான் றிருவடி.யு மேத்தியிறைஞ் சுவனாளும் . 


750 .. புண்ணியமார் வம்புவனப் பூங்குழலா ளொருபாகத் 

தண்ணிய நா யகனடிக்கே தலையன்பு செலச்செலுத்தி 
நண்ணியமா தவப்பயத்தா னாடுபுகழ் மாதேவன் 
எண்ணியவான் சிவலோக மெய் தியமர்ந் தனனீற்றில் . 


751 . 


மூவாத புகழ்க்காசி முத்தலத்து வாழ்விமலன் 
தாவாத பேரம்பர்த் தலம்புகுந்து தவஞ்செய்தே 
ஓவாத வின்பமுத்தி யுற்றதுரைத் தனங்காமன் 
மேவாத பெரும்பேறு பெற்றதிறம் விளம்புவாம் . 


விமலன் முத்தியடைந்த படலம் முற்றியது . 


( இப்படலத்துத் திருவிருத்தம் -45 . ) 


748 . 

தாது - மகரந்தம் : பிரம வரை மீது ஏயும் பெருமான் - பிரமபுரீசுவரர் . 
கோதே இல் ஆனந்தம் பெரு வாழ்க்கை முத்தி வாழ்க்கை . 

749. அந்து ஐ தபு - அந்தத்தை நீக்கிய ; அதாவது , என்றும் உ.ள்ள . 


750. ஒரு பாகத்து அண்னிய என்றும் , ஒருபாக தண்ணிய என்றும் ரித்துப் 
பொருள் கொள்ளலாம் . 


751 . 


காமன் - மன் மதன் . 


12 . 


காம னருச்சனைப் படலம் 


விசுவாமித்திரன் தவம் பாழ்பட்டமை 
752. முன்ன மா நிலம் புரந்து பின் முனிவர னானான் 

என்ன யாருஞ்சொல் விச்சுவா மித்திர னென்பான் 
அன்ன வாகனன் மைந்தனாம் வசிட்டன்மே லமைந்த 
தன்ன மாயினுங் குறைபடாப் பெரும்பகை தழைய 


753. அந்த மாதவ வசிட்டனை வெல்லுமா றமைந்து 

சந்த மாதவ முத்தரந் தவிர்திசை மூன்றும் 
நந்த வாற்றினன் றிசைதொறு மரம்பையர் நண்ணிப் 
பந்த மேவுறப் பண்ணினர் தவஞ்சிதை படுத்தார் . 


754 . 


திசையொர் மூன்றினுந் தவஞ்சிதை பட்டது தெரிந்து 
வசைவி ராவிய தேயென நனிசின மருவி 
அசைவி லா நமை மயக்கிடு தொழில்வல னானான் 
இசைகு லாவிய மாரனே யென மனத் தெண்ணி 


முனிவன் மாரனுக்கு இட்ட சாபம் 
755. அனையன் செய்தொழில் பலித்திடா தொழிகவென் றறைந்து 

நினையு முத்தர திசைமரீ இ நெடுந்தவம் புரிந்தான் 
புனையு மா தவன் சாபத்தாற் புரிதொழில் சிதைய 
வினை விளைந்ததென் றெண்ணிய மாரவேள் விரைந்து 


.மாரன் நான்முகனிடம் முறையிடல் 
756. கஞ்ச மேலவன் றிருமுன மடைந்தனன் கண்டு 

தஞ்ச நீயெனப் பணிந்தெழுந் துலகரு டலைவா 
அஞ்ச மூர் திறத் தையவாக் காயுதத் தமலா 
புஞ்ச மா தவர் முதல்வவென் றுறத்துதி புரிந்து 


752 . 


விசுவாமித்திரன் அரசனாயிருந்து முனிவனான வரலாறு சுட்டப்பெற்றது . 
அன்ன வாகனன் மைந்தன் - பிரம்ம புத்திரன் . தன்னம் ஆயினும் - சிறிதேனும் . 

753 , உத்தரம் - வடக்கு . நந்த - தழைக்க . பந்தம் . பற்று . 
754 . வசை - பழி . 

பழி . மாரனே நமை மயக்கிடு தொழில் வலன் ஆனான் என்று 
இயைக்க . இதுமுதல் 757 முடிய ஒரு தொடர் . 

755. அனையன் , இங்கு மன்மதனைக் குறித்தது . மரீ இ- பொருந்தி . மாரவேள் 
மன்மதன் , 

756. கஞ்ச மேலவன் பிரமன் . உலகு அருள் தலைவன் - உலகங்களைப் படைத்த 
மேலோன் , அஞ்சம் = ஹம்ஸம் - அன்னம் . புஞ்ச மா தவர் - திரண்ட பெரிய 
தவத்தினர் . 


12 . 


காம னருச்சனைப் படலம் 


165 


757 . 


ஆய விச்சுவா மித்திர னருந்தவம் புரிய 
மேய தெய்வமின் னார்பெரு விக்கினம் விளைத்தார் 
தீய செய் தவன் காமனே யென் றவன் சினந்து 
மாய வத்தொழில் பலித்திடா தொழிகென வகுத்தான் . 


158 . 


அந்த வெம்மொழி யாற்செயல் பலிப்பிலா தாக 
நொந்த சிந்தையின் முகம் புலர்ந் துன்னடி நோக்கி 
முந்த வந்தனன் முற்றிய சாபவெந் தீமை 
நந்த நல்லருள் புரியென நயந்திரந் தனனே . 


1759 . 


நான்முகன் கூற்று 
பஞ்ச பாணன்வாய் மொழிசெவி யேறலும் பரியா 
அஞ்ச மூர்பவனஞ்சனீ யஞ்சமா முருவம் 
தஞ்ச மாகவெற் கொழித்தது தாவிலெப் பயமும் 
நெஞ்ச முள்ளுமு னீக்கிடு நெடுந்தல மம்பர் . 


760. அங்கு மேவி நீ யன்னமாம் பொய்கையுண் முழுகிப் 

பங்கு மால்வரை யாள்கொளக் கொடுத்தருள் பரனைப் 
பொங்கு பேரருட் பிரமபு ரீசனைப் போற்றின் 
தங்கு சாபவெந் தீமை நீ தவிருவை யென்றான் . 


761 . 


மன்மதன் பிரமாரைத் தரிசித்துப் பூசித்தல் 
என்ற வார்த்தை தன் றலைக்கொடு மாரவே ளென்பான் 
குன்ற நேர்பெரு மாளிகைத் தலைமிசைக் கொண்மூ 
நன்ற வாவுபு கண்வள ரம்பரை நாடி 
ஒன்ற மேவினன் சாபத்தை யொழித்தவ னொத்தே . 


762. இந்த மாத்தலந் திப்பிய தலமென வெண்ணி 

முந்த வன்னமாம் பொய்கையம புனலிடை மூழ்கிப் 
பந்த மாய்த்திடு நீற்றொடு சுண்மணி பரித்து 
நந்த வைந்தெழுத் தெணணினான் சிந்தையு ணயந்தே . 


759 . 


757 , விககினம் - இடையூறு , 
758. நந்த - கெட . 
பஞ்ச பாணன் 

மன்மதன . நெசம உள்ம முன மனத்தில் நினைத்த 
மாத்திரத்தில் . 

760. வரையாள் பாாவதி . 

761 . கொண் மூ நன்று அவாவுபு கண்வள அம்பர் - மேகங்கள் நன்றாக விரும்பி 
உறங்கு தற்கு இடமான அம்பர் . ஒன்ற - மனம் பொருத்த .. 

762. திப்பிய - திவ்ய ; தெயவத்தன்மை பொருந்திய . நீறு - விபூதி . கண் மணி 
ருத்ராக்ஷம் . பரித்தல் - தாங்குதல் , நந்த - மேம்பட 


166 


திரு அம்பர்ப் புராணம் 


763. தரையெ லாம்புகழ் தண்கயி லாயமாம் பிரம 

வரையின் மீதுற விவர்ந்தனன் பிறவி நோய் மாற்றும் 
புரையி லாப்பெரு மருந்தினைப் புண்ணிய வாழ்வைக் 
கரையி லாதபே ரொளியினைக் கண்களாற் கண்டான் . 


764 . 


கண்டு நெஞ்சநெக் குருகிடக் கண்கணீர் துளும்பத் 
தண்டு போற்றிரு முனம்பணிந் தெழுந்தனன் றணவா 
தண்டு வாருக்கே யருள்புரி யாதியை யன்பு 
கொண்டு பூசனை புரிந்தன னிரதி தன் கொழு நன் . 


765. முன்ன மோர்மல ரிடுதலு முனிந்தவெம் பெருமான் 

பன்ன மாமலர் பற்பல தூவவும் பகையான் 
சொன்ன நூல்வழித் தொண்டுபட் டருச்சனை தொடங்கி 
மன்ன வன்புசெய் வார்க்கருண் மாறுவ துண்டோ. 


763. புவனம் யாவையு மீன்றருள் புண்ணியத் தாய்வம் 

புவனப் பூங்குழ லம்மைசந் நிதியினும் புகுந்து 
புவனப் பூமுதற் கொண்டு சித்தன னையம் 
புவனப் பூவெனக் கழையுறப் பூட்டிடு முரவோன் . 


767. ஒருதி னம்புகுந் தரிசிலின் மூழ்குவ னுவப்புற் 

றொருதி னந்திற லிந்திர னுறுபுன லாடும் 
ஒருதினந்திகழ் சூல தீர்த் தத்துறத் தோயும் 
ஒருதினந்திக ழன்னமாம் பொய்கையுண் முழுகும் . 


768. ஒருதி னம்புவ னேசரை யுவப்புறப் பணிவான் 

ஒருதி னந்திறல் வயிரவற் போற்றுத லுறுவான் 
ஒருதி னந்திரு வருச்சுன வனம்பணிந் துள்வான் 
ஒருதி னம்பிர தக்கண மெல்லைசூ ழுறுவான் . 


763. இவர் தல் - ஏறுதல் . 

764 . தண்டு போல் தண் டாகாரமாக . தணவாது அண்டுவார் - நீங்காமல் 
நெருங்குபவர் . இரதி தன் கொழுநன் - மன் மதன் . 

765. பெருமான் பகையான் என்றியைக்க , ஒரு மலரிடு தலும் முனிந்தது மன்மத 
தகனத்தில் . மன்ன நிலைபெற . 

766. புவனம் பூ முதற் கொண்டு - நீர்ப்பூ முதலியவற்றைக் கொண்டு . புவனம் 
நீர் . வனம் பூ ஐ அம்பு என 

பூக்களை ஐந்து அம்புகளாகக் கொண்டு . 
கழை - கரும்பு : இங்கு மன்மதனுடைய கரும்பு வில்லைக் குறித்தது . 

767. அத்தலத்திலுள்ள நான்கு தீர்த்தங்களின் பெயர்களும் இங்குக் கூறப் 
பெற்றன . 

768. அம்பரில் உள்ள சந்நிதிகள் குறிக்கப்பெற்றன . அருச்சுன 
மருதமரத்தினடியில் பெருமான் எழுந்தருளியுள்ள விடம் . 


அழகிய 


வளம் , 


12 . 


காம னருச்சனைப் படலம் 


167 


769. இந்த வண்ணமாய்ப் போற்றிடும் விருப்பின னேனும் 

சந்த மாமலர் காலங்க டொறுங்கொடு தப்பா 
துந்த வம்பர் நா யகன் கழற் பூசனை யுஞற்றும் 
நந்த மற்றவ னாமமே நாவுற நவிற்றும் . 


770 . 


உள்ள நாட்கு நாட் குழை தர வுரோமங்கள் சிலிர்ப்ப 
வெள்ள மார்புன லிடையறா திருவிழி விடுப்பக் 
கள்ள மேதுமில் பூசனைக் கணக்கு நூ றாண்டு 
கொள்ள வன்புசெய் தாற்றினான் றுதிசெயக் குறித்தான் . 


771. சம்பு சங்கர தற்பர வற்புத சைல 

வம்பு வார்முலை யொருபுறத் திருத்திய வரத 
நம்பு மன்பருக் கெய்ப்பில்வைப் பாகிய நம்ப 
வெம்பு மென்றுயர்ச் சாபந்தீர்த் தருள் செயல் வேண்டும் . 


772. ஞாலத் தாயொரு பாகத்து நண்ணிய வைத்த 

கோலத் தாய்திரு மான் முனோர் குலைகுலைந் தஞ்சும் 
சூலத் தாய்சன காதியர்க் குண்மை முன் சொற்ற 
சீலத் தாய் கரக பாலத்தாய் சேவித்தே னின்னை . 


773 , அண்ட வாணர்த முயிர்கொள வந்தகூற் றடங்கும் 

கண்ட நாயக சாபஞ்சா ராப்பனிக் கற்றைத் 
துண்ட நாயக பிறவிமுற் றுவந்துவ மனைத்தும் 
விண்ட நாயக விமல் நாயக நினை விழைந்தேன் . 


774. பொன்செய் மாளிகைப் பிரமபு ரீசநின் பொற்றாள் 

என்செயம்புய முடிக்கணிந் தெனென விறைஞ்சும் 
தென் செய் மாரனுக் கெம்பிரான் றிருவுருத் தோற்றிக் 
கொன்செய் கோசிகன் சாபந்தீர்த் தனங்குறிக் கொண்ணீ . 


172 . 


769. உந்த - (மனத்து விருப்பம ) தூண்ட . 
770. நாட்கு நாள் உள்ளம் குழைதா என இயைக்க . 

771. எய்ப்பில வைப்பு - ஆபத்தில் உதவுமாறு வைத்த சேமிப்பு . துயர்ச்சாடம் - 
துயரத்தைத தரும் சாபம் . 

சனகாதியர்க்கு உண்மை சொற்றது : கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளி 
யிருந்து சனகர் முதலிய நால்வர்க்கு மெய்ஞஞானம் போதித்த வரலாற்றைச் சுட்டும் . 
கபாலத்தாய் - கையில் பிரமனது 

மண்டையோட்டைத் தாங்குபவனே . 
173 . கூற்று , இங்கு 

விடம் . நாயக - கழுத்தினையுடைய 

தலைவ . 
சாபம் - தக்ஷன் இட்ட சாபம் . பனிக்கற்றைத் துண்டம் - ஒரு கலையான பிறைச் 
சந்திரன் , பிறவி முன் துவந்துவம் - பிறவி முதலான பிணைப்புக்கள் . 

774. தாள் என் செய் அம்புயம் - திருவடியாகிய செந்தாமரை . தென் - இனிமை , 
கொன் - அச்சம் . கோசிகன் விசுவாமித்திரன் . 


கண்ட 


168 


திரு அம்பர்ப் புராணம் 


775 . 


முன்பு நீ செயுந் தொழில்கடைப் பிடியென மொழியா 
அன்பு சாலிடம் புகுந்தன னம்பர்வா ழையன் 
துன்பு தீர்ந்தன மென்றுவே டளிவலஞ் சூழ்ந்து 
பின்பு தன் பதி யடைந்துவாழ்ந் திருந்தனன் பிறங்க. 


776 . 


காம னாரடைந் தருச்சனை புரிந்தது கரைந்தாம் 
மாமனார் தகர்த் தலைபெற வழங்கினார் கலர்பால் 
தாமனார் கொன்றைத் தாமனார் கருணையான் மாற 
நாம னார்பெற்ற பேற்றினை யெடுத்து நா நவில்வாம் . 


காமனருச்சனைப் படலம் முற்றியது . 


( இப்படலத்துத் திருவிருத்தம் - 25.) 


775. வேள் - மன்மதன் . தளி - கோயில் . ( பி . ம் ) தீர்ந்தன வென்று . 


776 . மாமனார் தக்கன் . தகர்த் தலை ஆட்டுத்தலை . 

கலர் 

பால் தாம் 
மன்னார் - தீயோரிடத்தில் தரம் பொருந்தாதவர் . தாமம் - மாலை . மாற நாமனார் - 
சோமாசி மாறனார் . 


13. மாற நாயனர் வழிபடு படலம் 


777 . 


அம்பர் நகரின் சிறப்பு 
பூமேவு தமிழரும்பும் பொதியவரைக் காலரும்பத் 
தேமேவு மாந்தருவிற் செய்யபசுந் தளிரரும்பும் 
காமேவு மகத்தூமங் கண்டுமுகி லெழுந்ததெனத் 
தாமேவு சிறைமஞ்ஞை நடமாடுந் தனியம்பர் . 


அந்தணர் குடி 
778. அந்தவளம் பதிதழைப்ப வற்பு தமாங் குடிப்பிறப்பால் 

முந்தவறன் முழுகுதலான் முழுநீறு பூசுதலால் 
சந்தமறை யோதுதலாற் றவாதபிற வொழுக்கத்தால் 
வந்தவொரு குறையுமிலா மறையவர்தங் குடிதழையும் . 


சோமாசி மாறனர் தோற்றம் 


779 . 


அனையமறை யவர்குலத்தி லருந்தவத்த ரொருவர்பால் 
நினையவினி தமை தரு நன் னெறியனைத்து மோருருவம் 
புனையவெடுத் துதித்ததெனப் புண்ணிய நா யகனருளால் 
இனையவரு பிறப்பொழிப்பா னினிதொருவ ரவதரித்தார் . 


அவர் இயல்பு 


180 . 


மாறனு ரெனு நாம மருவினார் மூவகைத்தோ 
மாறனா ரறிவெனப்பன் மறையுணர்ந்தார் வளவனார் 
மாறனார் சேரனார் வழுத்துவார் பிரமபத 
மாறனார் தருபதமு மதித்தறியா மதியினார் . 


. 


மகம் 


777. பூ மேவு தமிழ் - நிலவுலகெங்கும் பொருந்தும் தமிழ் , பொதிய வரை 
தமிழ் அரும்பும் 

இடமாம் . கால் - தென்றற் காற்று . 

செய்ய - சிவந்த . 

பசுந் 
தளிர் - இளங்கொழுந்து . 

சோலை . 

மம் - யாகப்புகை . தாம் மேவு 
சிறை - ஒளி பொருந்திய சிறகையுடைய . தரம் : தாமம் என்பதன் இடைக்குறை . 

778. இச் செய்யுளில் அந்தணர் குடிகளின் ஒழுக்கம் கூறப்பெற்றது . அறல் - 
நீர் . சந்தம் மறை ; சந்தம் ; ஒரு வேதாங்க நூல் . 

779. புண்ணிய நாயகன் - சிவபெருமான் . இனைய வரு பிறப்பு - அஞ்சுதற்குரிய 
பிறப்பு . 

780. அவர் திருநாமம் மாறனார் என்பது . மூவகை தோம் - காமம் , வெகுளி , 
மயக்கம் தோம் - குற்றம் . ஆறனார் - அடக்கினவர் . 

வளவனார் , 
மாறனார் . சேரனார் - சோழ , பாண்டிய , சேர மன்னர்கள் . அவர்களால் புகழப்படுவார் 
என்பது . பிரமபதம் - பிரமலோகம் . மால் தன் ஆர் தரு பதம் - வைகுந்தம் . 


என்பன . 


170 


திரு அம்பர்ப் புராணம் 


781 . 


வே தமுடிப் பொலிந்தோங்கும் வெள்ளிய நீ றணி தலொடு 
போதமலி கண்மணியும் பூண்டுவக்கும் வாழ்க்கையினார் 
ஏதமற வைந்தெழுத்து மிடையறா தெண்ணுவார் 
சீ தமதி முடித்தபிரான் றிருவடிக்கே யாளானார் . 


782 . 


சிவனடியார் தமைக் காணிற் சிவனென்றே வழிபடுவார் 
சிவனமருந் தானமெலாஞ் சென்று சென்று போற்றுவார் 
சிவனருமைப் புராணமே செவியேற்க விடுத்திடுவார் 
சிவன் வடிவ மாம்பலவுந் தரிசிக்குஞ் சீலத்தார் . 


783 . 


அன்னமாம் பொய்கை நித மடைந்தாடி நீறணிந்து 
வன்னமா மோரைந்து மனத்தினுறக் கணித்தெழுந்து 
பின்ன மாந் திறனமையாப் பிரமபுரீ சரைத்தொழுவார் 
தன்னமாஞ் செயல்விடய வா தனைசா ராமனத்தார் . 


784 . 


வம்புவனப் பூங்குழலாண் மலர்ப்பாதஞ் சேவித்து 
நம்புவிருப் பொடுபுவனே சத்தமரு நம்பரையும் 
பம்பு திறல் வடுகரையும் போற்றுவார் பலபிறப்பாம் 
வெம்பு துயர் முழுதொழிப்பா னவதரித்த வேதியரே . 


785 . 


நீறுபுனைந் தடைவாரை நேர்காணிற் பணிந்தெழுந்து 
மாறு தவிர் திருப்பொலி தம் மாளிகையிற் கொடு புகுந்தே 
ஆறுகவை யமுதூட்டி யன் பி னுப சரித்திடுவார் 
பேறி தன்மே லில்லையெனு மொருதுணிபு பெரிதுற்றார் . 


786 . 


மாறனார் சுந்தர மூர்த்தி நாயனாரைச் சந்தித்தல் 
இந்தவித மொழுகு நா ளெம்பிரான் றடுத்தாண்ட 
சந்தமலி வன்ஜெண்டர் தமை த்தரிசித் திடல்கருதி 
முந்தவெழூஉத் திருவாரூர் முழு நகரம் புகுந்து நறும் 
கந்தமலர்க் குழற்பவை யார் திருமா ளிகைகலந்தார் . 


787 . அம்பரமர் மாறனார் தமைக்காண வடைந்ததிறம் 

நம்பரரு ளாற்றெரிந்த நாவலூர் நாவலனார் 
இம்பர்வரு பரமசிவ மிவரெனவந் தெதிர்கொண்டார் 

உம்பரினு முய்ந்தே னென் றுவந்திவரு முடன்கலந்தார் . 
781. வேத நீறு ; ஒப்பு : வேதத்தி லுள்ளது நீறு ( திருஞான . தேவாரம் . ) 
ஏ தம் அற - குற்றம் நீங்க 
783. வன்னம் ஆம் - எழுத்துக்களாகிய , தன்னம் 

தன்னம் - சிறுமை. 
785. நீறு புனைந்து அடைவார் - விபூதி தரித்து வருவோர் . 

786. வன்றொண் டர் - சுந்தரமூர்த்தி நாயனார் . பரவையார் , சுந்தரமூர்த்தி நாய 
னாரின் தேவியார் . 


13 . 


மாற நாயனார் வழிபடு படலம் 


171 


788 . 


மறையவருஞ் சிவத்துவிச மறையவரு மிக்குவக்கும் 
முறையினொரு வரையொருவர் முன்பணிந்தா ரிவரென்றே 
இறையுமய லறியாமே யிறைஞ்சுபுபுற் றிடங்கொண்ட 
பிறைமுடியார் தமைத் தொழுது பேருவகை தலைக்கொண்டார் . 
விண்ணாடு முகங்கவிழ விரிதிரைவா ரிதியுடுத்த 
மண்ணாடு தலையெடுப்ப மாதவத்தர் கொண்டாடத் 
திண்ணாடு திறத்தடைந்த தியாகரா சப்பெருமான் 
தண்ணாடு மலர்ப்பாதந் தரிசித்தா ரிருவோரும் . 


789 . 


790 . 


மாறனர் அம்பர் திரும்புதல் 
இந்தவிதந் திருவாரூ ரிறைவர் தரி சனஞ்செய்து 
சந்தமலி தார்மார்ப வன்செண்டர் தம்மோடும் 
அந்தமினம் மாறனார் சின்னாளங் கமர்ந் தன்பு 
நந்தவமர் பிரமபுரி நாயகரைத் தொழல் குறித்தார் . 
விடைகொண்டு புறம் போந்து விரிமருத வழி நடந்து 
பெடைகொண்டு வண்டடையப் பெருஞ்சோலை மிகப் பொழிதேன் 
புடை கொண்டு கமழம்பர் புகூ உப்பிரம புரீசர்பதம் 
உடை கொண்டு நெஞ்சுருகப் பணிந்துறையு ளுற்றனரே . 


791 .. 


792 . 


தடங்கொண்டார் மலர்ப்பொய்கைத் திருவாரூர்த் தளியிடைப்புற் 
றிடங்கொண்டார் தோழர் நினைப் பெய்தியபோ தெல்லாமெய்த் 
திடங்கொண்டார் திருவாரூர் சென்று தரி சித்தடைவார் 
விடங்கொண்டார் கண்டத்தா ரன்பரெலா மிகமகிழ . 


சுந்தரர் அம்பர் வந்து திரும்பு நல் 
793 . அம்பரமர் மாறனா ரடுத்தடுத்து வரல்கண்டு 

நம்பரம ரருளென்று நாவலூர் நாவலனார் 
உம்பரம ருலகந்தா மொப்பிலா வம்பரடைந் 

திம்பரமர் வார்களிப்ப வெய்தினார் மறையவரில் . 
788. சிவத்துவிச மறையவர் - ஆதிசைவர் ; சுந்தார் . இறையும் அயல அறி 
யா மே - சிறிதும் அயலார் அறியாத படி . புற்றிடம் கொண் டவர் - வனமீக நாதர் ; 
ஆரூரில் உள்ள ஸ்வயம்பு லிங்கத்தின் திருநாமம் . 

789 . விண் ணாடு முகம் கவிழ . தலை யெடுப்ப : இந்திரனால் பூஜிக்கப் பெற்ற 
ஸ்ரீ தியாகராஜர் முசுகுந்த சக்கரவர்த்தியால் ஆரூருக்கு வந்த வரலாறு இங்குக் 
குறிக்கப்பெற்றுள்ளது . திண் ஆடு 

அடைந்த - உறுதியாக 
தன்மையோடு வந்து சேர்ந்த . தண் நாடு - குளிர்ச்சி பொருந்திய . 

790. நந்த - தூண்ட . 
791 , 

உறையுள் - இல்லம் . 
792. தளி - கோயில் . தோழர் . சுந்தரர் , 
793. உம்பர் - தேவர் . மறையவர் இல் - மாறனார் வீடு . 


திறதது 


ஆடும் 


172 


திரு அம்பர்ப் புராணம் 


794 . 


மறையவரு மெதிர்கொண்டு வந்துபணிந் தழைத்துப்போய் 
நிறைகருணைப் பிரமபுரி நிருத்தர் தாள் பணிவித்துக் 
குறைவிறிரு மாளிகையுட் கொடுபுகுந்து முகமனெலாம் 
நறையொழுகு நறுமலர்த்தார் நம்பியார் பெறப்புரிந்தார் . 


795 . 


சின்னாளங் ஙனமமர்ந்து திருவாரூர் செல நினைந்து 
பொன்னாள் பன் மணிப்பூணார் மாறனார் தமைப்போற்றிச் 
சொன்னாடும் விடைபெற்றுச் சென்றதற்பின் றூமறையோர் 
முன்னாடு பணியனைத்து முயன்றுபுரிந் தமர் நாளில் 


796 . 


மாறனர் யாகம் செய்யக் கருதியது 
இகமொன்று களிப்படைய வீரிரண்டு சூழ நடு 
முகமொன்று கொண்ட பிரான் மொய்பனிகூர் வான் றடவு 
நகமொன்று மங்கையொடு நண்ணிய வி யுணாக்கொள்ள 
மகமொன்று செயல்குறித்தார் மாதவத்து மாறனார் . 


வேறு 


797 . 


மாறனர் சுந்தரரை உதவி வேண்டல் 
பாய்புக ழாரூர் சென்று பரவையார் மனையின் கட்புக் 
காய்புகழ் நம்பி பொற்றா ளஞ்சலித் திறைஞ்சி யேத்தி 
வேய்புகழ் யாக மொன்று நாயினேன் விருப்பிற் செய்கேன் 
ஏய்புகழ்த் தியாக ராச ரினிதெழுந் தருளல் வேண்டும் . 


195 . 


798 . அருண்மலி தியாக ராச ரம்மையோ டெழுதல் வேட்டுப் 

பொருண்மலி திருவ டிக்கு விண்ணப்பம் புரிந்தே னீரும் 
தெருண் மலி பெய்த மேவல் செப்பவும் வேண்டுங் கொல்லென் 

றிருண்மலி பொழில்சூ ழம்ப ரெய்தினார் மாற னாரே . 
794. முகமனெலாம புரிந்தார் என இயைக்க , முகமன் உபசாரம் . நம்பி 
யார் - நம்பியாரூரர் - சுந்தரர் . 

மணிப் பூணார் - சுந்தரர் முன் நாடு பணி முன்பு தாம் விரும்பிச் செய்து 
வந்த தொண்டுகள் . 

796. இகம் - இவ்வுலகம் ; இப்பிறப்பு எனினும் ஆம் . ஈரிரண்டு ... பிரான் - சிவ 
பிரான் . நகம் - மலை . நகம் ஒன்று 

பார்வதி . நண்ணி - நேரில் வந்து . 
அவி உணா கொள்ள - ( யாக ) அவி உணவை நேரில் பெற்று உண்ண ; அவி உணா 
அவிர்ப்பாகம் , மகம் - யாகம் . இறைவனும் இறைவியும் நேரில் வந்து அவிர்ப்பாகம் 
கொள்ளத்தக்க யாகம் ஒன்றினைச் செய்ய மாறனார் கருதினார் . 

797. ஆய் புகழ் - ஆராயத்தக்க அரிய புகழ் . நம்பி சுந்தரர் . புகழ் வேய் 
யாகம் என மாற்றுக . 

798. வேட்டு - விரும்பி . தெருள் மலிபு எய்த - தெளிவு மிக்குப் பொருந்த .. 


மங்கை - 


13 . 


மாற நாயனார் வழிபடு படலம் 


173 


யாகம் இயற்றல் 


799 . 


திருவள ரம்பர் மேல்பாற் செழுமகச் சாலை கோலி 
வெருவரும் வேதி குண்ட மேகலை யொடுஞ்ச மைத்து 
மருவுப கரணம் யாவுங் குறையற வமைத்து வாய்ந்த 
பெருமறை யவர்கள் சூழப் பிறங்கெரி வளர்த்தார் நன்னாள் . 


சுந்தரரும் யாகத்துக்கு வருதல் 


800 . 


அயனகர் மறையோர் யாரு மடைந்தன ரருள்வன் றொண்டர் 
மயறபு தியாக ராசர் மலரடி வணங்கிப் போற்றி 
இயலமை யம்பர் முன்ன மெய் தல்விண் ணப்பஞ் செய்து 
வியலருள் பெற்றி யாக சாலையுண் மேவி னாரால் . 


801 . 


இறைவர் அன்பர்கள் வேண்டுகோளை முற்றுவித்தல் 
தண்ணிய மாற ரெண்ணந் தனைமுடித் திடவன் றொண்டர் 
புண்ணியத் தியாக ராசர் வருகையுட் புணர்த்தி மேவ 
எண்ணிய வனையார் தோழ ரெண்ணத்தை மறுப்பர் கொல்லோ 
கண்ணிய வன்பருள்ளக் கருத்தினை முடித்தல் செய்வார் 


802 . 


இறைவர் புலையுருவங்கொண்டு வருதல் 
உருவெது கொடுசென் நாலு முணருவ ரன்ப ரென்று 
கருகிருண் மேனி தாங்கி யழுக்குடை கடியிற் சூழ்வுற் 
றொருமுடைத் தோறோ டாங்கி யூன்கமை யொடும் வெ ரிக்கள் 
மருவிய நாற்றத் தோடும் புலையராய் வந்தா ரன்றே . 


803 . 


ஈசரே நீச ரானா ரென்றிடம் பிரியா ளாய 
வாசமார் குழலா ளும்மல் வண்ணமோர் புலைச்சி யாகி 
நேசமார் தரப்பின் மேவ நெடுமறை முடிக்கு மெட்டார் 
பேச நீ ளன்பர் யாக சாலையுட் பிறங்கப் புக்கார் . 


யோடு 


801 . 


799. கோலுதல் - அமைத்தல் . வேதி குண்டம் 

ம தண்டம் 

மேகலை 
குண் டத்தின விளிம் பமைப்பு அல்லது சுற்றமைப்பு ; வேதியும் குண்டமும் மேகலை 

கண்டு ( திருவிளை . திருமணப் , 67 ) . உபகரணம் - கருவிகள் நன்னாளில் 
வளர்த்தார் என்க . 
உள் புணர்த்தி - மனத்திலே கொண்டு . 

காண்டு . மேவ ( அம்பர்ககு ) அல்ல 
எண்ணிய அனையார் - ( இவ்வாறு ) எண்ணப்பட்ட தியாகராச . தோழர் - தோம் 
ரான சுந்தரர் . கண்ணிய அன்பர் - கருதிய அன்பர் இருவருடையவும் , 
802. கடி - அரை . 

முடை தோல் தோள் காங்கி - புலால் நாற்றம் வீசும் தோல் 
ஒன்றைத் தோளிலே இட்டு . 

மாமிசப் பொதி . கள் நாற்றத் 
தாடும் என்க . 
803 . 

டம் - இடப்பக்கம் , ஆதா நிரம் 1. அன்பர் - மாறனார். 


பொன் 


சுமை 


174 


திரு அம்பர்ப் புராணம் 


804. அருமறை முடிக்கு மெட்டா வையரோர் புலைய ராகித் 

திருமறை யவர்தஞ் சாலை புகுதலுஞ் சேய்த்தே கண்ட 
பெருமறை யவரெல் லாரும் பெருஞ்சினந் தலைகொண் டங்கை 
உருமறைந் தென்னத் தட்டி யோச்சவு மொழியக் காணார் , 


மாறனார் உண்மை உணர்தல் 


805 , புலையனீங் கடைவ தென்னை போயது மறையோர் தன்மை 

நிலைகுலைந் தெனவெ ழுந்து ஞெரேலெனப் புறத்துப் போனார் 
தலைமறை யவரெல் லாருந் தனிமறை யவரு முள்ளத் 
துலைவற வுணர்ந்தா ராகி வன்றொண்டர்க் குரைக்க லுற்றார் . 


806. நம்மையாள் பவரே யிந்த வுரு நயந் தடைந்தா ரென்று 

செம்மையே தெரிந்தே னீரேன் செப்புகின் றீரென் றோத 
அம்மையோ டடைந்தர ரன்ன ரேயைய மில்லென் றோதி 
எம்மையா ளுடையா ரூர ருற நகைத் தீது சொல்வார் . 


807 . 


சுந்தரர் இறைவரிடம் சில கூறுதல் 
மறைமுதற் கலைக ளெல்லா மாலயற் கரியார் நாதப் 
பறையரென் றுரைக்கும் வார்த்தை புதிதுறப் பண்ணி னீரோ 
முறைமையிற் கரித்தோ லிந்த முடைத்தோல்செய் தீரோ தெய்வ 
நறைகமழ் கழுநீ ரூனாச் சுமந்தது நன்று நன்றால் . 


808 . 


புழுகுநெய் வாச மெல்லாம் புலைமது வாச மாக்கி 
ஒழுகு தன் மிகவு நன்றா லுடன் களை யாமை யானோ 
முழுகிய தழுக்குச் சூழ்ந்த கலையக முதல்வ ரேயிப் 
பழுதழ காயிற் றென்று பற்பல பேசி னாரால் . 


சாலை 


யாகசாலை . 


804 . 
ஓச்ச - ஓட்ட . 


உரும் அறைந்தென்ன 


இடி இடித்தாற்போல . 


805. போனார் : போனவர் மறையவர் எல்லாரும் . தனி மறையவர் - மாறனார் . 
உள்ளத்து உலைவு அற - மனத்தில் கலக்கம் நீங்க . 


806. அம்மை - தேவி . ஆருரர் - சுந்தரர் . 


. 


சிவ 


807 . மறை முதல் கலைகளெல்லாம் உரைக்கும் என்க . நாதப் பறையர் 
பிரானுக்குரிய பெயர்களுள் ஒன்று . கரித்தோல் யானைத்தோல் . நறை 
மணம் , கழுநீர் - செங்கழு நீர்ப்பூ ; தியாகருக்குரியது . 


நறு 


புலால் , 


808. புலை 

மது - கள் . வாசம் . வாசனை . கலை அகம் - ஆடை 
யினிடம் . சூழ்ந்த கலையகம் அழுக்கு முழுகியது என்றியைக்க . இப்பழுது அழகாயிற்று - 
இக் குறைகள் பிரானுக்கு மேலும் அழகையே கொடுத்தன . 


13. மாற நாயனார் வழிபடு படலம் 


175 


கவிக் கூற்று 
809. ஒருமருப் பண்ணல் சாத்தன் முதலிய ருருவ மாறி 

அருகுவந் தந்த ணீரீங் கடைந்தவர் புலைய ரல்லர் 
பெருகநன் குணர்வீ ரென்று பேசவுந் தெரியா ரென் றூழ் 

கருகிய விருள்கு ருட்டுக் கண்ணிற்குத் தபுத லுண்டோ. 
810. ஐயமெள்ளளவு நீங்கா வையரங் ககன்று போகச் 

செய்யவன் றொண்ட ரோடு திகழ்மகிழ் வடைந்த மாறர் 
பையர வல்குற் பாகப் பறையர் தம் பாதம் போற்றி 

வெய்ய நல் லவிகொடுத்தார் விண் மலர் மழைபெய் தன்றே. 
811 . வேண்டுவ தென்னை யென்று வித்தகர் வினவ வென்னை 

ஆண்டுகொண்டவரே யிந்த வடிவினீங் கமர்க வென்னப் 
பாண்டு நீ றணிவா ரந்தப் படியருள் புரிந்தார் செந்தீத் 

தூண்டு நன் மகஞ்செய் மாண்பாற் சோமாசி மாற ரானார் , 
812 . 

கூறுமா ரூரர் பொற்றாள் குறிக்கொடு தொழுதும் மாலிப் 
பேறு பெற்றனனாலென்று பேசுபு விடுத்த பின்னர் 
நாறுபூம் பொய்கை தோய்ந்து நன்மனை யடைந்து நாதற் 

றேறுமா தரவில் வாழ்ந்து சிவலோக மடைந்தா ரீற் றில் . 
813 . 

மறைமுதல் வெண்ணை நல்லூர் வைதிக மறையோ னாகிக் 
குறையறத் தடுத்தாட் கொண்டு குற்றேவல் செய்யப் பெற்ற 
இறையவர் நாவ லூரரடியேனென் றிசைக்கப் பெற் ஈர் 

அறைபெரும் புகழை யாமோ வறிந்தெடுத் திசைக்க வல் லேம் . 
814 . 

பெண்மைசா லொருபா லானை யிடையறப் பேணி வாழந்த 
வண்மைசால் புகழ்ச்சோ மாசி மாறர்தஞ் சரிதஞ் சொற்றாம் 
திண்மைசால் செங்கட் சோழர் திருவவதாரஞ் செய்தாங் 
குண்மைசால் பணிபு ரிந்த சரித்திர முரைப்பா மன்றே . 

மாற நாயனார் வழிபடு படலம் முற்றியது . 

( இப்படலததுத் திருவிருத்தம் 38. ) 
809. ஒரு மருப்பு அண்ணல் விநாயகர் , சாத்தன் ஹரிவரபுத்திரனார் . 
புலையருருவத்தில் வந்த விநாயகர் சரத்தனார் முதலியவர்கள் தங்கள் 

# 4 - ருவது 
தோடு சமீபத்தில் வந்து அந்தணர்களிடம் இங்கே வந்தவர் புலையரல்லர் என் 
கூறினாலும் , அஞ்ஞானம் நிறைந்த அவர்கள் அதை உணரமாட்டார்கள் 

றபடி , 
வெயிலே கருகிய தாகத் தோன்றும் இருள் சூழ்ந்த குருட்டுக் கண்ணுக்கு . அக் 

என்றது இறுதியில் கூறியது ; 
குருட்டுத் தன்மையினின்றும் தப்பும் வகையில்லை 
இது வேற்றுப் பொருள் வைப்பணி . 

810 , ஐயர் - அந்தணர் . வெய்ய - விரும்பத்தக்க . பெய்தன்று - பெய்தது . 

811. வித்தகர் சிவபெருமான் பாண்டு - வெள்ளை , சோமாரி - சோமயாஜி - 
சோமயாகம் செய்தவர் . 
813. இறையவர் நாவலூரர் தலைமையுடையவராகிய சுந்தரர் . ஆசிரியர் 

அடி யேன் என்று 
சுந்தரரிடத்துக் கொண்டுள்ள பகதிச் சிறப்பு இங்கே புலப்படும் 
கூறப்பெற்றவர் மாறனார் ; கறியது திருக் கொண்டத் தொகையில் , 


என் 


. 


14. 


சங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


கயிலாயத்தின் சிறப்பு 


815 . 


வானவர் மகவான் மலரணைப் புத்தேண் மதுப்பொழி நறுந் துழாய் மார்பன் 
தானவர் சால கடங்கடர் புகழ்க்காந் தருவர் கிம் புருடர்மற்றியக்கர் 
ஆனவர் முதலோர் சூழ்ந்தினி தேத்த வருவுரு வருவுரு வெனுஞ்சொற் 
பானவ ருமையோ டினிது வீற் றிருக்கும் பண்புடை யதுகயி லாயம் . 


மாலியவானும் புட்பதந்தனும் ஒருவரை ஒருவர் சபித்துக்கொள்ளல் 


816 . 


அந்தமால் வரையிற் பெருங்கண நாத ரனேகரு ளொருவன் மா லியவான் 
சந்தமார் புட்ப தந்தன் மற்றொருவன் றவலரு முளச்செருக் காய 
பந்தமிக் குடையா ரிருவரு மிவர் நம் பரம்பர னடிப்பணி புரிவார் 
கந்தநன் மலரா தியகொடு பூசை சுமழ்தரப் புரிதரு நாளில் . 


817 . 


ஒருவரை யொருவ ரிகலுபு முந்தி யுறுபணி யாற்றுபு வருவார் 
இருவரு மொருதேத்தெதிர்ந்தன ரழுக்கா றிருத்தலா லெரியெழச்சினந்து 
வெருவருங் கரட கட தடக் களிறாய் விடுகெனப் புட்பதந் தனைமுன் 
மருவருங் கமைசற் றில்லவ னாகி மாலிய வான்சபித் தனனே . 


818 . 


மாலிய வான் சொல் செவியகம் புகலு மறாச்சினம் பூண்டழுக் காறே 
கோலிய மனத்துப் புட்பதந் தனு நீ குறிக்கொளாச் சிலம்பியா கென்றான் 
ஆலிய செருக்கா லொருவருக் கொருவ சமைத்தசா பத்தொடக் குண்டு 
வாலிய நீற்று மேனியெம் பெருமான் மலரடி தொழு தெழுந் துரைப்பார் . 


4 


815 . மகவான் - இந்திரன் . மலாணை புத்தேள் - பிரமன . துழாய் மார்பன் 
திருமால் , தானவர் - வித்தியாதரர் ; அசுரரும் ஆம் . சாலகடங்கடர் அரக்கர் ; 
(சால கடங்கடை என்பாளிடம் தோன்றியவர் ஆதலின் ). இயக்கர் - யக்ஷர் . அரு , 
உரு , அருவுரு என மூன்று விதங்களிலும் தம்மைத் தோற்றுவிப்பவர் . 

பானவர் : 
பனவர் என்பதன் நீட்டல் ; பனவர் இறைவர் ; ‘ திருப்பெருந்துறையுறை பனவன் 
( திருவாசகம் ) 


816 , உளச் செருக்காய பந்தம் : பக்தியுடைமையிற் பெரியோம் என்ற செருக்கு 
இதுவும் பந்தமாம் . 


817. இகலுபு - பகைத்து . தேம் - இடம் . காடம் 
மதம் பாயும் துவாரம் ; கடதடம் - யானைக் கதுப்பு ; 


யானைக் 

கவுளினின்றும் 


$ 10 យ 


பொறுமை . 


818. ஆலிய - நச்சுத் தன்மையுடைய .. வாலிய நீறு - வெண்ணீ று . 


14. செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


177 


இருவரும் இறைவரிடம் தம் குறை கூற அவர் அருளல் 


819. அடியரே மறிவின் றொருவருக் கொருவ 

ரமைத்தனஞ் சாபமீ தென்றார் 
நெடியவ னுணரா நின்மலப் பெருமா 

னிலாவரும் பென நகை முகிழ்த்துக் 
கடியபா தகந்தீர் சோழ நன் னாட்டிற் 

கரைபொரு காவிரி வடபால் 
டியவா ஞான கேத்திர மென்றோர் 

பண்புசால் பெருந்தலம் விளங்கும் 


1 


820 . 


அத்தல நீவி ரிருவருங் குறுகி 

யாங்குமிப் படியிகல் பூண்டு 
முத்தலம் புகழு நங்குறிப் பூசை 

முடித்தொழித் திடுமினிச் சாபம் 
நத்தல மருமொண் களத்து மையொடு நா 

நயந்துசெய் பேரருண் மாண்பால் 
இத்தல மீட்டும் புகுந்தினி தமர்வீ 

ரென் றனன் விடைகொடுத் தனனே . 


இரண்டும் ஞானகேத்திரமடைதல் 


821. விடைகொடு களிறுஞ் சிலம்பியு மெவற்று 

மேம்படும் வளவர் நன் னாட்டின் 
மடையடு கருப்பங் கட்டி கொண் டடைக்கு 

மருதத்ப துண்மிகச் சிறப்பாய 
நடைகெழு தரங்கக் காவிரி வடபாடம் 

ஞானகேத் திரத்தினை யடையா 
உடைதிரைக் கடல்வைப் பேத்துமத் தான 

முயர்வளம் வியந்து நோக் கியவால் . 


படி - பூமி . 


வாம் 


விரும்புகிற . 


ஞான 


819. நெடியவன் திருமால் , 

, 
கேத்திரம் - திருவானைக்கா . 


820. குறி - இலிங்கம் . பூசை முடித்து இச்சாபம் ரிததிடுமின் என இயைக்க . 
நத்து அலமரும் ஒண் களம் - சங்கு வருந்தும் அழகு பெற்ற திருக்கழுத்து . இத் 
தலம் என்றது , கயிலாயத்தை . 


821. அடு கருப்பம் கட்டி காய்ச்சப் பெற்ற வெல்லக்கட்டி . கருப்பங்கட்டி 
கொண்டு மடை அடைக்கும் என்றியைக்க , தாங்கம் - அலை . அடையா - அடைந்து . 
கடல் வைப்பு - கடலால் சூழப் பெற்ற உலகம் . 

12 


178 


திரு அம்பர்ப் புராணம் 


இரண்டும் இறைவரைப் பூசித்தலில் பிணக்குறுதல் 


822 . 


உள்ளிய களிறுஞ் சிலம்பியும் 

வேறாயுறைந்துபூ சனைசெயத் தொடங்கி 
வெள்ளிய நாவற் றருவடி முளைத்த 

விமலவற்பு தக்குறி கண்டு 
தெள்ளிய சிலம்பி யையகோ சருகு 

திருமுடி யுதிர்வதோ வென்று 
புள்ளிய விமான மா திய நூலாற் 

பொருக்கென விழைத்ததை யன்றே . 


823. மழைமதக் களிறு மக்குறி நோக்கி 

மகிழ்ச்சியிற் பூசனை புரிவான் 
விழைதலுற் றையன் மணிமுடி மேலான் 

மிக்கனு சிதமெனு மிந்நூல் 
தழை தரப் படர்த றகாதென வழித்துத் 

தண்புனன் முழுகுபு நெஞ்சக் 
குழைவொடு மலரா தியகொடு பூசை 

குயிற்றுபு சென்றதை யன்றே . 


824. வழிவரு நாளிற் சிலம்பிவந் தந்தோ 

மலரவ னுணர்தரா முடிமேல் 
இழிசரு கடையா வணம்புரி தருகோ 

யிலையழித் திட்டது மன்றிப் 
பழிபடு தழைமுற் கமத்திய தென்ன 

பாவமென் றவையெலாம் விலக்கிக் 
கழி தர வாய் நூல் கொடு தளி யிழைத்துக் 

கருத்துற மகிழ்ந்துசென் றன்றே . 


822. வெள்ளிய நாவல் தரு - வெண்ணாவல் மரம் . விமல அற்புத குறி - மல 
மற்ற அதிசயிக்கத்தக்க இலிங்கம் . ஐயகோ - ஐயோ . 

மதிப்பு மிக்க ; 
புள்ளி - மதிப்பு . சிலம்பி ( தன்வாய் ) நூலால் விமானம் முதலியவற்றை இழைத்தது 
என்க . 


புள்ளிய 


823. படர் தல் தகாதென . 


824 . 


தளி - கோயில் , 


14. செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


17 ) 


சிலந்தி நடந்தது அறிந்ததும் அதன் செயலும் 


825. மற்றைநாண் மழைபோன் மதக்களி றடுத்து 

மறுவலும் விமலனார் சடிலக் 
கற்றைவார் முடிமே னூலுறல் கண்டு 

கைகொடு சுலாய்ப்புனன் முழுகிப் 
பற்றையார் பூசை முடித்தினி தேகப் 

படர் தரு மற்றை நாட் சிலம்பி 
உற்றையார் தளிசெய் தழிப்பது 

தெரிவா னொளித்தொரு சாரிருந் தன்றே . 


826. அடுத்த நா ளெறும்பி யடுத்து நூற் றளியை 

யழித்திடக் கண்டுளம் புழுங்கி 
மடுத்த நாம் புரியுஞ் சிவபணிக் கூறு 

மருவிட நாடொறு முயன்று 
கெடுத்ததைக் கெடுத்த லறமென நினைந்து 

கிளர்து திக் கைப்புழை நுழைந்து 
தொடுத்தவெஞ் சினத்தான் மண்டையுட் குடைந்து 

துண்ணெனக் கறித்ததை யன்றே . 


இறைவர் இருவர்க்கும் வரமளித்தல் 


827. கடித்தலும் பிளிறித் துதிக்கைவாய் வைத்துக் 

கறையடி வீழ்ந்துமாய்ந் தன்று 
வடித்த நூற் றளிசெய் திடவெளி வருவான் 

வழியிலா மையினுழல் சிலம்பி 
துடித்ததாய் மடிந்த தெம்பிரா னாங்குத் 

தோற்றிட வடிமிசைப் பணிந்து 
முடித்தவான் பிறையா யருளென வேண்டு 

முறையிரு வோரையு நோக்கி 


825. மழைபோல் மதம் களிறு எனப் பிரிக்க . மறுவலும் - மீண்டும் . சடிலம் 
கற்றை - சடைத்தொகுதி . சுலாய் - சுழற்றியெடுத்து . பற்றை ஆர் - பற்று ஆர் 
ஐ , சாரியை : அன்புமிக்க உற்று - வந்தடைந்து . ஐ ஆர் தளி செயது - அழகு மிக்க 
கோவிலை அமைத்து . தெரிவான் - தெரிந்து கொள்ளும் பொருட்டு . இருந்தன்று 
இருந்தது . 


826. எறும்பி - யானை . ஊறு - கேடு . 

கெடுத்ததைக் கெடுத்தல் ஓர் அறம் 
என்பது சிலம்பி நினைத்த நீதி . புழை - துவாரம் . 

ராம் . கறித்தல் - கடித்தல் 


827 . 


கறையடி 


யானை . மாய்ந்தன்று - இறந்தது . சிலம்பியும் மடிந்தது . 


180 


திரு அம்பர்ப் புராணம் 


828 . 


கறையடி யுருவிற் றீர்ந்தவன் முன்போற் 

கயிலைமால் வரையினை யடைக 
குறைபெறு சிலம்பி யுருவினிற் றீர்ந்தோய் 

கொழுங்கதிர் மரபிடைத் தோன்றி 
முறையினிப் புவியாள் வளவன்மா தவத்து 

முளையெனத் தோன்றுபு நாளில் 
நிறைமணி மகுடங் கவித் துல காடி 

நெஞ்சுறு குறையற முடித்தே 


829. இம்பரேத் தெடுக்கு மித்தலத் தினுமிக் 

கேற்றமா கியவொரு தானம் 
அம்பரென் றுரைப்ப தத்தலப் பணிசெய் 

தமரு நா ளாவயிற் றோன்றி 
உம்பரும் வியக்கு நங்கணத் தலைமை 

யு தவுதும் போ தியென் றருளிப் 
பம்பரஞ் சமழ்க்கு முலையருச் சித்த 

பண்புசால் குறியிடை மறைந்தான் 


புட்பதந்தன் சோழர் குடியில் பிறத்தல் 


830. மறைமுதன் மறையவரருளிய படியே 

வான்பெருஞ் சிதம்பர தலத்து 
முறையுளி யரசு புரிசுப தேவன் 

முதல்வனை வழிபடு நாளில் 
நிறைகுணக் கமல வதி திரு வயிற்றி 

னிகழ்கரு வுற்றன ரெங்கும் 
குறைய றத் தளிசெய் திடுமொரு கருத்துக் 

கொண்டுமுற் சிலம்பியிற் றீர்ந்தார் . 


828 . குறை பெறு சிலம்பி என்றது , முன் செய்யுளில் வடித்த நூல் தளி செய்திட 
வெளி வருவான் வழியில்லாமையால் மடிந்தது என்று கூறியதில் சுட்டப்பெற்ற 
குறையைக் குறித்தது . கதிர் மரபு - சூரிய வமிசம் . வளவன் 

வளவன் - சோழன் . முளை - 
குருத்து ; குலக்கொழுந்து . 


- 


- 


829. இத்தலம் ஆனைக்கா. ஆவயின் 
அம்பிகை இறைவனை அருச்சித்தனன் 
விங்கம் . 


என்பது 


அங்கே . சமழ்த்தல் 

அத்தல 


ஒத்தல் . 
குறி - 


ஐதிகம் . 


830 . மறை முதல் - இறைவர் . சுபதேவன் ; சோழ மன்னன் . சுமலவதி , அவன் 
பத்தினி . சிலம்பியின் நீர்ந்தார் - புட்பதந்தன் . 


14 . 


செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


181 


831 . 


மதியொரு பானு நிரம்புறக் கமல 

வதிவயி றுளை தரு காலை 
அதிமதிக் கணித நூலின ரரசை 

யடைந்தொரு முகுர்த்த நாழிகை தீர்ந் 
துதிதிற மருவி னுலகெலாம் புரக்கு 

மொருமக வென் றனர் கேட்டு 
விதியுளி செங்கோல் செலுத்துவோன் மனையாள் 

விழைந்துணர்ந் திடு திறம் விடுத்தான் . 


832 . 


வருமக வாக்கங் கேட்டலுங் கமல 

வதியொரு முகுர்த்தந்தீர் காறும் 
இருபதங் கயிற்றிற் பிணித்துமேற் றூக்கி 

யிறக்கு நல் லோரையி லென்ன 
மருமலர்க் குழலார் தலைகிழக் காக 

மலர்ப்பத மேக்குறத் தூக்கிப் 
பொருவரு மோரை வந்தபோ திறக்கப் 

பூங்குழன் மங்கையுண் மகிழ்ந்து 


செங்கணுன் பிறப்பும் வளர்ச்சியும் 


833. வலம்புரி யொருமுத் தீன்றெனக் கடல்சூழ் 

மலர் தலை யுலகெலாத் தழைய 
நலம்புரி தரும் நனிதலை யெடுப்ப 

நன்மக வுயிர்த்தனள் பிறக்கும் 
புலம்புரி காலந் தாழ்த்தலிற் சேந்து 

பொலியிரு கண்களு நோக்கிக் 
குலம்புரி மடந்தை செய்யகண்ணானோ 

குலவவீங் குதித்தவ னென்றாள் . 


H 


மாதம் . ஒருபான 
831. மதி | 

பத்து 

உளை தருதல் வேதனையுறுதல் . 
கணித நூலினர் - சோ திட . உ 

உதி திறம் மவன் - பிறக்கும் தன்மை நேர்ந்தால் . 
உணர்ந்திடு திறம் - உணருமாறு . 


832 , இரு பதம் - இரண்டு காலகளையும் , 

ரண்டு காலகளையும் , நல் ரயில் இறக்கும் என்பது 
கமலவதியின கட்டளை . கிழக்காக - கீழாக . கிழக்காம் தலை ( குறள் ) . பொருவ 
அரும் - இணை அற்ற . ஓரை - லக்கினம் . 


333. சேந்து - சிவந்து . செய்ய கண்ணான் - செங்கணனான் . 


18 


திரு அம்பர்ப் புராணம் 


834 . 


காவலன் மகிழ்ச்சி தலைக்கொளச் சாத 

கன்மமுற் பலவு நன் கியற்றி 
மேவலன் பகலா மறையவ ராதி 

விழைபவ ரியாவர்க்குஞ் செம்பொன் 
ஓவலன் பொழிந்து சிவபிரா னருளே 

யுளங்குறித் திருந்தனன் கொடிமேல் 
சேவல னென்ன நாட்கு நாள் வளர்ந்தார் 

சிவாலயப் பணிசெய வந்தார் . 


அரசுரிமை பெறுதல் 


835 . 


பிறையென வளரு மைந்தனார் மறைமுற் 

பெருங்கலை யாகிய பலவும் 
நிறை தரவுணர்ந்தார் மூவகைக் கரிசு 

நீக்கிமற் றஃதிறை யுணர்ந்து 
குறைவறு மகிழ்ச்சி யனாய்ப்பதி னாறாங் 

குலவக வையினுல குவப்ப 
நறைமல ரலங்கன் மணிமுடி கவித்து 

நல்லா சுரிமையுங் கொடுத்தான் . 


36 . 


மறையவர் வாழ்த்த மன்னவ ரிறைஞ்ச 

மற்றையர் பணி தலை நிற்ப 
நிறைமதிப் புலவர் நிலாங்கவி தொடுப்ப 

நிகழமைச் சாதியர் சூழ 
கறையகன் மதியின் வெண்குடை நிழற்றக் 

காமரு சாமரை யிரட்ட 
முறையுளி செங்கோல் செலுத்துவா ரானார் 

முதிரருட் டிருப்பெரு வளவர் . 


834. மேவல் அன்பு அகலா மறையவர் எனப் பிரிக்க . கொடிமேல் சேவலன் - 
முருகன் . மூவகைக் கரிசு : ஐயம் , திரிபு , அறியாமை என்பன . 


835. பதினாறாம் அகவை - பதினாறாம் பிராயம் . கொடுத்தான் : கொடுத்தவன் , 
சுபதேவன் . 


836. நிலாம் - நிலாவும் . நிகழ் அமைச்சு ஆதியர் எனப் பிரிக்க 


14. செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


183 


கோச் செங்கணார் யானை சிதைக்கமுடியாத 

சினகரம் கட்டத் துணிதல் 


837 . 


கறை தபுத் தரசு புரியு நன் னாளிற் 

கங்கைவார் சடையவ ரருளால் 
அறையுமுற் பவத்து நிகழ்ச்சியு முணர்ந்தா 

ராதலிற் கறையடி சிதைக்கக் 
குறைசின கரத்தைச் சிதைதரா வண்ணங் 

குயிற்றுவான் கருத்தினு ளமைத்து 
நிறைதிரு வானைக் காவகத் தடைந்தார் 

நேரியர் குலப்பெருஞ் செல்வர் . 


838 . 


வெள்ளிய நாவ லடியினீர்த் திரளாய் 

வீற்றினி திருப்பவர்க் களவா 
ஒள்ளிய செம்பொ னாற்றளி யமைப்பா 

னுன்னின ரிறையவர் மறுக்கத் 
தெள்ளிய வ . பாற் கெண்டகை யாய 

சிலைகொடு களிற்றுவெம் பகையைத் 
தள்ளிய கோயி லழகுறப் புரிந்து 

தாழ்ந்தனர் திருவருள் பெற்றார் . 


839 . 


புண்ணிய வளவ ரானைக்கா வகத்துப் 

பொற்பமர் தளியமைத் தாங்கு 


837 . கறை தபுத்து - குறைகளை நீக்கி . முன் பவம் - முன் பிறப்பு . கறையடி - 
யானை . 

சின கரம் - கோயில் . குயிற்றுதல் - இயற்று நல் , நேரியர் - சோழர் . 


ள் 


838 , வெள்ளிய இருப்பவர் , ஆனைக்காவில் இறைவன் நீர்த்திரளாக எழுந் 
தருளியுள்னமை கூறப் பெற்றது ; இதனை அப்புலிங்கம் என்பர் . இறையவர் மறுத்தது . 
சோழன் செம்பொன்னால் தமக்குத் தளியமைப்பதை . கெண்டகை ஆய சிலை கொடு , 
... கோயில் புரிந்து தாழ்ந்தனர் : கெண்டகை என்பது வட திசையிலுள்ள ஒரு 
மலையையும் அதனை அடுத்த அப்பெயருடைய ஓர் ஆற்றையும் குறிக்கும் . சிலை . 
இங்கு விமானத்தைக் குறிக்கும் . கெண்டகையில் மூன்னொருகால் தெய்வத் தச்சன் 
நிருமித்து ஆற்றினு வைத்திருந்த ஒரு விமான த்தை இறைவனருளால் கோச் 
செங்கணான் , 

பொன்னியாற்றில் வரச் செய்து , அதனைக் கொண்டு அமுதலிங்கேச 
ருக்குக் கோயிலமைத்தானென்பது திருவானைக்காப் புராணத்திற் கண்ட வரலாறு . 

உள்ளே 
களிற்று வெம் பகையைத் தள்ளிய கோயில் - யானை 

புகாதபடி அமைத்த 
கோயில் ; சந்நிதியில் ஒன்பது துவாரங்களை க கொண்ட ஒரு சாளரத்தை அமைத்து , 
தெற்கே யானை புகக் கூடாததும் பிறர் தரிசனத்துக்குச் செல்லக் கூடிய துமான ஒரு 
சிறிய வாயிலோடு கோயிலமைத்தா னென்பதும் டிை புராணம் . 

கெண்டகை இக் 
காலத்துக் கண்டகி என வழங்குவது போலும் . இவ்வாற்றில் , சாளக் கிராமங்கள் 
நிறைய வுண்டென்பர் . 


184 


திரு அம்பர்ப் புராணம் 


நண்ணிய நல்லூர் வலிவல மாவூர் 

நலமலி சிக்கல்கீழ் வேளூர் 
கண்ணிய வாறை வடதளி தலைச்சங் 

காடுமா வலம்புரம் யாரும் 
எண்ணிய செம்பொன் பள்ளி நன் ம 

மருக 
லிவைமுதற் பஃறளி சமைத்தார் . 

அரசர் அம்பரை அடைந்து கோயிலமைத்தல் 
840 . நலமலி தலம்பற் பலசமைத் தம்பர் 

நன்னக ரருளினா லடைந்து 
வலமலி பிரம புரீசரை வம்பு 

வனமலர்க் குழலியை வணங்கிக் 
குலமலி தளிநன் கமைத்திடக் கருதிக் 

கோதிலா வமைச்சரோ டாய்ந்து 
புலமலி தபதி முதலியர்க் கூவிப் 

பொருள்பல வீசினர் மன்னோ. 
841 . தருபொரு ளேற்றார் கற்றடிந் திடுவாா 

தடிந்தகற் பண்டியேற் றிடுவார் 
பெரு நில னெளியக் கொண்டுவந் திறக்கிப் 

பினுங்கொடு வரற்கியக் கிடுவார் 
வெருவறத் தண்டின் வடம்பிணித் தேற்றி 

வீங்கிய தோள் கொடு சுமப்பார் 
மருவுற நிறுத்தத் தக்கவை நிறுத்தி 

வயங்கவேற் றிடுவவேற் றிடுவார் . 
842 . நிலம்பிளந் திடுவார் மணல்சொரிந் திடுவார் 

நிறை தரத் துறுசிலை படுப்பார் 
வலம்படு குற்றி கொண்டிடித் திடுவார் 

மற்றதில் வரிக்கலேற் றிடுவார் 
அலம்பட வளவி லிட்டிகை யறுப்பா 

ரறுத்தவை யனைத்தையுஞ் சுடுவார் 
உலம்பலுண் டாக நூறிடித் திடுவா 

ருறுசுவைக் குளங்கரைத் திடுவார் . 
839. நல்லூர் , வலிவலம் , ஆவூர் , சிக்கல் , கீழ்வேளூர் , ஆறை , 

வடதளி , 
தலைச்சங்காடு , வலம்புரம் , செம்பொன்பள்ளி , திருமருகல் , 

ஆகிய தலங்களின் 
கோயில்கள் செங்கணான் அமைத்தவை என்பது இச் செய்யுளில் கூறப்பெறுகிறது . 

840 . தபதி - ஸ்தபதி ; ஆகம முறைப்படி ஆலயங்கள் அமைத்தற்குரிய சிற்பி . 
841 . பண்டி - வண்டி . நிறுத்தல் , ஏற்றல் முதலியன 

கற்களைச் செய்யும் 
காரியங்கள் . 
842 . துறு தல் நெருங்குதல் . குற்றி 

மரக்கட்டை . 

வரிக்கல் - நீளமாக 
அடித்துத் திருத்திய கல் . அலம் - அமைப்பு . இட்டிகை - செங்கல் . உலம்பல் - ஆர 
வாரம் . நூறு சுண்ணாம்பு . குளம் வெல்லம் . கட்டடம் அமைத்தற்கு 

அமைத்தற்கு ஆகும் 
தொழில் முறைகள் இங்குச் சுட்டப் பெற்றமை காண்க . 


. 


14. செங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் 


185 


843 . 


தளர்வற விந்த விதந்தொழில் புரிந்து 

தடமதில் கோபுரஞ் செம்பொன் 
வளர்கருக் கிரக மத்தமண் டபமா 

மண்டப நிருத்தமண் டபம்வான் 
உளர் தரு குடுமி விழாக்கொண்மண் டபந்தீ 

யொழிவறப் பயின் மடைப் பள்ளி 
கிளர்மகச் சாலை யுமைமுதற் பலருங் 

கெழுமுவான் சினகரம் பிறவும் 


844 . 


பொலி தர வமைத்தார் வளவனா ரமைச்சர் 

புரோகிதர் முதலியர் சூழ 
மெலிவற வமைந்த திருப்பணி யனைத்து 

மேவிநோக் குபுமகிழ் கூர்ந்து 
நலிவினன் னாளிற் கும்ப நீ ராட்டி 

நலங்கெழு நித்திய மாதி 
ஒலிகெழு பூசை காலங்க டோறு 

முறநனி நடத்துபு தொழுவார் 


வேறு 


இறைவர் அருள் புரிதல் 


845 . 


இந்த வண்ணம்பன் னாள் வழி பாடுசெய் திருக்க 
சந்த மேவிய பிரமபு ரீசருட் டழைய 
வந்த வான் பெரு மகிழ்ச்சியான் மற்றவர்க் கருள்வான 
முந்த நாவலி னடியருளியமொழிப் படியே . 


846. ஓங்கு தங்குறிக் குத்தர பாகத்தி லும்பர்த் 

தாங்கு நாவலி னடியமர் தருதிறங் காட்டப் 
பாங்கு மேவிய வளனார் பரிந்தது நோக்கித் 

தீங்கு தீர நன்கருளின ரெனமகிழ் திளைத்தார் . 
847 . 

முழுது மாகிய பிரமபு ரீசர்மொய் யன்பின் 
தொழுக திர்க்குல மன்னவர் காணநேர் தோன்றி 
எழுது சீர்த்தியாய் பெருங்கணத் தலைமை நிற் கீந்தாம் 
பழுது தீர்தர வாழ்கெனப் பணித்தனர் மறைந்தார் . 


--- 


+ 


843. கருக் கிரகம் - கர்ப்பக் கிரகம் ; மூலக்கடவுள் எழுந்தருளும் அறை . அத்த 
மண்டபம் : கர்ப்பக் கிரகத்துக்கு முன்னுள்ள சிறிய மண்டபம் , குடுமி - உச்சி . 
மகச்சாலை - யாகசாலை . 

யாகசாலை . இது அடுத்த செய்யு கடன் தொடரும் . 
844. கும்பநீர் ஆட்டி - கும்பாபிஷேகம் செய்து . 
846 . உத்தரபாகம் - வடக்குப் பக்கம் . 
847. கதிர்க்குலம் - சூரியகுலம் . எழுது சீரத்தியாய் , என்றது மன்னனை . 


186 


திரு அம்பர்ப் புராணம் 


848 . 


அண்ண லாரருளியபடி கணாதிப ராகி 
எண்ண லேதுமின் றாய்ச்சிவ லோகத்தை யெய்தி 
விண்ண லார்கரங் கூப்பிட மே தக வுற்றார் 
கண்ண லார்புகழ் நிரப்பிய கோச்செய்ய கண்ணார் . 


849 . 


பரவ வம்பரை மருவிய ஞானசம் பந்தர் 
இரவ கற்றிய வளவரைப் புகழ்ந்தன ரென்னின் 
குரவ வார்குழல் பாகருக் கன்பினாற் குலாய 
புரவர் சீர்த்தியை யாங்கொலோ விற்றெனப் புகல்வேம் . 


850 . 


அம்பர் மாநகர்த் தம்பிரா னுத்தரத் தமரும் 
நம்ப ரானைக்கா வமுதலிங் கேசரை நயப்பார் 
இம்பர் வாழ்பவ ராயினு மிந்திர னாதி 
உம்ப ரார்தொழ வுயர்ந்துவான் சிவபுரத் துறைவார் . 


851. செங்கட் சோழனா ரம்பரிற் றிருப்பணி செய்த 

அங்கட் சீர்த்தியை யாசைகொண் டொருவிதத் தறைந்தாம் 
திங்கட் செஞ்சடை யெம்பிரா னடிக்கன்பு செய்யும் 
வெங்கட் போ தக நந்தன்செய் பணியினை விரிப்பாம் . 


சங்கட் சோழ நாயனார் வழிபடு படலம் முற்றியது . 


இப் படலத்துத் திருவிருத்தம் - 37.) 


848. விண் நலார் - தேவர்கள் . கண்ணல் - கருதுதல் . 
849 , - 

குரவம் - ஒருவகை மலர் . புரவர் - அரசர் . 
850 . உத்தரம் - வடக்கு . 
851 . போதகம் - யானை . 


15 . 


நந்தன் வழிபடு படலம் 


நந்தன் இயல்பு 
852. கந்த வார்பொழிற் காம்போச தேயத்தான் 

நந்த மாருயிர் நானிலத் தாருயிர் 
எந்த நாளு மெனக்கரு துங்குணச் 
சந்த நந்த னெனும் பெயர் தாங்கினான் , 


853. மாற்ற லார்புறங் காணும் வலியினான் 

ஆற்ற லான் மண்ணனைத்தும் புரப்பவன் 
போற்ற லானுயர்த் தான்கழற் பூச்செவி 
ஏற்ற லன்னா னியம்பிய வார்த்தையே . 


854 , 


ஐய மா திமுத் தோமு மகற்றுபு 
செய்ய நூல்க ளெவையுந் தெரிந்தவன் 
பைய ராவணி பண்ணவன் வேடமே 
மெய்ய தாய பொருளென மேவினோன் , 


855 


நீறு கண்டிகை யோம்பு நிய தியான் 
ஏறு மஞ்செழுத் தெண்ணும் விரதத்தான் 
சீறு மும்மலச் சேறு கழுவற்கோர் 
ஆறு தாங்கி யருட்புனல் வேண்டுவான் . 


856 . 


மறையி னான் முகத் தோனைவண் காவல் செய் 
முறையி னேமி முகுந்தனை நீதிநூல் 
துறையின் வாய்ந்த மனுவைத் துகளிலாப் 
பொறையி னீர்சூழ் புடவியை வென்றவன் . 


S53 . 


852. சந்தம் - அழகு . எந்த நாளும நமதம் ஆருயிர் நானிலத்து ஆருயிர் 
என்பது நந்தன் கருத்து . 

மாற்றலார் - பகைவர் . போற்றல் ஆன் உயர்த்தான கழல் பூ என்க . 
கழற்பூ - திருவடி மலர் . அன்னான் - இறைவன் , இயம்பிய வார்த்தை - வேதம் . 

854 , தோம் - குற்றம் . முக்குற்றம - ஐயம் ,, திரிபு , அறியாமை . செய்ய . 
செம்மையான . 

அரா பண்ணவள் படத்தையுடைய 

பாம்புகன 
அணியாகக்கொண்ட சிவபிரான் . 


பை 


அணி 


ஆறு தாங்கி 


855. ஏறும் - ஏற்றமுடைய . 

சிவபிரான் . மும்மலங்களாகிய 
சேற்றைக் கழுவுதற்கு இறைவன் அருளாகிய புளலை வேண்டுவான் . 

856. தேமி - சக்கரம் . பொறை - பொறுமை . புடவி - பூமி . 


188 


திரு அம்பர்ப் புராணம் 


857. அளியன் வான்புக ழாய வளவிலா 

ஒளியன் றங்குறை யோதவுற் றார்விழிக் 
கெளியன் மாமுகி லீகைய னின்சொலாம் 
நளியன் மேனி நலத்தின் மதனனே . 


858. கோடி வண்டு குடைந்துகு டை 
டைந்து பண் 

பாடி யாடப் பரிசென வின்னறா 
நாடி நல்கு நலங்கிளர் மாலிகை 
கூடி வீங்குங் குலவரைத் தோளினான் . 


859 . 


பகையி ரித்துத் தடற்றிற் புறப்படாப் 
பகையு டம்பு பகிர்ந்துநெய்த் தோருண்டு 
மிகையெ னாது தடிமுன் விழுங்கியும் 
தகைவி ராம்பசி தாங்கரும் வாளினான் . 


860 . 


எண்ணி லா தக டாத்தவெ றும்பியும் 
எண்ணி லாதவ யப்பரி யீட்டமும் 
எண்ணி லாத விர தமும் வெற்றிமிக் 
கெண்ணி லாத வயவரு மேய்ந்துளான் . 


861 . 


மதிய மைச்சர் வயங்குபு ரோகிதர் 
பதிய மைந்த படைத்தலை வீரர்கள் 
துதிசெய் மற்றுள தூயருஞ் சூழ்தர 
நிதிய மன்ன னிறையுல காளுநாள் . 


நந்தன் வேட்டை மேற் கெல்லல் 


862 . 


நெடிய வேட்டை வினை நிரப் பாமையால் 
கொடிய மாவின் குலங்கள் பெருகுபு 
முடிய வூறு முயன்று புரியுமென் 
றடிய வாய்ப்பணிந் தாங்கறைந் தார் சிலர் . 


857 . அளியன் இரக்கமுடையவன் . முகிலை ஒத்த கையன் . 

நளியன் 
குளிர்ச்சியுடையவன் . மதனன் - மன்மதன் . 
858. நறா - தேன் . மாலிகை - மாலை . வரை 

மலை . 
859 . 

தடறு - வாளுறை , புறப்படா புறப்பட்டு . நெய்த்தோர் - இரத்தம் . 
தடி -ஜான் . தகைகதல் - வாட்டுதல் . விராவும் என் 

விராவும் என்பது விராம் என ஆயிற்று . 
860 . எறும்பி - யானை . ஏய்ந்துளான் பொருந்தியுள்ளவன் . 
861. பதி - பதிதல் . துதி செய் தூயர் - சூதர் , மாகதர் ஆகியோர் . 

862 . மாவின் குலங்கள் - விலங்குக் கூட்டங்கள் , எறு - துன்பம் . அடி அவாய் 
பணிந்து - அவன் திருவடியை விரும்பி வணங்கி , 


15. நந்தன் வழிபடு படலம் 


189 


863 . 


என்ற வார்த்தை யிருசெவி யேறலும் 
வென்ற வீரர்கள் யாரும்வி ரைந்தெழீஇ 
ஒன்ற வேட்டைக் கொருப்பட் டெழுகெனாக் 
குன்ற நேர்புயக் கொற்றவன் கூறியே 


854 . 


ஓங்கு மாளிகை யுட்புகுந் தேவலர் 
பாங்கு மேவ வமைத்த பசும்புனல் 
வீங்கு தோளின னாடி வெண் ணீறிடா 
வாங்கு நூலிடை பாகனை வாழ்த்தியே 


865 . 


மறுவ றப்பொற் கலத்து வயக்கிய 
அறுசு வைத்திறத் தாயவு ணாச்சுரர் 
நறுமு றுப்பக்கை தொட்டு நன் காம்விரை 
பெறுமென் பாகடை பெட்புற மென்றபின் 


866 . 


அரையிற் கால்வழி யாச்செலுத் தோருடை 
விரையப் பூட்டி விசித்தொரு பட்டிகை 
உரையிற் சீர்த்த வுடைவா ணடுவுறத் 
தரைமுற் றீயுங்கைக் கோதைக டாங்கியே 


867 . 


வன்மை சான்ற வயிரக் கவசமூ 
றின்மை யாகமெய்க் கிட்டுத யக்கதிர்த் 
தன்மை யாகத் தலைச்சாத் தணிந்தபின் 
வின்மை யார்கழன் மென்பதஞ் சேர்த்தினான் . 


868 . 


ஆன்ற வேதிய ராக்கங் கரைந்திடச் 
சான்ற மங்கல வாழ்த்துத் ததைதரத் 
தோன்ற வந்தியர் முன்னந் துதை தர 
மான்ற சிந்தையின் மன்னன் வெளிவந்தான் . 


864. வாங்கு - துவள்கின்ற . நூல் இடை பாடன் சில போன் 1) மெல்லிய 
டையையுடைய உமா தேவியைப் பாகத்திற்கொண்ட சிவபிரான . 
865. வயக்குதல் - பரிமாறல் . சுரர் நறுமுறுப்ப 

நறுமுறுப்ப - தேவர்களும் 

தேவர்களும் பொருமை 
கொள்ள , பாகு அடை - பாக்கும் வெற்றிலையும் . 

866. அரையில் கால் வழியாச் செலுத்து ஓர் உடை - காற்சட்டை . விசித்தல் 
கட்டு தல் . பட்டிகை - அரைக்கச்சு . உரை - புகழ் . தரை முற்று ஈயும் கை என்றதனால் 
அவன் ஈகைத் தன்மை கூறப் பெற்றது . கோதை - கையில பூணும் தோலுறை . 

867. ஊறு - புண் முதலிய கேடு . உதயக் பதிர் - உதயசூரியன் . தலைச்சாத்து 
தலைப்பாகை. 

வின்மை 

ஒளியுடைமை . கழல் - வீரக் கழல் . 
868. ஆன்ற - கல்வியில் மேம்பட்ட . ஆக்கம் கரைதல் - வாழ்த்துக் கூறல் . 
ததைதல் - நெருங்குதல் . வந்தியர் - மங்கலப பாடகர் . 

துதைதல் 

மிகுதல் . 
மான்ற - பெருமி தங் கொண் 


. 


190 


திரு அம்பர்ப் புராணம் 


869. 


வாரி யேழு மதிக்குமுன் வாவிடும் 
மூரி வாம்பரி பண்ணுபு முன்கொணர்ந் 
தாரி யாவென் றடியினி றைஞ்சினான் 
சாரி யாதி தழைப்பிக்கும் வாதுவன் . 


870 . 


கரியி வர்ந்து வயிரங்கை யேந்துபு 
சரிய வெற்புத் தகர்த்தவ னாணுற 
அரியி வர்ந்ததென் றியாரு மறை தரப் 
பரிய வர்ந்தனன் பார்த்திவ னென்பவே . 


871 . 


எண்ணில் வீர ரிறுக்கிய கச்சையர் 
கண்ணில் வெய்ய புலிங்கங் கழற்றுவார் 
மண்ணி லொப்ப ரெவரெனு மாண்பினார் 
புண்ணி லாவுவை வாளொடு போந்தனர் . 


வேறு 


872 . 


கலையெ டுத்து ரைக்கு நீதி கண்டு பாரி னுயிரெலாம் 
தலையெடுத்து மகிழு மாறு தாங்கு மேந்த லைச்சுலாய்ச் 
சிலையெடுத்து வீர வீர ரெண்ணி லார்கள் சென்றிட 
வலையெ டுத்து வார்சு மந்து சென்று ளார்பன் மாக்களே . 


873 . 


மருண்ட சிந்தை யாளர் தம்ம திக்குநேரெனச்சொலச் 
சுருண்ட வாலி ரும்ப னைம டற்க ருக்கெ னத்துதைந் 
திருண்ட தாம்விளிம்பு வாயி ரங்கி நீரொ ழுக்கு நா 
வெ ருண்ட பார்வை ஞாளி பற்றி மேவி னார்கள் சிலவரே . 


தல் , 


869. மூரி 

மூரி - வலிமை பரி பண்ணுதல் - குதிரைக்குச் சேணம் முதலியன பூட்டு 

மதிக்கும் முன் எழு வாரி வா விடும் என்க . மதித்தல் - நினை ததல் . வாரி 
கடல் . வாவுதல் - தாவுதல் . ஆரியா ; விளி . சாரி - வட்டமாய் 

ஓடுகை 
வன் - குதிரைப் பாகன் . 


வாது 


870. , 

வயிரம் - வச்சிராயுதம் , வெற்பு சரிய தகர்த்தவன் 
சிங்கம் . 


இந்திரன் . அரி - 


871. புலிங்கம் - நெருப்புப் பொறி . புண் நிலாவு வை 
கூர்மை . 


வாள் எனப் பிரிக்க , 


வை 


872. கலை 


சாத்திரம் . ஏந்தல் - அரசன் . 


சுலாய் - சூழ்ந்து . 


873 . ஞாளி - நாய் . நாய் வாலின் சுருளுக்கு , மருண்ட சிந்தையாளர் மதி . 
அதன் வாய்க்குப் பனை மடற் கருக்கு . துதைதல் - செழிதல் . இரங்குதல் - ஒலித்தல் 
நாயின் நா எப்போதும் நீரொழுக்கும் தன்மை உடையது . 


15. நந்தன் வழிபடு படலம் 


191 


874 . 


பணையெ ழுந்து முகிலி னங்கள் பதற மண்டி யொலிசெயா 
அணைய வெங்கு மறவர் துன்றி யடிவ ணங்கி யேகவே 
துணைய மைந்த புயம டங்க றுரக முந்தி மிருகமார் 
இணையி லாவ னம்பு குந்த தேற்கு மாறு பற்றியே . 


875 . 


துடிமு ழங்கு படையி னோடு துட்ட மாக்களைத்தெற 
அடிமு ழங்கு வீர கண்டை யண்ணல் காடு புகுதலும் 
ஒடியெறிந்து வாரொ ழுக்கியு ழியொர் காவ தப்படக் 
கடிசெய் தாய பின்பு மாக்கள் கலைத ரக்க லைத்தனர் . 


876 . 


துங்க மேய பம்பை கொம்பு துடிமு னாவி யம்பலும் 
சிங்கம் யாளி வல்லி யஞ்சி னத்த கேழல் வெய்யமா 
தங்கம் வன்கு டாவடி ததைந்த மான்பெ ரும்மரை 
அங்க முட்பொ திந்த வன்றி யாதி மாவெ ழுந்தவே . 


( வேறு ) 


877 . 


பாயுஞ்சில தொடருஞ்சில படருஞ்சில விடறிக் 
காயுஞ்சில வதிர்க்குஞ்சில கதிக்குஞ்சில சினத் தீ 
ஏயுஞ்சில வெறியுஞ்சில விஃதென்னெனப் பதைத்து 
மாயுஞ்சில வெருளுஞ்சில மருளுஞ்சில மாக்கள் . 


மறவா - வீரர் . 


தூரகம் 


878 . எய்வார் சில ரெறிவார்சில ரெதிர்மாவிருஞ் சென்னி 

கொய்வார் சிலர் கொதிப்பார்சிலர் குறுகிச்சுரிசைப்போர் 
செய்வார் சிலர் தெழிப்பார் சிலர் தெறுமாச்சிதை வுணர்ந்து 

மொய்வார் முர சறைவார்சிலர் முதுவெஞ் சமர் வயவர் . 
874 . பணை - முரசு . 

பதறுதல் - கலங்குதல் . முரசொலியால் மேகங்கள் கலங் 
கின எனறவாறு . 

துன்றுதல் - நெருங்குதல் . துணை அமைந்த . 
புயம் - இரண்டு புயங்கள் . மடங்கல் 

சிங்கம் . 

* நதி - குதிரையைச் 
செலுத்தி . நந்தனுக்குர்சிங்கம் ; முன் 870 ஐக் காண்க . 

875. துட்ட மாக்களை - கொடிய விலங்குகளை .. தெறுதல் - கொல்லுதல் . வீர 
கண்டை வீரக் குறியாக அணியும் மன கட்டிய கழல் . ஒடி எறிதல - காட்டுப்பு தல் 
களை வெட்டி எறிதல் . வார் ஒழுக்குதல் - கயிறு கட்டல் . ஒர் காவதம் - ஒரு காத 
அளவுள்ள இடத்தை . கடி செய்தல் - காவற்படுத்தல் . மா கலைத்தல் - விலங்குகளை 
அவற்றின் பதுக்கிடங்களினின்று எழுப்புதல் . 

876. துங்கம் - வெற்றி . பம்பை , கொம்பு , துடி வாத்திய வகைகள் . முனா 
முன்னாக . இயம்புதல் - ஒலித்தல் . வல்லியம் - புலி . கேழல் - பன்றி . மா தங்கம் . 
குடாவடி 

காடி 

மரை ; ஒருவகைமான . வன்றி - பன்றி . 
877. அதிர்த்தல் பேரிரைச்சலுண்டாக்குதல் . கதித்தல் 
மாக்கள் - விலங்குகள் . 
878 , காரிகை உடைவாள் . 

வீரர் . 


யானை . 


விரைதல் , 


192 


திரு அம்பர்ப் புராணம் 


879 . 


சிலமாக்களை யடிபற்றுபு சிலர்மண்மிசை யறைந்தார் 
சிலமாக்களை வாள்வீசுபு சிலர் வெட்டுபு சிதைத்தார் 
சிலமாக்களை யடுவாளியிற் சிலரெய்யெனச் செய்தார் 
சிலமாக்களை யுடைவாள்கொடு சிலர் குத்துபு வீழ்த்தார் . 


880 . 


வாலற்றன சிலமாவுடல் வலியற்றன சிலமா 
காலற்றன சிலமாவெழு கதியற்றன சிலமா 
தோலற்றன சிலமாவடு துடிப்பற்றன சிலமா 
பாலற்றன சிலமாவழல் பண்பற்றன சிலமா . 


881 . 


மிருகக்குல மிவ்வாறல் மருமேல்வைவெஞ் சினமே 
பெருகக்குய வரியாளிபி றங்குந்திண்ம டங்கல் 
அருகக்கன மதநீர்பொழி யானைத்திர ளாதி 
முருகத்திற லினர்மேற்செல முதல்வன்னது கண்டான் , 


882 . 


( வேறு ) 
அடுபுலிப் போத்துப் போலு மண்ணல்வாம் பரியு கைத்துக் 
கொடுவரி சிலைகைக் கொண்டு கூர்ங்கணை பலசெலுத்த 
நெடுவலி மாக்க ளெல்லாம் ஞெரே லெனப் பதைப தைத்துக் 
கடுமுர ணிழந்து சாய்ந்து கதறின வனம டங்க . 


883. கலிகருங் கழற்கால் வேந்தன் கைச்சிலை செலுத்து மேவோர் 

புலிமுகந் துளைத்துப் பின்பு போகிமண் புடையா நிற்கும் 
மெலிவறு தோகைக் கீழால் விளங்குற வதுதெரிந்தோர் 
வலிகெழு வாலி ரண்டு வாய்த்தது வியப்பே யென்பார் . 


ஏ 


884 . 

ஆகத்தின் மறுவு றாத நெடியமா லடுவி லுய்க்கும் 
மோகத்தி னழல்கால் வாளி மும்மதம் பொழியா நிற்கும் 
நாகத்தி னுடம்பு முற்று நண்ணுபு கரக்குங் காட்சி 

மேகத்தி னுழைந்து மாயு மின்னலை யொத்த வன்றே . 
879 . எய்யெனச் செய்தல் - வருத்துதல் , 
881. குயவரி - புலி . மடங்கல் சிங்கம் . 

முருக - அழிய . 
883. கருங்கழல் வலிய கழல் . 

அம்பு . வேந்தன் விட்ட அம்பு புலியின் 
முக ததைத் துளைத்து , உடலை உருவிப் பின்பு போயிற்று . அந்நிலையில் புலி விழுந்து 
தன் வாலைத் தரையில் அடித்தது . அதன்பின் நின்ற அம்பு அதன் இரண்டாவது 
வாலாக த தோன்றிற்று என்பது கூறப்பெற்றது . தோகை வால் . புலி தன் 
தோகையால் மண் புடைத்தல் , தோகை 

தாகை மண் புடைக்குங் காய்புலி ( கல்லா . 6 ) 
அம்பு விலங்கின் முகத்தில் பாய்ந்து உடலை ஊடுருவிச் செல்லல் : முன்பு விட்டவென் 
வாளி கேழன் முகம் பிளந்து பினனுருவ ( வில்லிபா . அருச்சுனன்றவ . 93 ) . 

384. ஆகத்தின் மறு உறாத நெடியமால் - நந்தன் ; அரசன் திருமாலின் அமிச 
மா தலின் இவ்வாறு கூறினார் . மறுஉற்றவர் திருமால் , ஆகம் - மார்பு . மறு - சீவற்ச 
மென்னும் மச்சம் . மோகத்தின் வாளி - மோகனாஸ் திரம் . 


15. நந்தன் வழிபடு படலம 


193 


885 . 


பொதிதர வுடம்பு முற்றும் புண்டரீ கக்க ணெய்தாத் 
திதிபுரி மகவா னங்கைச் சிலீமுகம் விரைந் சென்று 
கொதிதழற் சினம டங்கல் குறிக்கொடு தொடருங் காட்சி 
மதியினைத் தொடர்ந்து செல்லும் வாளரா வொத்த வன்றே . 


886 . 


மருடபக் கலைக டேர்ந்த மன்னவன் செலுத்தும் பல்லம் 
அருடபக் கொலையே மேற்கொண் டடல்புரி கரிய கேழல் 
வெருடபப் பொலிய மேனி கிழித்துமிக் கேறுங் காட்சி 
இருடபக் கிழித்துச் செல்லுங் கொள்ளியொத் திருந்த வன்றே . 


887 . 


அயல்வளர் தேமாஞ் சோலை யளிநறாக் கனிகள் சிந்தக் 
கயலெழு தடஞ்சு லாய காம்போசத் திறைவ னோரே 
இயல்வலி மடங்க லியானை யெறுழ்ப்புலி மூன்றுங் கொன்று 
வியலமை புரமூன் றட் ... கணையென விளங்கிற் றன்றே . 


888. முன்வரு கணையை , கேழன் முனிவொடு கறிக்குங் காலைப் 

பின்வரு கணையு டம் ! பிளந்ததென் னினமே வுற்றல் 
என்வரு மென்று வாயாற் கறித்ததென்னியம்பு கென்று 
கொன்வரு கோபச் செந்தீக் கொண்டுடன் பிளப்ப தொத்தே . 


889 . 


நடைதளர் குழவைக் கொல்லான் சூலுடைப் பிணவை நாடான் 
அடைமழ வுணமு லைப்பா லருத்திடு மாவை மாயான் 
உடைவெயில் வெப்பத் தானீ ருண்டிடு மவையுஞ் சாயான் 
மிடைவலி யுடனெ திர்க்கும் வெய்யமாத் தொலைக்கும் வேந்தன் . 
இன்னணம் வேட்ட மாடு மேல்வையிற் சினந்தெழுந்தார் 
கொன்னவில் புலிப்போத் தொன்று குரகதத் தெதிரே பாய 
அன்னது கண்ட வேந்தனடுகணை யொன்று விட்டான் 
மின்னகு மதனைக் கண்டு வெம்புலி பிழைத்தோ டிற்றே . 


890 . 


. 


885 , இச் செய்யுளில் நந்தனை இந்திரனாகக் கூறுகின்றார் ; இந்திரன் உடம்பு 
முற்றும் கண் எய்தினவன் ; நந்தன் அவ்வாறு எய்தாதவன் . புண்டகம் - தாமரை , 
சிலீமுகம் - அம்பு , மடங்கல் - சிங்கம் . வாள் - கொடுமை . 

886. மருள் தப - அறியாமை தீங்க . பல்லம் - அம்பு . கேழல் - பன்றி . 

887. தடம் - குளம் . சுலாய - சூழ்ந்த . காம்போசத்து இறவ .ir - நந்தன் 
ஓர் ஏ - ஓர் அம்பு . எறுழ் - வலிமை . 

வியல் - பெருமை . 
888. கறித்தல் - கடித்தல் . என் இனம் ... இயம்புக என்றது பின்வந்த கணை 
யின் கூற்று . கொன் - அச்சம் . 

889. இச் செய்யுள் வேட்டையாடுபவர்களாலும் கொல்லத் தகாதவை இவை 
என்பதைக் கூறுகிறது . குழ , மழ என்பன இளமை யென்னும் பொருளுடையன ; 
இங்கே ஆகுபெயராய் அத்தன்மையுடையவற்றைக் குறித்தன . பிணவு - பெண் விலங்கு . 

விலங்கு . சாய்த்தல் - கொல்லல் . 
890 . ஏல்வை - பொழுது , போதது - ஆண் விலங்கு . குரகதம் - குதின் . 

. . மின் 
நகு - மின்னலைப் பழிக்கும் . 

13 


. 


மா 


194 


திரு அம்பர்ப் புராணம் 


891. ஓடுவ தெங்கு நீயென் றுடன்றுவாம் பரியு கைத்தே 

நாடுகா வலன் பின் சென்றா னயந்தது புகுந்த தேத்துக் 
கூடுவான் புலித்தோன் மூடிக் குறிகொள்பிங்கலாக்க னென்பான் 
நீடுமா தவமேற் கொண்டு நிட்டையி னிருந்தா னன்றே . 


மன்னன் விடுத்த அம்பினா லடிபட்டு முனிவன் இறத்தல் 
892. பொறிவழி மனம்போக் காது புந்தியிற் பரனை யெண்ணித் 

தறியென வசைவி லாம லிருக்குமா தவத்தோன் மேனி 
செறிபுலித் தோலாற் புக்க புலியெனச் சிந்தை செய்து 
மறிவரும் பகழி யொன்று வல்லையில் விடுத்தா னன்றே . 


893. தலைவிரி யரம்பை யீன்ற தாற்றிருங் கனியுட் . சூசி 

மலைவறப் புகுவ தொப்ப மாமுனி மேனி யுள்ளால் 
கொலை புரி பகழி மேவக் குலைகுலைந் தெழுந்து வீழ்ந்து 
மலைமக டவன்றா ளுள்ளி வல்லையி னுடல நீத்தான் . 


894. முனிவர னிறத்த லோர்ந்து வினைவந்து முற்றிற் றென்று 

நனிமனம் பதைக்கும் வேந்த னடவுவாம் பரியி ழிந்து 
கனிவொடு மருகு போந்து கண்டுமூர்ச் சித்து வீழ்ந்தான் 
இனியெவன் செயவல் லேனென் றிரக்கமுற் றழுதா னன்றே. 


895 . 


பிரமகத்தி . நந்தனைப் பிடித்தல் 
அழுதழு திரங்கும் வேந்தை யமைச்சரா தியர்கள் சூழ்ந்து 
பழுதுவந் தடைந்த தென்ன பண்ணுவா மென்று தேற்ற 
எழுதுசித் திரம்போல் வாளா விருந்தன னவன்கண் காணக் 
கழு துமுள் ளஞ்சுங் கோரத் தெழுந்தது பிரம கத்தி . 


896. கொலைபுரி கயவா நின்னைக் கொன் றன்றி யொழியே னென்று 

மலையினுந் திண்மை வாய்ந்த மார்பமங் கையாற் றட்டும் 
உலைவற முகரோ மங்கண் முறுக்கிடு முடன்று சீறும் 
அலைவுசெய் ததிர்க்குந் துள்ளு மழலென வாயங் காக்கும் . 


892 . 


891 . உடன்று - கோபித்து . உ.கைத்தல் - செலுத்துதல் . புலி சென்ற வழியில் 
பிங்கலாக்கன் என்றமுனிவன் புலித் தோலால் தன்னை மூடிக்கொண்டு நிட்டையில் 
இருந்தான் . 

புந்தி - புத்தி . தறி - தூண் . புக்க - ( அங்கு ) வந்த . ( பி - ம் . ) 4. மறி 
வரும் பாண மொன் 

று . 
893. அரம்பை - வாழை . தாறு 

வாழைக் குலை . சூசி - ஊசி . மலை மகள் 
தவன் - சிவபெருமான் . 

894. நடவு - நடத்துகிற . 
895. ( பி- ம் ) 2. என்று கூற . கழுது - பேய் , கோரம் - கொடிய தோற்றம் . 


15. நந்தன் வழிபடு படலம் 


195 


897. நெருப்பினு மழன்று மேவு நிற்பினு மொ றுக்கு மன்றி 

இருப்பினும் புடைக்கும் வீழ்ந்து கிடப்பினு மிதிக்கு மேற்றப் 
பொருப்பினு முயர்ந்த திண்டோ டட்டும் போர் செய்வாவென்னும் 
கருப்பினுஞ் சுவையுண் டாகக் கறித்துயிர் குடிப்பே னென்னும் . 


அரசன் தலயாத்திரை செய்யத் துணிதல் 
898. கொடியவப் பிரம கத்தி குறுகலு நந்த னஞ்சி 

நெடிய தன் சேனை முற்று தெரேலென நகர்க்குப் போக்கி 
முடிய நன் குறும மைச்சர் முதலி யோ ரையும்வேண் டானாய்ப் 
படியமை தலங்க ளெல்லாம் பணிவதற் குள்ளங் கொண்டான் . 


899. கற்றவவ் வரசன் முக்கட் கடவுளைப் பூசை யாற்றும் 

நற்றவ முடையா னந்த நற்றவப் பயன்வீண் போ மோ 
சொற்றவக் காட்டி னுள்ளாற் சுடுசினப் பிரமகத்தி 
-ற்றவப் போதும் பெம்மான் றலந்தொழு முணர்ச்சி நீங்கான் . 


கசி 


900. மோனந்த வாத சீவன் முத்தரார்ந் திறைஞ்சா நிற்கும் 

ஆன 

னந்த வனமாங் காசி யடைந்திருங் கங்கை யாடித் 
தானந்த மில்லா முக்கட் சயம்புவைத் தொழுது பின்னும் 
ஈனந்த வாமை கண்டா னெலாந்தொழு மாசை மிக்கான் . 


திருப்பருப்பதம் ( ஸ்ரீசைலம் ) 
901. திருப்பத நெடியோ னன்று தேடியுங் கண்டி லான்கைப் 

பொருப்பதள் போர்த்த மேனிப் பூரண னினிது மேய 
பருப்பத மடுத்துப் போற்றிப் பழியுடன் சூழச் சூழ்ந்து 
விருப்பதங் கருது மேவ மேவினான் வேந்தர் வேந்தன் . 


திருக்காளத்தி 
902. நீளத்தி கிரிப்பொ ருப்பு நிறையுயி ருய்யு மாகார் 

கோளத்தி யுடுத்த மைந்த குவலய மோ , பி யாகி 
வாளத்தி யணிவா னென்றும் வைகுறப் பெற்ற தாஞ்சீ 
காளத்தி யெனு நா மத்தென் கயிலையை வணங்கிப் போற்றி 


897 , ( பி - ம் ) 4. குடிப்பலென்னும் . 
900. ஈனம் - தனக்கு வந்த தாழ்வு . தவாமை - கெடாமை . 

901 , நெடியோன் - திருமால் . கைப் பொருப்பு - யானை அதள் - தோல் . 
பருப்பதம் - திருப்பருப்பதம் ; ஸ்ரீசைலம் . மேவினான் - போனான் . 

902. திகிரிப் பொருப்பு - சக்கரவாளகிரி . கார் கோள் அத்தி - மேகங்களால் நீ 
கொள்ளப்படும் கடல் , குவலய மோலி - நிலவுலகின் முடி ; கரளத்தியைக் கூறியது . 
அத்தி - எலும்பு . காளத்தியைத் தென் கயிலை என்பர் . 


196 


திரு அம்பர்ப் புராணம் 


காஞ்சீபுரம் 


903. தருக்காஞ்சிம் முதலோ ரைந்துஞ் சாற்றுவாஞ் சரணத் தன் பு 

சுருக்காஞ்சின் மயமா வாமென் பவர்க்கருள் சுரந்து காட்சி 
குருக்காஞ்சி யிடையா ளோடுங் கொடுப்பவ ரினிது மேய 
திருக்காஞ்சி யொருமா மூலஞ் சென்றுசே வித்தா னன்றே . 


திருவாலங்காடு 


904. பொருவாலங் காட்டு வெய்ய புலியத ளுடுத்தோ னெங்கும் 

மருவாலங் காட்டு வேணி வைத்தவன் வானோ ரஞ்சி 
வெருவாலங் காட்டு கண்ட வித்தகன் மேய தெய்வத் 
திருவாலங் காட்டுட் புக்குத் திருநடஞ் சேவித் தானால் . 


திருவொற்றியூர் 


905 , வெற்றியூ ரொருமூன் றட்ட விமலனைக் கமலத் துள்ளான் 

பற்றியூர் கலுழப் புள்ளான் பறந்திடந் தினுங்கா ணானைச் 
சுற்றியூர் கோள்வ ளைந்த மதிநிகர் சோலை சூழ்ந்த 
ஒற்றியூர் புகுந்து போற்றி யுவணின்று மெழுந்தா னன்றே . 


திருமயிலை 


906 , எயிலையன் றட்ட மூர்த்தி யெல்லாமா மட்ட மூர்த்தி 

அயிலையங் கையிற் கொண்டா னைங்கையான் றந்தை மேய 
கயிலையென் றெடுத்துப் பேசும் புன்னையங் கானல் சூழும் 
மயிலையம் பதியுட் புக்கு வள்ளலை வணங்கிப் போற்றி 


ஞானமயம் . 


903. தருக்காம் - பெருமிதம் கொள்ளோம் . சி முதல் ஓர் ஐந்து - சிவாய நம 
என்ற ஐந்தெழுத்து . சுருக்காம் - குறையச் செய்யோம் . சின் மயம் 
என்பவர் , ஞானிகள் . காட்சியை இடையாளோடு கொடுப்பவர் என்க . 

குரு - ஒளி . 
காஞ்சி - ஓர் இடை அணி . ஒரு மாமூலம் - ஒற்றை மாவின் அடி . 


904. பொரு வால் அங்கு ஆட்டு புலி : அங்கு : அசை . எங்கும் மருவு ஆலம் : 
ஆலம் - நீர் ; இங்கே கங்கை நீரைக் குறிக்கும் , வெருவு ஆலம் - அஞ்சுவதற்குக் 
காரணமான வீடம் , 


905 . கமலத்துள்ளான் பிரமன் . 
தோண்டி . 

ஊர்கோள் பரிவேடம் . 


ஊர்தல் - ஏறிச் செலுத்துதல் . 


இடந்து - 


906. அட்டமூர்த்தி : 1 அழித்த மூர்த்தி || அஷ்டமூர்த்தி - எட்டு மூர்த்தியான 
வன் . அயிலை 

அயிலை அம் கையில் கொண்டரன் - முருகன் ; ஐங்கையான் விநாயகன் . 
புன்னையங்கானல் சூழும் 

மயிலை : மட்டிட்ட 

புன்னை யங்கானல் 
( திருஞான . தேவார . ) 


மடமயிலை 


15. நந்தன் வழிபடு படலம் 


197 


வான்மியூர், வெண்பாக்கம் , திருமாற்பேறு , கச்சூர் , இடைச்சுரம் . 
907 , மருந்துகொண் டமர ராட்டும் வான்மியூர் வயல்க டோறும் 

திருந்து செங் கரும்பாக் கஞ்செய் வெண்பாக்கத் திருமாற் பேமறு 
முருந்து வெண்ணகையா ராடன் முழவறா வரங்க மேலால் 
பொருந்துவா னச்சூர் கச்சூ ரிடைச்சுரம் புகுந்து போற்றி 


908 . 


திருக்கழுக்குன்றம் , திருவண்ணாமலை . 
ஒருகழு கும்ப ரேகி யுழன்றுங்கா ணரியான் பாதம் 
இருகழு கென் றுங் காணூ உ விறைஞ்சொரு வரையும் போற்றி 
அருண்மய மகலா தாக வழன்மய மாகி னான்செம் 
பொருண்மய மவனே யென்னப் பொலி திரு வரையும் போற்றி 


அறையணி நல்லூர், விருத்தாசலம் 
909. சூலத்தந் தகனை யேற்றர் தொன்னகர் கொடிய தாய 

ஆலத்தந் தமிலார் வைகு மறையணி நல்லூர் வேத 
சீலத்தந் தணன் முன் னானோர் சேவிக்க விருத்த நாமக் 
கோலத்தந் தையர் நீங்காத குலவரை யனைத்தும் போற்றி 


திருவதிகை , பாதிரிப்புலியூர் 
910. பரிபுரம் புலம்பு மென்றாட் பாவை விற் பிடிக்கக் கண்டு 

திரிபுரங் குலையு மாறு சிலீமுக மொன்று தொட்டு 
விரிபுரந் தரன் முன் னோரை வாழ்வித்தார் விரும்பூ ருங்கை 
யெரிபுரந் தவர்வா ழும்பா திரிப்புலி யூரு மேத்தி 


brar 


மாயவன் கமல 


907. மருந்து - அமிர்தம் . செங்கரும்பு ஆக்கம் செய் - நல்ல கரும்பு வளர்கின்ற 
முருந்து - இறகின் அ . முழவு - மத்தளம் . அரங்க மேலால பொருந்துவான் 
நடராஜமூர்த்தி . நா விரும்புகினற : நச் . 2 > ராகிய கச்சூர் 

மருந்து 
கொண்டு அமரர் ஆட்டும் வா > மியூர் : இச் செய்தியைப் பின் வரும் . திருவொற்றியூர்ப் 
புராணப் பாடலில் காண்க : --- இ.தல ந தனது தககன ,தினி லிருக்கு மப்புரியில் 
வானுளோர் , நத்தமேத்துதில் 

நான முகன் பாடல்க டைந்தபோ , 
தொத்தெழுந்தவமுதத் தினந்தமை யுவபபாடட்டிமகிழ் பூச34 , மெந்தவேபுரிய 
நாமவர்க்கருள விளைத்துவந்தவ னிருந்தனம் 
908. கழுகு - பறலைப் பொதுப் பெயர் . 

ஒரு வரை 

வேதகிரி ; ஒருவரையும் 
வேதகிரீசரையும் , இரு பொருள்படும் நயம் காண்க . 

அழனமயமாகினான் 
திருவரை - திருவன் மலை , செம பொருள் - பாமபொருள . 

909. ஏற்ருர் , அந்தமிலார் வைகும் தொன்னகர் அறைய நல்லூர் எனக் 
கூட்டுக . அந்தணள் முன்னானோர் - பிரமன் முதலியோர் . விருந்த நாமம கோலம் 
தந்தையர் - பழமலை நாதர் - சிவபெருமான் , 
910. பரிபுரம் - சதங்கை . 

பாவை வில் பிடிக்க - என்றது சிவபெருமான் இடக் 
வில்லைப் பிடி ததமையால் . சிவசிதம் - அம்பு . புரந்தரன் முன்னோரை 
இந்திரன் முதலிய தேவர்களை . விரும்பு கா - திருவதிகை . 3 ) க எரி புரந்தவர் - 
கையில் அக்கினியை வைத்துக் காப்போர் ; அந்தணா , 


கையால் 


198 


திரு அம்பர்ப் புராணம் 


சிதம்பரம் 


911 . 


வாடுகின் றாரா யின்னு மலர்மிசை யோனு மாலும் 
தேடுகின் றாராய் நிற்பச் சிதம்பரத் தங்கை சென்னி 
சூடுகின் றாராய்த் தொண்டர் துதித்தர கரவென் றார்ப்ப 
ஆடுகின் றார்பொற் பாத மஞ்சலி செய்து போற்றி 


காழி , புள்ளிருக்கு வேளூர் , புன்கூர் . திருவெண்காடு , கடவூர் 


912. ஆழிசூழ் காழி போற்றி யமைந்தபுள் ளிருக்கு வேளூர் 

வாழிசென் றிறைஞ்சிப் புன்கூர் வளமலி திருவெண் காடு 
பாழிசேர் கடவூ ராங்கட் பயிறலம் பலவும் போற்றிச் 
சூழிமால் யானை வேந்தன் றுனைந்துமா யூரஞ் சார்ந்தான் . 


மாயூரம் 


913 . 


காவிரி யிடப தீர்த்தங் கண்ணுற்றுக் கமழ் நீ ராடித் 
தா விரி நீறு பூசித் தம்பிரான் றளியுட் புக்கு 
நாவிரி புகழான் மிக்க வள்ளலை நயந்து போற்றிப் 
பூவிரி யலங்கன் மார்பன் பச்சிமம் பொருந்தச் செல்வான் . 


மூவலூர், துருத்தி , அழுந்தூர் , ஆவடுதுறை 


அன்னமார் பொய்கை சூழு மணி திகழ் மூவ லூரும் 
சொன்னவா றறிவார் மேய துருத்தியுந் தொழுதா ரென்றும் 
இன்னறீ ரழுந்தூர் மாடக் கோயிலு மிலஞ்சி தோறும் 
துன்னமா மலர்சா லெங்க ளாவடு துறையும் போற்றி . 


913. காழி - சீகாழி . புள்ளிருக்குவேளூர் வைத்தீசுவரன் கோயில் , புன்கூர் - 
திருப்புன்கூர் . பாழி - முனிவர் இருப்பிடம் , திருக்கடவூர் மயானம் என்றும் பெய 
ருண்டு . துனை தல் - விரைதல் . 


913. இடப தீர்த்தம் - மா யூரத்திலுள்ள காவிரித் துறை , தாவு இரி நீறு - குற் 
றத்தைப் போக்கும் திருநீறு . தவி - கோயில் ; வள்ளலார் கோயில் மாயூரத்தில் 
உண்மை காண்க . பச்சிமம் - மேற்கு . 


914. அன்னம் ஆர் பொய்கை - அன்னப் பறவைகள் மிகுந்துள்ள குளங்கள் . 
துருத்தி - குற்றாலம் 

இலஞ்சி - நீர் நிலை . ஆவடு துறையை ஆசிரியர் 
எங்களாவடு துறை என்று சிறப்பித்தல் காண்க 


என்பது . 


15. நந்தன் வழிபடு படலம் 


199 


திருக்கோடிகா , கஞ்சனூர் , மங்கலக்குடி , குறுக்கை , திருவிடைமருதூர் , 

திருநாகேசுவரம் , கும்பகோணம் 


915 , பாடிகா வலைமே வாதார் பண்பினன் கிறைஞ்சிப் போற்றும் 

கோடிகா கஞ்ச னூர்மங் கலக்குடி குறுக்கை மூதூர் 
நாடிவா னவர்க ளேத்து மிடைமரு தூர் நா கேசம் 
நீடிமா முனிவர் போற்று நிறைவளக் கும்ப கோணம் 


திருவலஞ்சுழி , பட்டீச்சுரம் , திருச்சத்திமுற்றம் , நல்லூர் , ஆவூர் . 

கருகாவூர் , திருவையாறு , நெய்த்தானம் , ஆனைக்கா 


916. திருவலஞ் சுழிபட் டீசந் திருச்சத்தி முற்ற நாளும் 

பொருவரு நல்லூ ராவூர் புண்ணியக் கருகா வூர்சீர் 
தருவளத் திருவை யாறு தாயெனப் பொலிநெய்த் தானம் 
இருவினை தபுமா னைக்கா விவையெலா மிறைஞ்சிப் போற்றி 


சிராமலை , எறும்பியூர் , நெடுங்களம் , திருக்காட்டுப்பள்ளி , 

திருப்பூந்துருத்தி , கண்டியூர் 


917. தராதலம் புகழா நிற்குந் தந்தையே தாயாய் மேவும் 

சிராமலை தொழுதெறும்பி யூர்நெடுங் களஞ்சே வித்துப் 
பரா வுறு காட்டுப் பள்ளி பாடல்சால் பூந்துருத்தி 
அராவணை யண்ணல் போற்றுங் கண்டியூரனைத்தும் போற்றி 


சோற்றுத்துறை, வேதிருடி , பாலைத் துறை , வழுவூர் 


918 . 


தொழுபவர் வினை தீர் சோற்றுத் துறைவேதி குடியும் போற்றிச் 
செழுமலர்ப் பொய்கைப் பாலைத் துறையகஞ் சென்று தாழ்ந்து 
பழுதறு வழியி னுள்ள பஃறல மெலலாங் கண்டு 
வழுவற முனிவர் போற்றும் வழுவூர்வீரட்டம் புக்கான் . 


915. திருக்கோடிகா , கஞ்சனூர் , மங்கலக்கும் , குறுக்கை .. திருவிடைமருதூர்.. 
திருநாகேச்சுரம் , கும்பகோணம் என்ற திருத்தலங்கள் இங்குக் கூறப்பெற்றுள்ளன . 
பாடிகாவல் - வழக்கு விசாரிப்போர் ஒப்ப நாடிச் செய்யும் ஒரு தண்டம் ; பாடிகாவலில் 
பட்டுக் கழிதிரே என்பது தேவாரம் . : பாடிகாவல் மேவுவார் பெருங்குற்றம் செய்தவர் 
என்பதாயிற்று . 


917. தராதலம் - பூமி . அரரவணை அண்ணல் - திருமால் . 


918. பஃறலம் - பல தலம் , வழுவூர் வீரட்டம் 

பல தலம் , வழுவூர் வீரட்டம் - தன்னை எதிர்த்த யானையை 
றைவன் கொன்று அதன் உரியைப் போர்த்த தலம் . 


200 


திரு அம்பர்ப் புராணம் 


திருப்பாம்புரம் , திருவீழிமிழலை 


919. கரியுரி போர்த்த மேனிக் கண்ணுதற் பரனைப் போற்றி 

அரிபுகழ் பாம்பு ரத்தை யடைந்துநெஞ் சுருகித் தாழ்ந்து 
தரிசனஞ் செய்யு மன்பர் தவாதபே ரின்பந் துய்க்கத் 
திரிமல வாற்றன் மாற்றுஞ் திருவீழி மிழலை புக்கான் . 


920 . 


விண்ணிழி விமான மேய விமலவா னந்த வாழ்வைக் 
கண்ணிழி யருவி பொங்கக் கையிணை சென்னி யேற 
எண்ணிழி வனைத்து நீங்க விறைஞ்சுபு வெளியே வந்து 
புண்ணிழி வேல்போ னெஞ்சுட் பொருதுயர் வருத்தச் சோர்வான் . 


நந்தன் வருந்துதல் 


921 * இத்தனை தலங்க ளெல்லா மிறைஞ்சியு மந்தோ கெட்டேன் 

முத்தனை முனிவர் கோனை முருக்கிய பழிதான் செய்யும் 
அத்தனை துயருட் சற்று மகன்றில தினியென் செய்கேன் 
பித்தனை யொத்தே னென்று பிதற்றுபு குணபாற் செல்வான் . 


நந்தன் அம்பர் எல்லையை அடைதல் 


921 . 


குண திசை விருப்பிற் செல்லுங் கோமகன் முற்பவத்தின் 
அணவுபுண் ணிய முன் னீர்க்க வலர் ந்தெழு மூக்கத் தோடும் 
குணமுற நடந்து சென்று கொண்டல்கண் படுக்க வோங்கி 
மணமலி பொழில்சூ ழம்பர் மா நக ரெல்லை யுற்றான் . 


அம்பரெல்லையில் பிரமகத்தி நீங்குதல் 


923 . 


அம்பர்மா நகரத் தெல்லை யடைதலும் விடாது பற்றி 
உம்பரு மருளச் சீறி யுடற்றிடும் பிரம கத்தி 
இம்பரென் செய்கு வாமென் றிரிந்துபின் றொடரக் கண்டான் 
நம்பர் த மருளே யென்று நயந் தன னந்த மன்னன் . 


1} 20 . 


திரு, வீழி மிழலையி ஒன்ள து விண்ணிழி விமானம் என்பர் . விமல ஆனந்த 
வாழ்வு - சிவபிரான் . 


921 . 


குணபால் - கிழக்குத்திக் 

க்கு . 


922 . 


பவம் - திறப்பு . அவுதல் - சோதல் . 


U33 . இம்பர் என் செய்குவாம் என்றது பிரமகத்தியின் கூற்று . 


15. நந்தன் வழிபடு படலம் 


201 


924. நிழலென விடாது பற்றித் தொடர் தரு நெடிய பாவம் 

கழலுபு மெல்ல மெல்லத் தொடர்வது கண்ட மன்னன் 
அழலவிர் விழியான் மேய வற்பு தத் தலமீ தென்று 
சுழலுத றவிர்ந்த நெஞ்சிற் சூழுபு நடக்க லுற்றான் . 


கோயிலின் முன் மன்னன் சில முனிவர்களைக் காணல் 
925. புற நகர் கடந்தப் பாலா மிடைநகர் கடந்து போய்மேல் 

உறமிளிர் வளத்தா லான்ற வுண்ணகர் கடந்து சென்று 
மறமலி சூலத் தண்ணல் வளர்பெருங் கொயில் கண்டத் 
திறமலி தளிமுன் னாகத் திகழ்முனி வரையுங் கண்டான் . 


926. தாயினைக் கண்டு வாட்டந் தவிர் தரத் தழைந்து செல்லும் 

சேயினைப் பொருவ மன்னன் செம்முனி வரரைக் கண்டு 
வீயினைப் பொருமன் னார் தம் பா தத்து விரைந்து தாழ்ந்து 
நோயினைத் தவிர்ந்தே னென்று நுவன் றெதிர் கிடந்தா னன்றே . 


முனிவர் அரசனை விராரித்தல் 
927. எழுகவென் ராசி கூறி யெழுந்தபின் னரச னென்று 

செழுமுனி வரர்க டேர் ந்தெத் தேய நீ நாம மியாது 
பழுதெவ னுற்ற தெம்மா லாவதென் பகர்தி யென்னத் 
தொழுதெழுந் தரசன் மீட்டுந் துதித்திது சொல்ல லுற்றான் . 


928 . 


மன்னன் முவிவரரிடம் கூறினவை 
மேயகாம் போச மன்னன் விளம்புபேர் நந்த னென் பேன் 
ஆயகான் வேட்ட மேற்சென் றடுபுலிப் போத்தென் றெண்ணி 
மாயமில் பிங்க லாக்கன் வன்றாக் கதண்மேற் போர்த்து 
நேய மோ பருத்த றே ரே னெடுஞ்சரந் தூண்டி னேனால் . 


929. அன்னவ னிறந்தா னாக வடர் ந்தெழு பிரம கத்தி 

தன்னமு மிரக்கமின்றிச் சாடுத லுற்ற காலை 
என்னசெய் குதுமா லென்னா வெண்ணருந் தலங்க ளெல்லாம் 

பொன்னவிர் சடில மோலிப் புராணனைப் போற்றி னேனால் . 
024. அழல் அவி விழியான் - சிவபிரான் . சுழலுதல் - கலங்குதல் . ருமுபு - கருதி . 

926. வீ - மலர் . முனிவரின் பாதத்துக்குத் தாமரை மலர் . ( பி - ம் . ) 3. விரைந்து 
வீழ்ந்து . 

927. பழுது எவன் உற்றது - உனக்கு உண்டான கேடு யாது ? 
928. ( 1 - ம் ) ( 2 ) வேட்டை மேற் . தாக்கு அதள் - புலித்தோல் . 
929. தன்னமும் - சிறிதும் . 


202 


திரு அம்பர்ப் புராணம் 


930. தலமெலாஞ் சென்று சென்று தாழவுந் தாழா தாயென் 

நலமெலாங் குலைத்த திந்தத் தலத்தக நண்ண வே தன் 
வலமெலா மொடுங்கி நீங்கி யணித்தன்றி மருவிற் றாலென் 
குலமெலா முய்ய நீவிர் குறித்துணர்த் திடுவீ ரென்றான் . 


முனிவரர் கூற்று 


931 . 


ஈதொரு பொருளோ விந்த விருந்தலத் தினுக்கிங் குள்ள 
மாதொரு பாகர் செய்யு மாப்பெருங் கருணை யாலே 
தீதொருங் கொழியு மின்னே திருப்பெருங் கோயில் புக்குப் 
போதொருங் கியலக் கொண்டு போற்றுகென் றேவி னாரால் . 


நந்தன் செயல் 


932. அடியனே னுய்ந்த னேனென் றஞ்சலி கூப்பி மன்னன் 

முடிவிலா வின்ப வாழ்க்கை முனிவர்பால் விடைகொண் டேகிப் 
பொடியணி மேனிப் பெம்மான் புரிந்தமர் கோயில் புக்குக் 
கடிமலர் நிறையப் பூத்த வன்னமாம் பொய்கை கண்டான் . 


933 . 


நீருரு வெனினும் பாவக் காட்டை நீ றாக்குஞ் சோதிப் 
பேருரு வாய வன்னப் பெரும்பெயர்ப் பொய்கை மூழ்கிச் 

ருரு வாய நீறுந் திருந்துகண் மணியுந் தாங்கிக் 
காருரு வாய கண்டக் கடவுண் முன் குறுகி னானால் . 


சீ 


நந்தன் பிரமபுரிசரைப் பூசித்தல் 


934 . 


வரைமிசை முளைத்த தெய்வ மருந்தையன் புடையார்க் கெய்ப்பில் 
விரை தர வுதவும் வைப்பை விரைமலர்ப் பிரமன் போற்றக் 
கரையகல் வரங்கொடுத்துக் காத்தகற் பகத்தைக் கண்டு 
புரையற வுய்ந்தே னென்று போற்றுபு பணிந்து வீழ்ந்தான் . 


1935 . 


பலதரம் பணிந்து வீழும் பலதர மஞ்ச லிக்கும் 
பலதரந் து திமு ழக்கும் பலதர மங்கை கொட்டும் 

தர நடனஞ் செய்யும் பலதர மாவா வென்னும் 
பலதர முள்ளத் துள்ளும் பல தரந் தழுவற் கெண்ணும் . 


பல 


931. இந்தத் தலத்துக்கு ஈது ஒரு பொருளோ என்று மாற்றுக . போது 
மலர்கள் . 


932. முடிவிலா இன்ப வாழ்க்கை - பேரானந்தப் பெருவாழ்வு . 


934 , 
சேமிப்பு . 


எய்ப்பில் வைப்பு - ஆபத்துக்காலத்து உதவுவதற்காக வைக்கப்பெற்ற 


15. நந்தன் வழிபடு படலம் 


203 


936 . 


உரைசெயுந் தரமி லன்பே யுருவமாய்ப் பொலியு நந்தன் 
வரைசெயு மொருபினாகம் வாங்கிமுப் புரம்பொ டித்தும் 
திரையுறுங் கடனஞ் சுண்டுந் தேவரைப் புரந்த பெம்மான் 
புரைசெயும் பதமிவ் வண்ணம் போற்றுபு வெளியே வந்து 


937 . 


புண்ணிய மலிந்த தாய்வம் புவனப்பூங் குழலாள் கோயில் 
நண்ணிய விருப்பிற் புக்கு நயங்கெழத் தொழுது போற்றிப் 
பண்ணிய வருளிற் றாழா வரணதே வரையும் போற்றித் 
தண்ணிய குணத்தான் மிக்க தராதிபன் வெளிவந் தானால் , 


அரசனை விட்டுப் பிரமகத்தி முற்றும் நீங்கியது 
938. பிரமனுக் கருளிச் செய்த பிரமபு ரீச ராய 

பரமரைக் காலந் தோறும் பத்தியின் வணங்கிப் போற்றும் 
கிரமமிக் கவனாய் நின்ற மன்னற்குக் கிளக்கு மன்னார் 

வரமலி யருளான் முற்று மாய்ந்தது பிரம கத்தி . 
939 . அயலமர் தோற்ற முந்தீர்ந் தந்தணற் கொன்ற பாவம் 

மயலறத் தீர்ந்து மாய்ந்த வண்ணங்கண் டாடிப் பாடிப் 
புயலமர் தடக்கை மன்னன் புண்ணிய முனிவர் பாற்போய் 
வியலமர் பாதம் போற்றி விண்ணப்பஞ் செய்தா னன்றே . 


940 . 


முனிவரர் கூற்று 
அனையவர் மகிழ்ந்து மன்னா வம்பரென் றுரைக்கு மிந்தப் 
புனைவளத் தலத்திற் கீதோர் பொருள் கொலோ நினைத்த போது 
நினைவரும் பாவ மெல்லா நெருப்பிடைத் துய்யா மெண்ணில் 
வினை தபுத் திகமுன் மூன்று மேதக வளிக்கு மன்றே . 


முனிவர்கள் நந்தலுக்கும் சில பணித்தல் 
941 . என்றனர் மீட்டு நண்ணி யிறைஞ்சியிங் கடியேன் செய்யும் 

நன்றமை பணியா நீவிர் நயந்தருள் செய்க வென்னக் 
குன்றவிற் குழைத்தா ரன்ப ராங்குல முனிவர் சேர்ந்து 

வென்றதிண் புயத்தாய் கேட்டி யெனவிவை விளம்ப லுற்றார் . 
936. பினாகம் - சிவபிரானுக்குரிய வில் . பொடித்தல் - திருக்கல் . திரை உறும் 
கடல் நஞ்சு எனப் பிரிக்க . புரை - பெருமை . பதம் - பாதம் . 
937 . 

ஆவர 

வரணதேவர் - கோயிற் சுற்றில் அமைந்த தேவர்கள் . 
938. கிரமம் - ஒழுங்கு . கிளக்கும் அனனார் - சொல்லப்பட்ட பிரமபுரீசர் . 

939. அயல் அமர் தோற்றம் - தன் பக்கத்தில் நெருக்கமின்றி ) இருக்கும் 
தோற்றம் . மயல் - மயக்கம் . 

940. துய் - பஞசு . வினை தபுத்து - விளைகளைக் கெடுத்து . இகம் முன் மூன்றும் . 
இம்மை , மறுமை , வீடு என்ற மூன்றும் . 

941. பணிய - பணிகள் யாவை ? 


204 


திரு அம்பர்ப் புராணம் 


942 . 


பரசிவ தரும மேலாப் பகருமெத் தருமத் திற்கும் 
வரமுறு மதனா லிங்கண் வயங்கவா லயம்பு துக்கி 
விரவுபல் வளஞ்சால் பூசை விழாமுதற் சிறப்புச் செய்து 
கரவிலந் தணர்முன் னோர்க்குக் கனிந்தன மூட்டு வாயால் . 


943 . 


மன்னன் தன் நாடு திரும்பியது 
சிறந்தவித் தலத்தி னின்னுஞ் சிவலிங்கப் பதிட்டை செய்தி 
மறந்தபு புராணங் கேட்டி மற்று நன் கமைத்தி யென்று 
நிறந் தழை முந்நூன் மார்பர் நிகழ்த்தலுந் தலைமேற் கொண்டு 
புறந்தர லில்லா வாண்மைப் புரவல னெழுந்து போனான் . 


914 . 


போனமன் னவன்வ ளக்காம் போசதே யத்து நாப்பண் 
ஆனதன் னகரை யுற்ற னமைச்சரே யாதியாய 
மானவர் பலருஞ் சூழ மகிழ்ந்தள வளாவி யுற்ற 
ஈனமெவ் விடத்தி லெவ்வா றிரித்தனை யென்றார்க் கோதும் . 


945 . 


மன்னன் அம்பரின் பெருமைகளைப் புகன்றது 
எண்ணருந் தலங்க ளெல்லா மெய்துபு பணிந்துந் தீரா 
நண்ணரும் பிரம கத்தி நயந்தகா விரிக்குத் தென்பால் 
விண்ணரும் பரவா ரூர்க்கு மேவிய வடபா னாப்பண் 
கண்ணரும் வளத்திற் றோன்றுங் கரிசிலோர் தெய்வத் தானம் . 
அரிசிலென் றொருபே ராறு மன்னமாம் பொய்கை யென்னும் 
கரிசி லோர் தடமு மாங்குக் கலப்புறு மெந்த ஞான்றும் 
துரிசிலா முனிவர் சூழ்வர் சுரு தியான் முதலோர்க் கின்பம் 
பரிசிலாக் கொடுத்த தம்பர்ப் படர் தரக் கழிந்த தம்மா . 


946 . 


கனிந்து 


947 . அம்பரென் றுரைக்கு மந்தத் தலத்தனு தின மந் தீரா 

தும்பர்வந் திறைஞ்சா நிற்ப ருத்தமத் துத்த மங்காண் 
இம்பர்மற் றதற்கு நேரா மொரு தல மில்லை யில்லை 

நம்பருற் றவர்க்கெஞ் ஞான்று நல்லருள் சுரவா நிற்பர் . 
942. வரம் உறும் மேன்மையாகும் . முன்னோர் முதலியோர் . 
அன்னம் ஊட்டுவாய் என்க . 
943 , பதிட்டை . பிரதிஷ்டை 

மறம் - பாவம் . மற்றும் - இன்னும் . நிறம் - 
மார்பு . புறந்தரல் இல்லா ஆண்மை - { பகைவர்க்குப் ) புறங்கொடாத வீரத்தை 
யுடைய . 

944 . மானவர் - பெருமை பொருந்திய அரசுச் சுற்றத்தார் . ஈனம் - இங்குப் 
பிரமகத்தியால் வந்த கேடு , இரித்தல் - தீக்குதல் , 

945 . விண்ணர் விண்ணவர் ; தேவர் . கரிசு இல் - குற்றமற்ற . 

946 , தடம் - குளம் . துரிசு குற்றம் . சுருதியான் - பிரமன் . படர் தரல் - 
செல்லுதல் . கழிந்தது - நீங்கிற்று . 

947. நம்பர் - சிவபிரான் . 


. 


15. நந்தன் வழிபடு படலம் 


205 


948 . 


ஆங்கு நா னடையு முன்ன ரகன்றது பிரம கத்தி 
வீங்குபே ருவப்புற் றாங்கு மேவிய முனிவர் பாலென் 
தீங்குகூ றினனன் னாருஞ் சிந்தையி னிரக்க மேவிப் 
பாங்குசேர் பரனைப் போற்றப் பண்ணினர் பணிந்தேன் சின்னாள் . 


நந்தன் மிண்டும் அம்பரிலேயே வந்து தங்குதல் 


949 . 


தன்னமு மில்லா வண்ணஞ் சாய்ந்ததென் றீமை யெல்லாம் 
அன்னமும் வராக முந்தே றாதவர் சேவைக் காக 
இன்னமு மாங்குச் சேறற் கெண்ணினே னென்றே ரைந்து 
வன்னமு மகலா நாவின் மன்னவனிதனைச் செய்தா 

ன் . 


950 . 


உத்தம னெனுந்தன் மைந்த னொருவனுக் கபிடே கஞ்செய் 
தெத்தம னிய நன் மோலி யிணையெனு மோலி சூட்டிச் 
சுத்தம னாகி யாடி கமை நின தென்று தீர்த்து 
வித்தம னே கங் கொண்டு மேவினா னம்பர் மீட்டும் . 


951 . 


பெருமுனி வரரைத் தாழ்ந்து பிறங்குமந் நகரி னோர்சார் 
வருபரி சனருந் தானும் வைகுதற் குறையு ளாக்கி 
உருவர ணகழி சூழ வுறுத்தியெவ் வளனு மல்கும் 
திருவ நன் கமையச் செய்து சிறப்பவாங் கிருந்து கொண்டு 


அரான் ஆலயம் புதுப்பித்தல் 


952 


மழை தவழ் கோபுரங்கன் மண்டபம் விமானம் யாரும் 
விழைமடைப் பள்ளி யாக சாலைவே திகைசோ பானம் 
தழை தர வியற்றித் தீர்த்தத் தடந்துறை புதுக்கிச் சூழ்ந்த 
பிழை தபு மதில்க ளெல்லாம் பிறங்குற வியற்றி னானால் , 


948. போற்றப் பண்னினர் - போற்றுமாறு என்னை ஆக்கினர் . 


949. வன்னம் ; வர்ணம் - எழுத்து . ஐந்து வன்னமும் அகலா நாவின் மன்ன 
வன் 

பஞ்சாக்ஷரத்தை எப்பொழுதும் ஜபித்துவரும் நாககையுடைய அரசன் . 


950. தமனியம் 

தமனியம் - பொன் . எந்த மேரலி இதற்கு இணை என்று சொல்லும் படி 
யான மோலி என்க . சுத்த மன் ஆகி - தூய அரசத்தன்மை பொருத்தி . ஆள் + தி - 
ஆடி . வித்தம் - பொருள் ; பொனனும் ஆம் . 


1) 11 


2 றையுள் - இருப்பிடம் . உறுத்தல் - செய்தல் . 


952. சோபானம் 


படிக்கட்டு , 


மரங்கற - விளங்க 


206 


திரு அம்பர்ப் புராணம் 


ஆலயத்துக்கு ஆவன பிறவற்றையும் அளித்தல் 


953 . 


குடைகொடி யால வட்டங் கோணிய தண்ட மாதி 
மிடைபல விருது மியானை விலாழிமா விரதம் வெள்ளே 
றடையிவை யாதி யாய வூர்தியு மவிர்செம் பட்டும் 
கடைமணிக் கலிங்க மும்பொற் கலிங்கமு முதலாந் தூசும் 


954 . 


மணிமுடி சன்ன வீரம் வண்குழை யொளிர்கே யூரம் 
அணிமணிக் கடக மாழி யாரமொண் மதாணி யாதிக் 
கணிதமில் பணியுஞ் செம்பு கஞ்சம்பித் தளைவெண் செம்பொன் 
திணிதர விவற்றிற் செய்பாத் திரங்களு மாக்கி னானால் . 


திருவிழாக்கள் 


955 . 


தின விழாப் பக்க மேய திருவிழாத் திங்கட் சாறு 
கனமிகு மாட்டைச் சாறு பவித்திரங் காமர் கோடை 
என நவில் சாறு சீத வாவியி னியங்குஞ் சாறு 
மனனவிர் மற்று முள்ள சாறெலாம் வயங்கச் செய்தான் . 


பிற அறங்கள் 


956 . 


அன்னசத் திரமுந் தெண்ணீரமைந்தபந் தருமி யற்றிப் 
பன்னமென் றளிர்பூ மல்கப் பரந்தநந் தனமுங் கண்டு 
சொன்ன முன் பிறவும் வாரிச் சோதிபா லன்ப ராய 
முன்னவர் முதலியா வோர்க்கு முனிவற வீசி னானே . 


957 . 


அன்னமாம் பொய்கை தோய்ந்து மரிசினீர் படிந்தும் வேட்ட 
என்னவு மெளிதி னல்கு மிந்திரப் புனல் படிந்தும் 
பன்னரும் வரைமே லேறிப் பரமரைச் சேவை செய்தும் 
கன்னலங் குதலை யம்மை கான்மலர் பணிதல் செய்தும் 


953 . மிடை - செறிந்த . விலாழி - குதிரையின் வாய் நுரை . இரதம் - தேர் . 
ஏறு - இடயம் . கடை மணி கலிங்கம் கடைந்தெடுத்த மணிகள் பதிக்கப்பெற்ற 
ஆடை . 

இச் செய்யுளில் ஆலயத்துக்குரிய விருதுகள் , வாகனங்கள் , 
ஆகியவை கூறப் பட்டுள்ளன . 

தூசு - 

வஸ்திரம் . 
954 . சன்னவீரம் 

ஒருவகை வெற்றிமாலை . கேயூரம் - தோள்வளை . கணித 
மில் - கணக்கற்ற . 


ஆடைகள் 


955. பக்கம் மேய திருவிழா - பக்ஷ உற்சவம் . மனன் அவர் - மனம் மலர்தற்குரிய 
956 . பன்னம் பர்ணம் ; 

இலை , நந்தனம் - நந்தவனம் . சொன்னம்முன் 
பொன் முதலிய . சாறு - விழா . சோதி - கடவுள் . 
957 . என்னவும் எ துவும் . 

றைவன் கோயில் நிற்கும் மாடம் . 
கன்னல் - கரும்பு . கால் மலர் - திருவடிமலர் . 


வரை 


15. நந்தன் வழிபடு படலம் 


207 


958 . 


மேயவட் டாங்க மாக விதித்தபஞ் சாங்க மாக 
நாயக னெதிர்ப ணிந்து நகுமணிக் கோயில் சூழ்ந்தும் 
தூயவன் புடையார் மாட்டுத் துன்னியும் புராணங் கேட்டும் 
மாயமி லன்பு மேன்மேல் வளர்ந்தெழ வளர்ப்பா னந்தன் . 


வேறொரு கோயில் அமைத்தல் 
959. அந்தமா நகரி னோர்சா ராலய மொன்று கண்டு 

முந்தமா தவத்தான் மிக்க முனிவரர் புகன்ற வாறே 
கந்தமார் கொன்றை மோலிக் கயிலாய நாத ரென்னும் 
சந்தமார் நாமஞ் சொற்றோர் சிவலிங்கந் தாபித் தானே . 


930 . 


தளை தவிர் பிரம லிங்கத தம்பிரான் றனக்குஞ் செம்பொன் 
வளையவிர் முன்கை வம்பு வனமலர்க் குழலி னாட்கும் 
களைகொணித் தியமுன் மூன்றுங் கவின் பெற நடக்கு மாறே 
விளை நிலந் துடவை யாதி மிதப்பமேன் மேலு நல்கி 


961 . 


கட 


காரணங் 

ந்தா ராய கயிலாய நாத ருக்கும் 
பூரணப் பொருளா யுள்ள புவனே சப் பெருமா னார்க்கும் 
நாரண வமையும் பூசை விழாமுத னடக்கு மாறும் 
தாரணி வியவா நிற்கு மூதியம் பலச மைத்தான் . 


962 . 


ஆய்ந்தசீர் நந்த னென்பா னன் பினிவ் வாறே பன்னாள் 
ஏய்ந்தபே ரறம்வ ழாம வியற்றுபு மகிழ்ச்சி மேவப் 
பாய்ந்தநீர்க் கடல்சூழ் வைப்பிற் பற்பல வுயிருஞ் சாம்ப 
வாய்ந்தகோ ணிலைதி ரிந்து மழை பெயன் மாறிற் றன்றே . 


3 வ ] 


பஞ்ட நிலை 
963. மழைபெயன் மாறலும் வற்க டங்கிளர்ந் 

துழை நிரப் புற்றதா லுறு நிரப்புற 
விழை தரு புவியிடை மேய யாவரும் 
குழைதரு பெரும்பசிக் கோட்பட் டாரரோ . 


958. அட்டாங்க , பஞ்சாங்க நமஸ்காரங்கள் : இறைவனைப் பணியும் முறைகள் . 
அன்பு - இங்குப் பக்தி . 

960. தளை - பாசம் . நித்திய முன் மூன்று - நித்தியபூசை ; விசேட நாட்சை ; 
திருவிழாக்கள் . துடவை - தோட்டம் மிதப்ப - நிரம்ப . 

961. நார் அண அன்பு பொருந்த . 
962 . 

கடல் சூழ் வைப்பு - பூமி , கோள் நிலை . கிரக நிலை . 
963. வற்கடம் பஞ்சம் . 

பக்கங்களில் . நிரப்பு - வறுமை , பஞ்சம் 
நாடெங்கும் பரவியது என்க தழைவு - மெலிவு . கோட்படுதல் - பீடிக்கப்படுதல் , 


ழை 


208 


திரு அம்பர்ப் புராணம் 


964 . 


உண்ணு நீர் வறந்தன ருடம்பு மாசற 
மண்ணு நீ ரெவ்வயிற் பெறுவர் மாநிலத் 
தண்ணு நீர்மையிற்றிரு வமைந்த யாவரும் 
எண்ணு நீர் மையர் நனி யிரங்கி னாரரோ . 


965 . 


செழுமழை யொழியவே ளாளர் செய்தொறும் 
உழுதொழி லொழிந்தன ரொழிய மற்றது 
வழுவற வியக்கிடு மற்றை மூவரும் 
கெழுமுதந் தொழிலொரீஇக் கிடந்து ளாரரோ . 


966 . 


மறையவர் பசித்தனர் மனுவென் றோது நூல் 
துறையவர் பசித்தனர் தூக்கு கோலுடை 
நிறையவர் பசித்தனர் நிலமெ லாமுழும் 
முறையவர் பசித்தனர் மொழிவ தென்னினி . 


967 . 


மாறுவேண் டினரலர் மள்ளர் மாதவப் 
பேறுவேண் டினரலர் பெரிய ராடுதற் 
காறுவேண் டினரல ரந்த ணாளருண் 
சோறுவேண் டினர்பல துறையு ளார்களும் . 


968 . 


பொருசிலை மாரவேள் போரி னீங்கினன் 
வெருவரும் விடரெலாம் விரத்தர் போன் றனர் 
பெருகொளிக் கொழு நரைப் பிழைக்கு மாதரும் 
ஒருவரு மருந்ததி யொத்து வைகினர் , 


964. மண்ணுதல் - கழுவுதல் ; குளித்தல் . அண் ணும் நீர்மையில் திரு அமைந்த - 
( இரவலர் ) நெருங்குதற்கு உரியவாறு செல்வம் படைத்த எண்ணும் நீர்மையர் - 
( யாது செய்வதென்று ) ஆலோ சிக்கும் நிலைமை யுடையவராய் . 


965. செய்தொறும் வயல்தோறும் . மூவரும் - அந்தணர் , அரசர் , வணிகர் 
என்போர் . கெழுமு - பொருந்திய , ஒருவுதல் - நீங்குதல் , 


966. மனு ... துறையவர் - நீ திநெறியில் ஆளும் அரசர் . 

ஆளும் அரசர் . தூக்கு கோலுடை 
நிறையவர் - வணிகர் . உழும் முறையவர் - வேளாளர் . 


967 . 


மள்ளர் - படைத்தலை வீரர் . 


மாறு - பகைமை . 


பெரியர் - முனிவர் . 


968. மாரவேள் மன்மதன் . விடர் - காமுகர் . விரத்தர் - விரக்தர் ; ஆசை 
யற்றவர் . கொழுநரைப் பிழைத்தல் - கணவருக்குத் தீங்கிழைத்தல் . ஒருவு அரும் - 
( கற்பு ) நீங்கலில்லாத . பஞ்சத்தால் நன்மையும் விளைவதாக நகைச்சுவை படக் 
கூறுகின்றார் . 


15. நந்தன் வழிபடு படலம் 


209 


969. கரவுளெண் ணார்களுங் கரவு செய்தனார் 

விரவுபல் பொருளிலு மேவ வஞ்சிக்கும் 
உரவறி யார்களு முறப்பு ரிந்தனர் 
தரமகல் சிறுபொருண் மாட்டுஞ் சாரவே . 


970 . 


ஒருவருண் டிடுபொழு தொருவ ரீர்ப்பர்மற் 
றிருவரு மீர்ப்பர்மிக் கிவர்க லாய்த்திட 
மருவரு மயலுளார் வந்து பற்றுவார் 
பெருகுவற் கடம்புரி பெற்றி யென்சொல்கேன் . 


971 . 


வள்ளவா யமுதுண வளர்ந்த கிள்ளைகள் 
தள்ளரும் பசிதலைக் கொண்டு சாய்ந்தன 
நள்ளரு மவைக்குறு நலிவு சொல்வதென் 
விள்ளரு மெறும்பிற்கு மிசைவின் றாமெனில் . 


பஞ்சக் காலத்தில் நந்தன் செய்தது 
972 , இன்னணம் வற்கட மெய்துங் காலையில் 

பன்னரு வேனிலிற் பரந்த மா நதி 
என்னரு முயன்று நீ ரேற்க நல்கல் போல் 
தன்னரும் பொருள்சில நாட வாதுய்த்தான் . 


973 . 


நந்தன் பிரமபுரீசரிடம் முறையிடல் 
உளபொருள் வறத்தலு முள்ள வாகிய 
அளவறு பூணெலா மழித்து நல்கினான் 
வளரொளி யவைகளு மாண்ட பின்னுளம் 
தளர்வுற வண்ணலார் கோயில் சார்ந்தனன் . 


969. கரவு 

கள்ளம் . உரவு - நச்சுத்தன்மை , தரம் அகல் சிறு பொருள் . 
அற்பப் பொருள்கள் . 

970. கலாய்த்திடு தல் - கலகஞ்செய்தல் , பெற்றி - தன்மை , 
971 . 

வள்ளம் வாய் அமுது - கிண்ணங்களில் வைத்த சோறு . கிள்ளை - கிளி , 
நள் அரும் அவைக்கு - ( மக்களால் ) விரும்பப்படும் 

அருமையான அவைகளுக்கு . 
உணவு . 


மிசைவு 


972. இச் செய்யுள் ‘ ஆற்றுப் பெருக்கற் றஈடு மந்நாளும் என்ற நல்வழிச் 
செய்யுளை நினைப்பூட்டுகின்றது . என்னரும் - எத்தகையவரும் . 

இறுதி யடியில் 
குறிக்கப்பெற்றது நந்தன் செயல் ; அவன் தன் அரிய பொருள்களைச் செலவிட்டுச் 
சில நாள் பாதுகாத்தான் என்றபடி . சில நாள் தவாது உய்ந்தான் எனப் பிரித்துப் 
பொருள் காண்க . 
973. வறத்தல் - வற்றிப்போதல் . ( பி.ம் ) 1. தளர்வற 

14 


210 


திரு அம்பர்ப் புராணம 


974 .. 


975 . 


நந்தன் துதி 
அண்ணலார் கோயிலை யடைந்து தாழ்ந்தெழீஇ 
நண்ணலார் புரந்தப நகைத்த நம்பனே 
ஒண்ணலா ரரசொரு புறத்து றுத்தினாய் 
கண்ணலார் வற்கடங் கலக்கத் தேம்பினேன் . 
பெரும்பசி யுலகெலாம் பிணிக்க வெந்துயர் 
அரும்பிய தது தப வடிய னேனுள 
இரும்பொருண் முழுவது மெடுத்து வீசினேன் 
விரும்புத வுதற்கினி வேறு கண்டிலேன் . 
மன்பதை படுபசி வருத்தங் காண்கிலேன் 
அன்பருக் கெய்ப்பில்வைப் பாய வண்ணலே 
மின்பொலி சடைமதி மிலைந்த செம்மலே 
என்புருச் சுமக்கிலே னிரங்கு றாயெனில் . 


976 . 


977 . 


நந்தன் தன்னுயிரை மாய்த்துக்கொள்ளத் துணிதல் 
என்றுநைந் துருகின னிருகண் ணீருக 
நின்று நெட் டுயிர்த்தன னிலவு பேரருள் 
குன்றுவிற் குழைந்தவர் கொடுத்தி லாரெனில் 
ஒன் றுயிர்ப் பொறையுட லொழித்த லுன்னினான் . 


கடவுள் நந்தன் முன் தோன்றிக் கூறுதல் 
978. நந்தனுட் டுணிபுணர் நந்த நாயகர் 

அந்தமி லன் பின ரியாவ ராயினும் 
கந்தமற் றவர் துயர் காண வல்லரோ 
சுந்தரத் தவனெதிர் தோன்றிச் சொல்லுவார் . 


979 . நந்தநீ வருந்துறே னலியும் வற்கடம் 

சிந்தவித் தளியிலைந் திருக்கை யானை முன் 
உந்தநா டோறுங்கா சொன்று வைக்கின்றாம் 

முந்தநீ பெறிற்பசி முருங்கும் யாவர்க்கும் , 
974. நண்ணலார் - பகைவர் ; இங்குத் திரிபுரர் . ஒள் நலார் அரசு - தேவி . 
கண்ணல் ஆர் - கருதுதல் மிக்க 

975. அது தப - அத்துயர் நீங்க . 
977. குன்றை 

குன்றை வில்லாக வளைத்தவர் என்க . குழைத்தவர் பேரருள் கொடுத் 
திலார் எனில் என்றியைக்க . 

978. உள் துணிபு - உள்ளத்திற் கொண்ட கொள்கையை , நம் தம் நாயகர் - 
இறைவர் . கந்த - கேடுற . மற்று : அசை . கந்தம் அற்று எனப் பிரித்து , கருணை 
யற்று என்றலும் ஆம் . 

979. நலிதல் - வருத்துதல் . சிந்த - ஒழிய . தளி - கோயில் . ஐந்து திருக்கை 
யாளை - விநாயகர் . உந்துதல் - வெளிப்படல் . முருங்குதல் - நீங்குதல் , 


15. நந்தன் வழிபடு படலம் 


211 


980 . 


சிலரடை யினும்பலர் செறிந்த போதினும் 
அலர்பசி தவிர்க்கும்பொன் னாய காசுகாண் 
உலர்தலில் வற்கட மொழியுங் காலையில் 
இலகிய காசுமாங் கில்லை யாகுமால் . 


981 . 


படிக்காசு விநாயகர் என்ற பெயர்க்குக் காரணம் 
கண்டு நீ கொளப்படிக் காசு நல்கலால் 
அண்டுமைங் கரமுளாற் கது முற் சார்பெயர் 
விண்டுக வலைமகிழ் மேவென் றோதுபு 
தொண்டுகொண் டருள்பவர் தோற்ற மாற்றினார் . 


982 . 


அரசன் படிக்காசு பெற்றமை 
அதிர்கழற் காலினா ன கம கிழ்ந்தனன் 
முதிரொளி விநாயகர் முன்னர்ச் சென்றனன் 
பிதிர் தலில் வற்கடம் பெயர்ந்து நீங்குறக் 
கதிருதித் தனையபொற் காசு கண்டனன் . 


983 . 


கண்டனன் மகிழ்ந்திரு கைகு வித்தனன் 
விண்டனன் கவலை நோய் விரைந்து தாழ்ந்துகைக் 
கொண்டன னாடினன் குலவப் பாடினன் 
அண்டனன் கருளிய வருளி தென் னென்பான் . 


984 . 


தளிவலங் கொண்டுதன் னுறையுள் சார்ந்தனன் 
ஒளிகிளர் செம்பொற்கா சொன்ற னாலன்று 
களிதய வருகு நர் பசிக ளைந்தனன் 
வெளியகத் தினும்பசி வினாவி மாய்த்தனன் . 


யாவரும் உணவு பெறுதல் 
985 . மறுதினத் தினுமந்த வண்ணங் கொண்டுகுத் 

தறுதியுற் றிடவெங்கு மவாவி வீசினான் 
இறுதியி லியாவரு மெய்தி யெய்திமிக் 

குறுதியுற் றிடவுணா வுண்டு வாழ்ந்தனர் . 
980. உலர்தல் - அழிதல் . 

981. நீ கண்டு கொள என மாற்றுக . அது முன் சார் பெயர் . படிக்காசு என் 
பது முன்ளே சாரும் பெயராம் ; அதாவது படிக்காசு விநரயகர் என்பதாம் . கவலை 
விண்டு மகிழ் மேவு என்று மாற்றுக . தொண்டு கொண்டு - தத்தளின் தொண்டினை 
ஏற்று . தோற்றம் மாற்றல் - மறைதல் . 

982. கதிர் - சூரியன் . 
984. வெளியகம் - வெளியிடங்கள் , பசி மாய்த்தனன் என்க . 

985. குத்க்ஷத் - பசி . குத் அறுதியுற்றிட - பசி முற்றும் தீங்க . அவாவி 
விரும்பி . 


1212 


திரு அம்பர்ப் புராணம் 


986 , பொருவரு மன்புசால் புரவ லன்கொளும் 

பெரு நிதி யாயவோர் காசு பேணுபு 
வருகு நர் தமக்கெலா மறாது நல்குபு 
தருமுல வாக்கிழித் தன்மை போன்றதே . 


987. இவ்விதம் வற்கட வெல்லை காறுமச் 

செவ்விய குணத்தினான் செம்பொற் காசினால் 
வெவ்விய பசிதப வீட்டி வைகினான் 
அவ்விய முயர்ந்தவ ரகற்றி னாலென . 


பஞ்சம் நீங்கி வளம் சுரந்தமை 
988. மிடி துயர் முதற்பல விளைக்கும் வற்கடம் 

ஒடிதலுங் காசுறா தொழிந்த தப்பொழு 
திடிமுழக் கெழீ இமழை யெங்கும் பெய் தன 

கடிபுனற் றட முதற் கரைபு ரண்டன . 
989 . உழவொலி யெழுந்தன வுறுசெய் யெங்கணும் 

முழவொலி யெழுந்தன மொய்த்த வில்லெலாம் 
மழவொலி யெழுந்தன வானு நாணுற 
விழவொலி யெழுந்தன மேய கோயிலே . 


990. விரும்புகண் மலர் நிலம் விளைந்த சாலிகள் 

கரும்புக ளெழுந்தன காக்கும் வேலியாய் 
அரும்புக ளரும்பின வா வி வாய்க்கருஞ் 

சுரும்புக ளெழுந்தன விளரி தூங்கவே . 
991 . கனிபல துவன்றின காவிற் கூலங்கள் 

நனிபல துவன்றின நாடுந் தேமெலாம் 
வனிபல துவன்றின வென்னும் வண்ணம் போய்ப் 

பனிபல துவன் றின பாரி லெங்குமே , 
986. நல்குபு 

தரும் - படைத்துத் தருகின்ற ; வளர்த்துத் தருகின்ற , 
உலவா கிழி - எடுக்க வெடுக்கக் குறைபடாத பொன் முடிப்பு . 

987 . உயர்ந்தவர் அவ்வியம் அகற்றின துபோல . அவ்வியம் மனக்கோட்டம் ; 
வஞ்சனை . 

988. மிடி - வறுமை . தடம் குளம் . 

989 , முழவு - மத்தளம் . மழவு - இளங்குழந்தை . எங்கணும் என் பதை இடை 
நிலைத் தீபமாக வைத்து , உறுசெய் எங்கணும் உழவொலி யெழுந்தன என்றும் , 
எங்கணும் முழவொலி யெழுந்தன என்றும் கூட்டுக . 

990 . விரும்பு கண் மலர் நிலம் - விரும்பிநோக்கும் கண்கள் ( மகிழ்ச்சியால் ) மலர் 
தற்கு இடமான வயல்களில ; நிலம் சாலிகள் 

காக்கும் வேலியாய்க் 
கரும்புகள் எழுந்தன என்க . விளைந்த : முற்று . சாலி - உயர்ந்தவகை நெற்பயிர் . 
ஆவிவாய் - குளங்களில் . 

விளரி - ஒருவகைப் பண் . 
991. துவன்று தல் - நிறைதல் . கா - சோலை , கூலம் - தானியம் . வனி - நோய் . 


விளைந்த ; 


15. நந்தன் வழிபடு படலம 


213 


992 . 


விள்ளுத ரியார் மழை வளத்தின் மேதக 
வுள்ளுந ரியார்கொடை யொருங்கு மேவலால் 
கொள்ளுந ரியார்நனி குவிவளங்களை 
அள்ளுந ரியாரென வறம லிந்ததே . 


மன்னன் மகிழ்தல் 


993 . 


இன்னண முலகெலாஞ் செழித்தின் பெய்துதல் 
மன்னவ னோக்கியுண் மகிழ்ச்சி பூத்தனன் 
நன்னலப் பிரமபு ரீசர் நாண்மலர் 
வன்னமென் பதந் தொழூஉ மரபினின் றனன் . 


994 . 


நந்தன் இறைவனடி சார்தல் 
பலபகல் பத்திசெய் பண்பின் மேவிய 
நலமலி தொண்டுசா னந்த னென்பவன் 
வலமழு வுயரிய வள்ள லாரருள் 
நிலவுறப் பெற்றடி நீழல் வைகினான் . 


அத்தலத்தில் இன்னும் பலர் பேறு பெற்றமை 


995. இனையமன் னவனென வெண்ணி லாரவண் 

முனைவறப் பூசித்து முத்தி வைகினார் 
வனையுமத் தலப்பெரு மான்மியத்தினை 
நினை தர வளப்பவர் நிலத்தி லியாவரே . 


நைமிசாரணிய முனிவர் புராணம் கேட்டு கிழ்தல் 


996 . 


என்றுநை மிசத்தவ ரியாரு மின்புறத் 
தொன்றுணர் பெருந்தவச் சூத னோசினான் 
கன்றுத லில்லவர் கருத்து முற்றுற 
நன்றுணர்ந் தனமென நவின்று போற்றினார் . 


992 . விள்ளுதல் - சொல்லுதல் . உள்ளுதல் - கருதுதல் . மழை வள தில் 
மேதகவு உள்ளுநர் யார் ? விள்ளுநர் யார் ? என்க . மழை விள்ளுநர் யார் ; வளத்தின் 
மேதகவு உள்ளுநர் யார் என்று கரித்தனி கட்டுதலும் ஆம் . அறம் மலிந்தது. 


993 . 


வன்னம் - பொன் . 


994 . 


நிலவுற - நிலையாக . 


995. இளைய மன்னவன் என - இந்த மள்ள வளைப் போல . முனைவு - வெறுப்பு . 
அளப்பவர் - அளந்து சொல்பவர் , 


214 


திரு அம்பர்ப் புராணம் 


முனிவர்கள் அம்பர் வருதல் 


997 , 


சூதமா தவனொடுந் தொல்லை நைமிசத் 
தேதமின் முனிவர ரியாரு மம்பரில் 
தீதற வடைந்தனர் செங்கை கூப்பினர் 
போதமா ரன்னமாம் பொய்கை மூழ்கினர் . 


998 . 


வெள்ளிய நீறுகண் மணிவிளங்குற 
ஒள்ளிய வைந்தெழுத் தோதித் தாங்கினர் 
நள்ளிய வன்புள நகக்கை கூப்புபு 
தெள்ளிய வண்ணலார் திருமுன் சார்ந்தனர் 


999 . 


கற்பக நிகர்படிக் காசு வேழத்தை 
அற்புறப் போற்றின ரார்வ மிக்கெழப் 
பற்பல வாயசோ பான மேறிப்போய்த் 
தற்பர நாயகன் முன்பு சார்ந்தனர் , 


1000. அரியயன் காணொணா வமல மூர்த்தியைத் 

தரிசனஞ் செய்தனர் தவாது கண்பொழி 
விரிபுனல் வார் தரப் புளக மேவினர் 
பிரியமா ரானந்தப் பேறு பெற்றனர் . 


1001. புண் ணிய சொரூபவம் புவனப் பூங்குழல் 

எண்ணிய பதமல ரிறைஞ்சிப் போற்றினர் 
அண்ணிய வானவர் மற்றை யாரையும் 
கண்ணிய பிரியத்திற் கலந்தி றைஞ்சியே 


முனிவர்கள் மிண்டு நைமிசம் அடைந்து வாழ்தல் 


1002. நகுபுவ னேசங்கை லாய நாதமும் 

தகுமுறை மையிற்சென்று தாழ்ந்து சூதனோ 
டுகுவினை முனிவர ரொருங்கு நைமிசம் 
புகுதிற மருவினர் பொலிந்து வாழ்ந்தனர் . 


999 . 

படிக்காசு வேழம் - அப்பெயர் கொண்ட விநாயகர் . அன்பு + உற - அற்புற . 
சோபானம் - படி . 


1002. புவனேசம் , கைலாய நாதம் - அம்பரிலுள்ள புறக்கோயில்கள் . 


15. நந்தன் வழிபடு படலம் 


215 


வேறு 


நூற்பயன் 
1003. இந்தமா புராண முற்று மெழுதுவோ ரெழுது விப்போர் 

சந்தமார் தரப்ப டிப்போர் படிப்பிப்போர் தகைமுத் தோமு 
நந்தவான் பொருள் வி ரிப்போர் நகு பெரு விருப்பிற் கேட்போர் 

முந்தவா தரத்திற் பூசை முறைபுரிந் திறைஞ்சா நிற்போர் 
1004 , இவரெழின் மனைவி மக்க ளியைபெருஞ் செல்வத் தோடும் 

உவர்வளை புவியில் வாழ்வுற் றும்பர்த முலகத் தெய் திக் 
கவர்பெரும் போக மெல்லாங் கைக்கொண்டு வாழ்ந்து பின்னர் 

தவருறு சிலையாக் கொண்ட தம்பிரா னுலகஞ் சார்வார் . 
1005. பொருள் படு வளஞ்சா லம்பர்ப் புராணத்தை யெழுதிப் போற்றி 

அருளுற வைத்த வில்லத் தலகையா திகள்வந் நெய்தா 
மருள் செயும் வறுமை நோய்க ணுழை தரா மாற்ற ரேவும் 

இருடரு மேவ லாதி யெய் துரு வென்ப மாதோ , 
1006. பத்தியுங் கொடுக்கும் விண்ணோர் பற்பல ரிடத்துந் துய்க்கும் 

புத்தியுங் கொடுக்கும் பந்தம் போக்குபு நிற்கு மேலாம் 
முத்தியுங் கொடுக்கு மென்று மொழி ,சவ சென்னை யெவ்வெச் 
சித்தியுங் கொடுக்கு மம்பர்த் திருநகர்ப் புராண மாதோ . 


வாழ்த்து 
1007. சீர்பூத்த வம்பர் நகர் வாழ்கவருட் சைவர் குழாஞ் செழித்து வாழ்க 

வார்பூத்த பொம்மன்மூலை வம்புவனப் பூங்குழலாள் வாழக கொள்றைக 
தார்பூத்த தடநெடுந்தோட் பிரமபுரீ சுரர்வாழ்க தாவா வன்னார் 
ஏர்பூத்த மன் றுண்டஞ் செயவெடுத்த கங்தா கொன்றும் வாழ்க . 

நந்தன் வழிபடு படலம் முற்றியது . 
( இப் படலத்துத் திருவிருத்தம் . 156. ) 
திரு அம்பர்ப் புராணம் முற்றுப்பெற்றது . 


திருச்சிற்றம்பலம் . 


-- 


-- 


1003. முத் தோம் - முக்குற்றம் . குன்றக்கூறல் முதலியன . 

1004. உவர் - கடல் ; ஆகுபெயர் . கவர் - பலவனை ; மனங்கவரும் எனவும் 
ஆம் . தவர் - வில் . சிலை - கல் , மனை , வில்லாகப் பெரிய மலையைக் கொண் ட . 

1005. அலகை - பேய் . ஏவல சூனியம் போன்றவை . 

1007. நூல் முடி யுமிடத்தும் பாட்டின் ( தலில் சீர்பூத்த என்னும் தொடரை 
மங்கல மரக அமைத்துள்ளார் . குஞ்சிதம் தாள் - வளைத்த திருவடி ; தூக்கிய திருவடி . 
ஆசிரியருக்கு நடராசமூர்த்தியிடம் மிக்க ஈடுபாடுண்மை பீற்றடியால் விளங்கும் . 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


செய்யுள் 


எண் 


செய்யுள் 


எண் 


அகலிடத்து 
அகனமர் 
அகையிலோர் 
அங்கு மூழ்கிப்பின் 
அங்கு மேவி நீ 
அங்கு மேவிய 
அடங்கலுந் 
அடமறுமார்ப 
அடிக்காசு மனர் 
அடிகண் மொழி 
அடிகிழிப்பது 
அடி தொழுத 
அடிபெயர்த்திடுத 
அடியரே மறிவின் 
அடியனே னமைத்த 
அடியனேனுய்ந்தனே 
அடியெடுத்துதைப்பர் 
அடுசமரிந்த 
அடுசினங்கொண்டு 
அடுத்த நாளெறும்பி 
அடு திறலம்பன் 
அடு திறலவுண 
அடுபவக்காடு 
அடுபுலிப்போத்துப் 
அடைகெழுகற்ப 
அடைபவர்பயங் 
அண்டர்காள் 
அண்டரா தியர் 
அண்டவாணர்த 
அண்டவாணரவாவு 
அண்ணலார் கோயிலை 
அண்ணலாரருளிய 
அணங்கனைய 
அத்தல நீவி 
அத்தா போற்றி 
அத்திரி கருக்கள் 
அதவமரவ 
அதிசயமதன் 
அதிசயமுண்டு 
அதிசவுந்தரமின் 


540 | அதிர்கழற் 
111 அதிர்சினக் 
141 அதுதெரி மகவான் 
715 அதுபெறற் குபாய 
760 அந்த நறும் 
713 அந்தமா தலத்தை 
369 அந்தமாதவ 
388 அந்தமா நகரி 

2 அந்தமால்வரையிற் 
548 

அந்த முனிவரன் 
177 அந்த வளம்பதி 
574 அந்தவிளமகன் 
623 

அந்தவெம்மொழி 
819 அம்படர்ந்த 
704 | அம்பர்மா நகர்த் 
932 அம்பர்மா நகரத்தெல்லை 
611 அம்பர்மா நகரின் 
613 | அம்பரநேர் 
651 அம்பரமர் மாறனார் 
826 | அம்பரமர் மாறனாரடுத் 
615 | அம்பரமரும்ப 
690 அம்பரனிறத்த 
323 அம்பரா நின் 
882 | அம் பராவணி 
206 அம்பரீசற் 
706 அம்பரென்றுரைக்கு 
420 அம்பனாமிளவலொடு 

அம்புவனமுழுவது 
773 

அம்மகங் காண 
255 அம்மலர் முருக் 
974 

அம்மைமுன் 
848 

அமல நாதர் 
131 

அயல்வளர் 
820 

அயலமர் தோற்ற 
434 

அயலமைபார 
315 

அயனகர் மறையோர் 
305 
4.12 

அரவிறை நாட்டி 
674 அரிசிலென்றொரு 
581 அரிசின தியன் னமாம் 


982 

17 
653 
332 
360 
522 
753 
959 
816 
504 
778 
518 
758 
273 
850 
923 
629 
542 
787 
793 
287 
626 
520 
151 

24 
947 
536 
567 
322 
457 
265 
708 
887 
939 

45 
800 
628 
210 
946 
742 


73 


அயனரிமகவா 


எண் 


446 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 

217 
செய்யுள் 

எண் செய்யுள் 
அரிதருபருவந் 

117 

அன்ன தலத் 
அரிபளிங்குறப் 

201 அன்னது சிவ 

325 
அரிபிரமர்நனி 

736 அன்ன நீரோடும் 

200 
அரிமதர்விழி 

114 அன்னமாம் பொய்கை 

717 
அரியயன் காணொணா 1000 

அன்னமாம் பொய்கை தோய் 967 
அரியலனரனு 

379 அன்னமாம் பொய்கை நறுஞ் 362 
அரியுங்கரியு 

298 

அன்னமாம் பொய்கை நன்னீ 492 
அரியெனக் காணே 

419 

அன்னமாம் பொய்கை நித 783 
அருண்மலி தியாகராச 798 

அன்னமார் பொய்கை 

914 
அருந்தவர்புகழு 

698 

அன்னமுளிவெகுண்டு 516 
அருந்தவர் முதலே 

680 அன்னவடிவத் 

439 
அருமணிநேரிந்நகர 

534 அன்னவனிமைய 

635 
அருமறைபொலிகோ 26 அன்னவனிறந்தா 

929 
அருமறை முடிக்கு 804 அன்னவாகனத்தோ 

385 
அருமறைவிதிப் 729 அனைமறையவர் 

719 
அருமாதவத்தர் 285 அனையவர் மகிழ்ந்து 

940 
அருமை செய் தடை 227 அனையவன் முன் 

636 
அருமைமைந்த 

259 அனையன் செய் 

755 
அருவமோ 

598 
56 ஆகத் தின் மறு 

884 
அருவியுங் 

734 ஆங்கு நானடையு 

948 
அருவு நீ 

364 ஆடலையவாவுந் 

195 
அருவுருவங் 

648 
அருள் பொழி 

631 

ஆடின குறைத்தலைக 

67 
அரையிருட் 

262 
ஆடுமேன்மைத் 

525 
அரையிற்கால் 

866 

ஆதிமலரவன் 

T 
அலங்குமலர்க் 

962 
ஆய்ந்தசீர் 

27 
அலையெறிமந் 

348 

ஆயகைலாய 

336 
அழறுரும் பழித் 

546 
ஆய திறற் 

S35 
அழுதழு திரங்கும் 

723 
ஆய நாளையிற் 

357 
ஆயபெரும் 

373 
அளவரு மொளி 

170 
அளவிலின்புற்ற 

ஆயயோனி 
31. ) 

276 
ஆயவாழை 

15 
அளிகிளர் சரியை 

ஆயவிச்சுவா 

757 
857 
அளியன்வான் 

16 
ஆலம்பெற்றிருண்ட 

303 
அளியினங்கலந் 

572 
ஆலமடர்த்திட 

479 
அற்புத விலிங்க 

485 
ஆலமார் கண்ட 

186 
அறங்குலாவிய 
11 

594 

ஆலிலை யென்ற 
அறந்தரு தீக்கை 

430 
ஆவா வெவன் 

353 
அறமியற்று 

ஆழிசூழ் காழி 

912 
அறிதராப்பிரம 407 

84 
ஆன் றரும்பய 

663 
அறிதிறனின்றிச் 

868 
ஆன்ற வேதிய 

136 
அறிபுகழ் நாவுக் 
அறிவினர்படைத்த 213 இகமொன்று 

796 
408 
அறைதரு பிரண 

இகல்சிறிதேனு 

243 
அன்பு தலைக்கொள 524 இசையிருதருவி 

454 
537 
அன்று முதற்பிரம 

549 

இனங்கு திற 
அன்னசத்திரமுந் 956 இணையிருகரும் 

96 


218 


திரு அம்பர்ப் புராணம் 


எண் 


744 
583 ) 
299 
300 
995 
185 


803 

39 
931 


செய்யுள் 
இத்தனை தலங்க 
இதுசிறப்புற்ற 
இதுவரைமொழிப் 
இந்த நகர் யான் 
இந்த நல்வரம் 
இந்தமாத்தலந் 
இந்தமா தலத்தைச் 
இந்தமாபுராண 
இந்தவண்ணம் 
இந்தவண்ணமாய்ப் 
இந்தவிதந் திரு 
இந்தவிதம் விட 
இந்தவித மடமாத 

ந்தவித மொழுகு நா 
இம்பர் மாதவ 
இம்பராதரங் 
இம்பரேத்தெடுக்கு 
இருக்கவென் றனையான் 
இரு திணையுயிர் 
இரு நிலம்வேறு 
இருவர் தம் மொழியுங் 
இருவர் தலை 
இருவர்தா நனி 
இருவருஞ் செருக்கு 
இருவருந்தண் 
இருவரும் பொறாது 
இருவரு மதிமோ 
இலகடத்துகு 
இலகிதன் சு தீக் 
இவ்விதம் வற் 
இவரெழின் மனைவி 
இவனிலையின்ன 
இழிதிணை யுயிரு 
இழிந்ததாமதத்தின் 

ளங்க திருதய 
இறுதியில் பேரா 
இறையென நவின்ற 
இறைவனறிந்து 
இன்னணம் பூசை 
இன்னணம் வற்கட 
இன்னணம் வேட்ட 
இன்னணமுலகெலாந் 
இன்ன தாய 
இன்னமுதா 
ன்னமும் வின் 


எண் செய்யுள் 

92 இன்னவரந் 
326 இனிதமைகல்வி 
389 

இனியபலா நிறை 
491 இனிய பலாமுனி 
493 இனைய மன்னவ 
762 இனைய வீரர் 
703 

ஈசரே நீச 
1003 

ஈதியாமுரைப்ப 
845 
769 

ஈதொரு பொருளோ 
790 உகைக்குமண்ணலா 
554 உட்டவா தவன் 
556 உண்ணு நீர் 
786 உணர்வின் மிக்கவர் 
156 உத்தமராய 
214 உத்தமனெனுந்தன் 
829 உதைபடலோடும் 
673 உம்பராதிய 
119 உயர்ந்தவர் செய் 
103 

உயர்வரைச் சைய 
605 

உருவமாட்சியா 
571 உருவெது கொடு 
586 உரைசெயுந்தர 
411 உரைமறா வடுகப் 
391 

உழல்பவந் 
602 உழவொலி 
607 உழுவலன் புடை 
169 உள்ள நாட்கு நாட் 
316 

உள்ளியகளிறுஞ் 
987 

உள்ளிவழுத்து ந 
1004 உளபொருள் 
671 

உற்ற தம் 
35 உற்றமந்திரத் 
380 உறு கருஞ்சேற்றுத் 
580 

உறுப்பொரு 
25 உறுமலரரதி 
421 

எங்கணுந் தலையாய் 
120 

எங்கு நீயோடி 
702 

எடுத்தநேமியான் 
972 

எண்ணருந்தலங்க 
890 

எண்ணியவாறே 
993 

எண்ணியவெண்ணி 
256 

எண்ணியவை 
738 

எண்ணில்வீர 
545 

எண்ணிலாத 


68 
250 
964 
725 
339 
950 
625 
150 
330 

87 
180 
802 
936 
692 
239 
989 
3.38 
770 
822 
513 
973 
695 
176 
100 
229 
694 


உ 


482 
624 
154 
945 
477 
486 
530 


871 
860 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


219 


எண் 


510 
569 
977 
996 
444 
382 
487 
252 
652 
387 


செய்யுள் 
எத்தலம் பிரமன் 
எதிர்த்தவரெல்லாம் 
எதிரிருந்தானை 
எதுகலிதோட 
எதுபிரமன் புரி 
எந்தத்தலமா 
எந்தவடிவங் 
எந்தவுலகினுங் 
எந்தைபுவன 
எம்மை முன் 
எய்வார் சில 
எயிலையன்றட்ட 
எரிந்துவேன் முகத் 
எல்லாவுலகுங் 
எவன் புவியி 
எவன் பொறி 
எவன் மறை நூன் 
எவன்வலி தாங்கி 
எவன் வலியாற் 
எவனிடத்திருந்து 
எவனுருவ 
எவனுலகுக் 
எவனெல்லா 
எழுகவென்றாசி 
எழுந்தனனுவகை 
எழுந்து நின் வீர 
எழுந்துபரை 
எழு நிலைமாட 
எழுபயிர் தழையுங் 
எழுபரித்தேர் 
எறிகடலேழு 
எறிதிரைப்பொன்னி 
என் பெலா முறிந்து 
என்றலுங் கருணை 
என்றலு நந்திப் 
என்றலும் வராக 
என்றலுமிருகை 
என்றவார்த்தை தன் 
என்றவார்த்தையிரு 
என்றனர் மீட்டு 
என்றிருஞ்சூதன் 
என்று குழைந் 
என்றுகூறி 
என்று துதித்துப் 
என்று துதி புரிவான் 
என்று துதிபுரிவிமல 


எண் 

செய்யுள் 
333 என்று நவின் 
658 என்றுநெடியவன் 
383 என்றுநைந்துருகி 
335 என்றுநைமிசத் 
566 

என்றுமுளதோர் 
445 

என்றுரைத்தய 
432 என்றுள முருகப் 
576 

என்ன தீர்த்தமு 
423 என் னுடைக்கோபத் 
168 

எனவசிவாயிற் 
878 

ஏக மாத்திரை 
906 
182 

ஏர்த்த பாரியோ 
442 

ஏழையடியே 

ஐய நின் றரிசனத் 
565 

ஐயமெள்ளளவு 
402 
563 ஒடிவில் பன்மலர் 
401 

ண்கதிர் முதற் 
562 ஒருகரி முன்ன 
399 

ஒருகலிக்காம 
564 

ஒருகழுகும்ப 
561 

ஒருதனக்குயர்ந்தோ 
400 

ஒருதினம்புகுந் 
927 ஒருதினம்புவ 
475 

ஒருபரம்பிரமம் 
662 

ஒரு பிரமபுரீ 
428 ஒருமருப்பண்ணல் 
192 ஒருமுனிபரு 
107 ஒருவர் தங் 
657 

ஒருவருண்டிடு 
310 

ஒருவருமாவி 
91 ஒருவரையொருவ 
689 

ஒருவிடபத் 
473 

ஒளிகிளரிந்து 
469 

ஒளிகிளருருவா 
416 ஒளிர் சிவலோகங் 
672 

ஒற்றைக்காலுள 
761 

ஒன்றவந்த 
863 

ஒன்றின் மாத்திரை 
941 இங்கு சைவத் 
331 ஓங்கு தங்குறிக் 
544 ஓங்குபொன்மாட 
496 

ஓங்குமால்வரை 
437 ஓங்குமாளிகை 
533 ஓடுவதெங்கு 
739 

ஓதலும்பகைப் 


288 
710 
438 
329 
810 

76 
371 
110 

93 
908 
370 
767 
768 
376 
632 
809 
208 
612 
970 
293 
817 
458 
193 
372 

40 
179 
730 
289 


61 


23 
846 
187 
247 
864 
891 
233 


220 


திரு அம்பர்ப் புராணம் 


எண் 


எண் 
115 
585 
664 
999 

86 
899 
447 
837 
828 
614 

41 
991 
356 


செய்யுள் 
ஓதிமப்படிவ 
ஓருமோருயி 
கங்கையெழுந்தது 
கங்கையே முதற் 
கஞ்சமேலவன் 
கடல்வயிறுடையப் 
கடவுளர் கூட்டத் 
கடவுளர்பலரு 
கடவுளர் பலருந் 
கடவுளரது தெரிந்து 
கடவுளீர் நீவீர் 
கடித்தலும்ம் 
கடி பசுங்குவளைப் 
கடிமலராளி 
கடியதொழி 
கண்டகண் 
கண்டனன் 
கண்டு நீ கொள்ளப் 
கண்டுநெஞ்சநெக் 
கண்டு விழிபுன 
கதிருதித்திடு 
கந்தவார்பொழிற் 
கரவுளெண்ணார் 
கரிசிலா துசெல் 
கரிபரியிரதம் 
கரியகார்குறு 
கரிய செழும்புன் 
கரியிவர் சிறப்பும் 
கரியிவர்ந்து 
கரியுரிபோர்த்த 
கரியொடுகரி 
கருதியமரரும் 
கருந்தடங்கண் 
கரும்புபற்பல 
கருமுகிலும் 
கரை தருதொழிலைந் 
கலமனைத்துஞ் 
கலிகருங்கழற் 
கலைகளுண்மெய்ஞ் 
கலைபலகற்ற 
கலைபொருணச் 
கலையெடுத்துரைக்கு 
கவிரொடுதொண்டை 
கழலிலாமற 
கள்ள மணுத் 
களத்துயர்த்திய 


494 
279 
467 
711 
756 

90 
687 
474 
701 
409 
378 
827 
109 
422 
506 
459 
983 
981 
764 
560 
244 
852 
969 
714 
639 

75 
124 
205 
874 
915 
648 
550 
509 
165 
508 
404 
126 
883 
234 
232 

6 
872 
587 
139 

4 
118 


செய்யுள் 
களமர்களிடை 
களிவளர் தங்க 
கற்பக நாடு 
கற்பக நிகர் 
கற்பு மேம்படு 
கற்றவவ்வரசன் 
கற்றைச் சடையான் 
கறை தபுத்தரசு 
கறையடியுருவிற் 
கன்னிகையொருத்திக் 
கனிபடுசோலை 
கனிபல துவன்றின 
கனியுண்டு 
காக துண்டமுஞ் 
காசி நகரகம் 
காட்சியினெளியா 
காதலமைந் 
காமவேள் சரந் 
காமனாரடைந் 
காயமொழி மன 
காரணங் கடந்தா 
காரியினெழுந்த 
காலவேற்றுமை 
காவலன் மகிழ்ச்சி 
காவிரியிடப் 
கானமுல்லை 
கானவாரண 
கானவானினம் 
கிட்டினரொருவர் 
கிரமமுணர்ந் 
கிரிசரனுரோம 
கிளர்கரிக்குல 
குஞ்சரமனைய 
குட்டநோய் 
குடைகொடி 
குணகடன் 
குண திசை 
கும்பமாத 
குரவுபாதிரி 
குரவுபாவையின் 
குலவுகொன்றை 
குவலயத்திரு 
குழை தரம் 
குழைபசி தீர்த் 
குற்றமில்பொன்னி 


66 
741 
238 
426 
603 
776 
361 
961 

50 
268 
834 
913 

81 
270 
143 


609 
568 
318 
61 


190 
696 
953 
341 
922 
495 
304 
145 

82 
155 

94 
122 
593 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


221 


எண் 


செய்யுள் 
குறித்த தான 
குறிதரு நாம 
குறிதருவிளாக்கள் 
குறுமுளைக்கூறு 
குனிசிலை நுதலா 
கூண்டமால்வரை 
கூறு தன்னிலை 
கூறுமாரூரர் 
கேள்வியில் வேறு 


148 
943 
255 
466 
795 


1 
1007 
722 


கொடியவப் 


898 
137 


222 
720 
64 
10 
737 
997 
292 
693 
909 
476 


எண் செய்யுள் 
452 சிறந்தமாகவிப் 
405 சிறந்தவித் 
97 சிறிய தாய 
102 

சிறையெகினுருவ 
199 

சின்னாளங் 
62 

சீர்பூத்த மணங் 
261 சீர்பூத்தவம்பர் 
812 சீலமேவவங் 
55 

சுண்ணப்பச்சிலை 
சுத்த வேதியன் 
சுரையிரும்பு கொண் 

சுவைமுனந் 
592 

சுற்றுமதி 
153 

சூதமாதவ 
95 
51 

சூதமேயவந் 

சூலங்கொண் 
441 
896 

சூலத்தந் 
312 

சூழ்ந்தனன் 
531 

செங்கட் சோழனா 

செங்கைமழுமா 
88 

செய்தொழிலி 
858 

செழுமழை 
451 

செறிகுறி 
79 

செறிகொடிச் 
436 

செறியாவந் 
275 சென்றதேமெலாந் 
146 சென்றுவாணி 
277 

சைவலங்குவளை 
771 
541 

சொற்கொண்ட 
317 சொற்றமாத்திர 
375 

சொற்றவத் 
683 

சோலைமேற் 
650 

சோலைவெங் 
280 ஞாலத்தாயொடு 
334 

தகைமயில் 
278 

தங்கண்மெய் 
309 

தடங்கொண்டார் 
13 
728 
879 தண்ணியமாற 
980 தந்தவாரண 
314 

தந்தைபுல்லிய 
782 

தந்தையொழுகிய 


கொடியவேளி 
கொடிவிடுபவள 
கொடுக்குமிச்சை 
கொடுந்நழலினும் 
கொடுமை செய் 
கொம்மை முலை 
கொலைபுரிகயவா 
கொழுமுரணியமன் 
கொற்றமார் திரி 
கோடிரண்டுடைமை 
கோடிவண்டு 
கோலம் பொலியு 
கோலுஞ்செந்தழ 
கோனே போற்றி 
சந்தமூடுவ 
சந்தமேவிய 
சந்துவம்பு 
சம்புசங்கர 
சம்புமொழித் 
சரபங்கன் 
சராசரபுவன 
சற்று நீகருணை 
சாடுதல் கண்டு 
சாதமந்தவ 
சாதியின்வழுவு 
சார்ந்ததாம்ப 
சாற்றியவனத் 
சிகரமேவியகை 
சித்தமாசிலா 
சிலமாக்களை 
சிலரடையினும் 
சிவபரன்குறி 
சிவனடியார் 


851 
440 

9 
965 
31 
65 
427 
181 
499 


113 


28 
337 
455 


159 
158 
772 
108 
218 
792 
644 
4641 
801 ) 
272 

57 
749 


தடிகரங் 
தண்ணிய 


222 


திரு அம்பர்ப் புராணம் 


எண் 


செய்யுள் 
தம்மையறிந் 
தராதலம்புக 
தராதலமதிக் 
தருக்காஞ்சிம் 
தருபொருளேற் 
தரையக 
தரையெலாம் 
தலமெலாஞ் 
தலைவிரி 
தவமகலார் 
தவமொரு 
தழுவுதல் 
தள்ளரு 
தளர்வற 
தளர்வில் 
தளவரும் 
தளிவலங் 
தளை தவிர் 
தன்னமுமில் 
தன்னுடை 
தனக்கென 
தனபதி 
தனிமுனிவ 


955 
682 
223 
876 
875 
691 
532 
285 
324 
297 
547 
253 


359 
221 
633 


எண் செய்யுள் 
424 தின விழாப் 
917 

தீயவல் 
374 

தீயெச்சி 
903 

துங்கமேய 
841 
678 

துடி முழங்கு 

துதிபுரிந் 
763 

துரியமிசை 
930 

துருவ நீரது 
893 
281 

துருவுபுமாலுங் 

துறுமலர் 
53 
622 

தூதுமொழி 
591 

தூலகாரண 
843 

தெளிபிரம 
157 தெறுவலிக் 
245 தென்றிசையிற் 
984 

ே 

தசு விட்டெறிக்கு 
960 
949 

தேம்பு நுண்ணிடை 

தேயம் பரவு 
396 

தேயமாதர 
8 

தேயாவாமர 
656 

தேவியோடுஞ் 
507 

தொழுபவர் 
748 

தொறுவிமா 
306 நகுபுவனேசங் 
926 நங்கணான் முக 

நடை தளர் 
92 

நந்த நீ 
669 நந்தனளித் 
754 

நந்தனுட் 
215 நந்துவேட்கையில் 
274 நம்பர்மேய 
484 நம்பர்மேவி 
681 நம்பரனருளே 
174 

நம்மையாள்பவரே 
319 நல்ல நீர் 
901 

நலம் விராய 
127 நலமலிகருணை 
557 

நலமலி தலம்பற் 
916 

நலமார்சச்சி 
579 

நன் சொலே 
799 நாட்டமூன் 
211 நாடும் வன்மையின் 
132 

நாடுமேன்மைப் 
202 

நாணிலாமங்கை 


தாதேயு 


தாமாவாமா 
தாயினைக் 


திங்களூர் 
திசைமுகன் 
திசையொர்மூன் 
திண்ணிய 
தித்தித்த 
திரிபுரஞ் 
திரிபுரமுழுது 
திருத்தமாரனிந் 
திரு தன்குச் 
திருப்பத 
திருப்பெரிது 
திருமறு 
திருவலஞ்சுழி 
திருவளர் விபூதி 
திருவளரம்பர் 
திரையெறிகட 
திரையெறியு 
தினமறுகிடை 


414 

77 
449 
295 
283 
248 
918 

78 
1002 

22 
889 
979 
355 
978 
712 
183 
267 
630 
806 
231 
497 
470 
840 
432 

32 
166 

80 
502 
508 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


223 


எண் 


எண் 


105 
842 
230 
665 
194 
924 
471 
301 
705 
685 


செய்யுள் 
பரசிவனடி 
பரதத்துவ 
பரம்பரனெ திர் 
பரவசோகு 
பரவம்பரை 
பரவிச்சூழுங் 
பரவுசெவ்வணி 
பரவுமான் 
பரன்வலக் 
பரிபுரம் 
பலதரம் 
பலபகல் 
பலபல 


235 
429 
478 
290 
849 
726 
225 
240 

38 
910 
935 
994 
461 
634 
104 
521 


பழிதபு 


செய்யுள் 
நாறுதங்கியதே 
நிலம்பிளந் 
நிலவொரு 
நிலை தளர் 
நிலையுளர் 
நிழலென 
நிற்பவர் 
நிறைவாமலர் 
நின்னடி 
நினைத்தலும் 
நீண்ட திரு 
நீர்வளமுடைமை 
நீருங்காவிரியே 
நீருருவெனினும் 
நீளத்திகிரி 
நீறுகண்டிகை 
நீறுபுனைந் 
நெடியமா 
நெடியவேட்டை 
நெடுமழைத் 
நெருப்பினு 
நெல்வள 
நென்னலனு 
நேமியம்படை 
பகை தவிர் 
பச்சிளங் 
பஞ்சபாணன் 
பட்டமீன் 
படவியக்கி 
படிம சுளி 
படைத்தலை 


36 
44 
46 
933 
902 
855 
785 


பறிசெயுந் 


பன்னாக 


254 
862 


54 


897 
121 
553 


பாகமாலொருத்தன் 
பாடலியைத் 
பாடிகாவலை 
பாதகங்கைக் 
பா தலத்தளவு 
பாதல நின்றெழுந்து 
பாதல நின்றெழுந்துவர 
பாய்புகழாரூர் 
பாயசாலியும் 
பாயுஞ்சில 
பாயும் வேங்கையும் 
பார்ப்பன விருத்த 
பாரையொன்றாக 


47 
219 
915 

11 
207 
410 
745 
797 
163 
877 

71 
578 
460 


386 


படைபல 


பணவர 
பணையகம் 
பணையெழுந்து 
பத்திசெய் 
பத்தியுங் 
பதியே போற்றி 
பதுமன் 
பந்தமில் 
பந்தமோவும் 
பம்பரமா 
பயிரினை 
பரசிவ தரும 


453 
597 
759 
130 
128 
552 
368 
395 
204 
144 
874 
342 
1005 
435 
320 
727) 
501 
517 

99 
942 


பிண்டியின் றளிரை 
பிரம புரியென் 
பிரமபுரியெனும் 
பிரமம்யாம் 
பிரமலிங்கராம் 
பிரமனருச் 
பிரமனார் 
பிரமனுக் 
பிரியமேவு 
பிரியமொன் 
பிரியவா 
பிரியாத 
பிறந்தவர்க்கு 
பிறவியெண்ணிடல் 
பிறையென 


001 
340 
509 
415 
718 
354 

30 
938 
175 

69 
251 
539 
346 
167 
835 


224 


திரு அம்பர்ப் புராணம் 


எண் 


பொருளுதவு 
பொலி தர 
பொலிபெரு 


986 
236 
904 
1005 
125 
348 
844 
695 
296 
212 
892 
774 
358 
43 
93 


செய்யுள் 
பின்னும் பெட்பிற் 
புக்கமாணாக்கர் 
புகையுயிர்த்துத் 
புண்ணியசொரூப 
புண்ணிய நாயகப் 
புண்ணியம்பயக்கு 
புண்ணியமலிந்த 
புண்ணியமார் 
புண்ணியவளவ 
புண்ணியவுருவத் 
புத்தனாய் நூலொன் 
புரிதருமரிய 
புலையனீங் 
புவனம் யாவையு 
புவனமீன்றவம் 
புவனவேணிப் 
புழுகுநெய்வாச 
புற்றகழ்ந்திடு 
புற நகர் கடந்தப் 
புன்மையேன்புரி 
புனை துழாய் மௌலி 
புனைவண்டாடு 
பூமேவு கற்பக 
பூமேவு தமி 
பூரண முதலே 
பூருவதிசையி 

மைசாலொரு 
பெயரலா லுருவந் 
பெரியர்போ 
பெரும்பசி 
பெருமுனிவரரைத் 
பெருமையிற் பொலியு 
பெற்ற தந்தையுந் 
பெற்றமூரும் 
பேசியாவரும் 
பொங்கு திரு 
பொங்குமணி 


எண் 

செய்யுள் 
498 

பொருவரு மண்சால் 
242 பொருவருமினைய 
859 

பொருவாலங் 
1001 பொருள்படு 
573 பொருள் பலவுஞ் 
241 
937 
750 
839 பொற்பமர் 
37 பொறிபல 
18 பொறிவழி 
638 பொன்செய் 
805 

பொன்னி நதி 
766 பொன்னியு மதிற் 
719 பொன்னிறம் 
257 

போக்க வல்லது 
308 

போகி யொண்டலை 
60 

போதகத்தி 
925 

போதுமேய 
489 

போற்றவாம் 
397 

போற்றுகுரு 
291 

போற்றுவார் 
3 போனமன்னவன் 
777 

கபதியாதி 
679 

மகபதி வார்த்தை 
49 

மகரமாத 
814 

மங்கை நாயகி 
596 மண்டபமுங் 
34 

மண்ணு நீபுனலு நீ 
975 

மண் முதலெவ் 
951 

மண்முழுதீன்ற 
29 மணங்கமழுங் 
58 

மணிமுடி 
500 மதிசெய் 

மதிதவழ் 
707 

மதிநுதன் 
514 மதி முடிக் 
448 மதியமுண் 
885 மதியமைச்சர் 
335 
958 | 

மதியொரு 
584 | மந்தமாருதம் 
85 மருடபக்கலை 
529 | மருண்ட சிந்தை 
246 மருந்து கொண் 


152 

42 
271 
284 
258 
523 
260 
944 


468 
667 
731 
147 
528 
733 
355 
670 

5 
954 
709 
413 
700 
668 
216 
861 
600 
831 
308 
886 
875 
907 


பொதிதர 


1 


மதியினைப் 


பொது நடனம் 
பொருசிலை 
பொருசிலையோடு 
பொருந்து மாயவ 
பொருப்பரையன் 
பொருவரும் வளஞ் 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


225 


எண் 


எண் 


490 
356 
72 
20 
294 
417 
390 
570 
818 
282 
853 
780 
488 
249 
967 


ன 


988 
881 


161 
480 


மீளவு மிலிங்க 


செய்யுள் 
மருவியகரும் 
மருவியவென் 
மருவியவோர் 
மல்லன் மாமுகி 
மல்லெடுத்த 
மலர்பலசெறி 
மலரவன் செருக் 
மலரவன் முயன் 
மலரவனன்ன 
மலரவனுக் 
மலைமிசை 
மலையான் 
மழை தவழ் 
மழைபெயன் 
மழைமதக் கரிகள் 
மழைமதக்களிறு 
மழைமுகிலிடிப் 
மழைவெயில் 
மற்றை நாண் 
மறுதினத்தினு 
மறுவலுமத் 
மறுவறப்பொற் 
மறைபிர மாண 
மறை முதல் 
மறைமுதலனைத்து 
மறைமுதலனைத்துத் 
மறைமுதற் கலைக 
மறைமுதன் மறையவ 
மறைமுழு துரைத்த 
மறைமொழியிற் 
மறையருச்சித் 
மறையவர் கன் 
மறையவர்பசித் 
மறையவர் வாழ்த்த 
மறையவருதஞ் 
மறையவரு மெதிர் 
மறையவன் வதன 
மறையவனறமே 
மறையவனாயினு 
மறையினான் முகத் 
மன்பதைபடு 
மன்ன மேலெழுந் 
மன்னியமத் 
மன்னிய வடுகப் 
மன்னியவண் 
மன்னியவத் 


செய்யுள் 
462 மன்னியவிக் 
535 மன்னு பெரும் 
743 

மனையெனுந்திரு 
83 

மா தகவுயர் 
184 

மாதவாத 
456 

மாயவன் பன்னாட் 
377 

மாயவன் புடைத் 
467 

மாயவனைமுக 
472 

மாலியவான்சொல் 
363 

மாவாயாவீ 
660 

மாற்றலார் புறங் 
443 

மாறனாரெனு 
952 

மாறாத தீவினை 
963 

மாறு தாங்கி 
659 

மாறு வேண்டி 
823 
643 

மிடிதுயர் 
465 மிருகக் தல 
825 

மீதுபோம்பிறைக் 
985 
526 
865 

முகமுத லுறுப் 
367 
813 

முடியறிகுவன் 
406 

முத்தவெண் 
217 

முத்தெனப் 
807 

முதன் மொழிப் 
830 

முதிர்சினத் 
481 
551 

முந்துபார்த்தனே 
135 

மும்மையா 
577 
966 
836 | முழுதுமாகிய 
788 | முழுமதி 
794 | முழுவவி 
604 

முளையென 
606 முற்றவென் 
352 

முற்றுகு 
856 

முறிதிரை 
976 

முறைத்பு 
162 

முறைமையின் 
527 முறையிடு 
697 முன்பு நீ 
740 | முன்வரு 
347 | முன்னமம 


முடிதுணிபட் 


முந்துதில்லை 


11 ) 
647 
418 
191 
588 
394 
613 
450 

59 
627 

74 
224 
817 
589 
188 
116 
196 
63 


| 


முல்லையின் 
முலை விலை 


1 : 3 


620 
699 
684 
775 
888 
538 


15 


226 


திரு அம்பர்ப் புராணம் 


எண் 


எண் 


752 
381 
538 
616 
677 
894 
637 


செய்யுள் 
முன்னமா 
முன்னமெ 
முன்னமோர் 
முன்னவன் 
முனிவரன் 
முனிவரனிறத்த 
முனைகெழு 
மூசா நின்ற 
மூசிய கொண்மூ 
மூத்தபிள்ளைபா 
மூலமாவிலிங்க 
மூவர் தொழும் 
மூவாத புகழ்க் 
மூன்று காலமு 
மெலிவடைந் 
மேயகாம் 
மேய நாரதர் 
மேயவட் 
மேயவுலக 


234 
833 
590 

19 
676 
655 
824 
138 
971 

12 
599 
654 
264 
140 
867 


431 
52 
70 
89 
543 
751 
724 


661 


928 
263 
958 
425 


மொய்த்த 


228 
403 
900 


செய்யுள் 
வல்ல வேளாளர் 
வலம்புரியொரு 
வலம்புரி வடிவோ 
வலனுயிர் 
வலிகெழு நின்னை 
வலிகெழுவருணன் 
வழிவரு 
வழு திதோள் 
வள்ளவா 
வள்ளிய 
வளனமை 
வளைமருப் 
வளையினோதை 
வறிய கூவலை 
வன்மைசான்ற 
வாசக நீ 
வாச நந்தன 
வாசிமாறன் 
வாசியென்னு 
வாடுகின்றா 
வாய்தொறு 
வாரியேழு 
வாலற்றன 
வாவித்தாமரை 
வாவியாவும் 
வாவிவாய் 
வாளவுணர் 
வாளொடுகர 
வானக மறை 
வானவர் கணங்க 
வானவர் மகவான் 
வானவரச்சங் 
விசிக்கும் 
விடைகொடு 
விடைகொண்டு 
விண்டசெங் 
விண்டடவ 
விண்டுதேம் 
விண்ணவரது 
விண்ணாடு 
விண்ணிடைத் 
விண்ணிழி 
விண்ணோங்கு 
வித்தகப் 
திதிகிரி 


735 
165 

21 
172 
911 
640 
869 
880 
269 
160 
171 
550 
646 
203 
675 
815 
393 


மொழிபரம் 
மோனந்தவாத 
யானெலாமியற்ற 
வண்டடை 
வந்தமா 
வந்தவன் 
வந்தனை 
வந்துகற் 
வம்புவனப் 
வம்புவனப் ...மலர்ப் 
வம்பு வனப் 
வயிரவகால 
வரமலியும் 
வரமலி வடுகப் 
வரியளி 
வருகாயத் 
வருகென 
வருசவு 
வருதிரி 
வருமக 
வரைமிசைமுளைத் 
வரைமிசையிடி 
வரையின் வேய் 


384 


ளொரு 


311 
328 
617 
220 
666 
515 
784 
351 
685 
315 
688 
366 
398 
182 
321 
732 
832 
934 
610 
112 


149 
821 
791 
209 
747 
198 
641 
789 
392 
920 
511 
721 
307 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


227 


எண் 


செய்யுள் 


எண் 


575 வீங்குதம் 
302 | வெடிபட 
123 வெருவிமலாடி 


197 
716 


வெள்ளியகளி 
வெள்ளிய கொண்மூ 


990 வெள்ளிய நாவ 


செய்யுள் 
விதிமுதல் 
வியல்வாழை 
விராட்டொடு 
விரிசுடு 
விரியுயர் 
விருப்பவார் 
விரும்புகண் 
விரும்பு நுளைச் 
விரைகெழு 
விழியமை 
விழியருவி 
விழியெழு 
விழைவளங் 
விள்ளு நரியார் 
விளக்கொளி 
விறலுடைத் 
வினைபுரியு 


129 
226 
483 
512 
619 
101 
992 
189 
649 
134 


/ 


237 
621 
173 
519 
642 

48 
838 
103 
998 
327 
559 
463 
905 
811 
781 
608 
349 


வெள்ளிய நிறங்க 
வெள்ளிய நீறு 
வெள்ளிய நீறு பூசி 
வெள்ளிய நீறுறத் 
வெள்ளிய வரை 
வெற்றியூர் 
வேண்டுவ 
வே தமுடிப் 
வேதியன் 
வேறு தலத் 


அநுபந்தம் 


நைமிசாரணியப் படலத்தில் உள்ள சித்திரகவிகளுள் 

சிலவற்றிற்கு உரிய சித்திரங்கள் . 


கோமூத்திரி 


276 . 


ஆய வாழை குராவத வாருவ 
நேய மாழை மரா நித மோருவ 
பாய காஞ்சி பலவு நிரம்புவ 
தூய தாஞ்சுப மேவு பரம்புவ . 


தை 


ரா 


சு 


நே 


E 


தை 


ரா 


த 


மோ 


5 


ய 


ஞ் 


கா 


சி 


ப 


ல 


ce 


भ 


தூ 


E 


தா 


3 


சு 


ப 


GLO 


வு 


ப 


ர 


6. 


பு 


278 . 


முரசபந்தம் 
சார்ந்த தாம்ப றாமரை 
நேர்ந்த தாம்ப றாமரை 
சார்ந்த தாம்ப றாமரை 
நேர்ந்த தாம்ப ராமரை . 


சார் 


ந் 


த தா 
தாம் 


[ 
( 


3 
) 


LO 


ரை 


நேர் 


ந் 


தாம் 


ப 


கு 


ம 


ரை 


ந் 
ந் 


சார் 


கடமிட 


தாம் 


ப 


றா 


ரை 


ம 
ம 


நேர் ந் 


தாம் 


ப 


கு 


. 


229 


சுழிகுளம் 


281 . 


தவமகலார் சேர 
வரு திரமா வார்சே 
மதியிவரு மேவார் 
கரவர்கரு மாலா . 


தவ மக 
கலார் சேர 
வரு திர மாவார் சே 
ம தியி வ ரு மேவார் 
கர 

வர் கரு மாலா 


230 


கருப்பதோபத்திரம் 


282 . 


மாவாயாவீ வீயாவாமா 
வாயாவோவா வாவோயாவா 
யாவோவாமா மாவாவோயா 
வீவாமாமே மேமாவாவீ . 


மா வா 


யா வீ 


வீ 


வீ 

யா வா மா 


யா வோ வா வா வோ 


யா 


வோ வா மாமா வா வோயா 


வீ 


மாமே மே 

மா 


வா வீ 


வீ 


வா 


மே | மே மா 


வா வீ 


யா வோ வா 


மா 


வா வோ யா 


வா யா வோ 

வா வா வோ 


வா 


Lon 


வா 


யா 


வீ 


வீ 


யா 


வா 


மா 


231 


இரட்டை நாகபந்தம் 


290 . 


பரவ சோகு தண் பாடல ராசியும் 
விரவி யுங்கு மிடைகர வீரமுங் 
குரவ மாமல கங்குளி ரத்தியு 
முரம னைபட வோங்கு குணத்தவே . 


291 . 


புனைவண் டாடு மருத மரவம்பூ 
நனைவம் பேய்தொடை பொங்கரா னாடி யே 
நினைகண் ணோகண்டா னீதம தாகுவ 
தனைவ ராத தரமொய் நாதவே , 


பேர் 


னை 


ர 


2 . 


கடா 


க 


6 


ம 


T 


ர 


ப 


கு 


P 


ர 


பொ 


ர 


F-9 


ப 


கா 


J 


232 


அட்ட நாகபந்தம் 


292 . 


சூத மேயவந் தீந்தழை துன்றுவ 
சீத மாமலர் சீர்துற்ற மாண்பின 
வேத மென்றதொன் றின்றுண்டு தீவிய 
போத நாறலின் மாறடும் பொங்கரே . 


பபெது 


ne 


நீ 


feம 


D4S 


விபோ 


4 


- 
15 


வ 


தை 
துள் 


40 


இ 


ஐ 


G 


- 


C 


4 


E10 


tur 


MV 
டி 


m 


போ 


PU 


கி 


க 


2 


Y 


நிய 


கை 


- 


5 


ம் 


- 


ய 


ரன 


( 0 


p 


ய 


* 


. 


கொ 


சி 


E 


J9 


தெ4 


மா 


o 


293 . 


இரத பந்தம் 

283 
ஒருவரு மாவின் கனிவானத் தாருண வேதமுறா 
முருகலர் பூங்கொம்பர் தாமுத வேது முதலுணர்த்தார் 
திருவள வாத வவரென வேவந்து சேருமண்மீ 
தருண்மெய்யை யாய்ந்தொழி யாவழி யாத வளத்ததுவே . 


IATIRIL 


IIIIIIV , 


வ 


தொழி / யா 


யா யைய் ! 


மண் மீதருமே 


ரு சேதுந்வ வேன் ரெவ 


ரு வளவாதவ 


தாதர் 

ர் ண 
முத லு 


ல 


8 


9 . 


பாம் 


ச 


معلی 


தா 


ரு 


ண 


ண வேத 


( 


2 


J9 


B) 


516 


12 


த 


9 


234 


கமல பந்தம் 


294 , 


மா தவா த தாதறாத சூதமோத கீதவேத 
வே தமோவு சூழலாய வாழைசே பலாமுனாய 
போதமேய தீயவாய சாரொணாத தானமாய 
தோதவாய மேன்மைசால்வ தோகைகூர்வ தாயதே . 


பன 


12 


பா 


பாம் 


00 


m 


vo 


u 


ரொ 


சிய 


53 


மே 


வா 


த 


ம 


சூ 


1 


த 


வா 


யை 


여 


Colon 


o 


ப-ம 


வே 


Const 


கி 


XX 


த 


மு 


போ 


மே 
தேதே 


(மபந்து 


ய 


கூ கை 


தாவ 


ர 


235 


நான்காரைச் சக்கரம் 


295 . 


தேய மாதா மேயதே 
தேய மேதக வேயதே 
தேய வேமிக வாயதே 
தேய வாவின மாயதே . 


வே 


க 


மி 


ய 


மி 


க 


2 


3 


9 


03 


89 


3 


வா 


- 


E 


៦ 


3 


டி 


பன 


236 


ஆறாரைச் சக்கரம் 


296 . 


பொற்பமர் வானுயர் கொம்பரெ லாம்பசும் பூச்சொரிவ 
பற்பல வாய வருக்கைப் பழம்பல கவியுதிர்ப்ப 
வற்பமர் புன்னை யரும்பரெ லாமகன் மண் மறைப்ப 
பொற்றுணி பற்றிய வண்கணி வண்டப்பப் பூப்பற்றுமே . 


+ 


13. 


றுணி 


14 


மே பொ 


3 


வா 


சு 


வா 
னு 


வ 
( 
ரு 


3 


ரு 


ர 
தொ 
ம் 


ப 


E E 


o ] ESSERS/5 


ரெ 


5-6EASE2 


. ] 


919 


ரெ 


ண்க 


ரி 


RTFELIC15 


> 


( 


சொ 
ரி 


فعلی 
و 


- 


( 


ㅠ 


Leet 


237 


எட்டாரைச் சக்கரம் 


297 . 


துறுமலர் பூப்பன துணர்விரி புன்னை 
திகழ்கருங் காரன சிரத்தி லாங்கலி 
வளர்சந் தான மான் வழை தளிர்ப்பன 
விரிபண் பயில்வன மேவிய வண்டினம் 
வியன்சினை நறுவிலி மிடைவன வேபழம் 
வழிமது விழித்திறான் மௌவ றருமே . 


ன் மௌவ 


மே 


-s69215 


0 


E 


ந் 
தா 


ga 


8 . 


5 


ந 


சி 
க ( ன ) க ) 


சினை 


. 


மே 


9 


जे 


வி 


"வி 


can 


உ 


ளி 


தி 


வி/லி 


0. 


3 


சி 


( 


7WS 


roglles ro 


நூல் நிலைய வெளியீடுகள் 


விலை 


பெயர் 


164 


1 
5 
10 
5 
1 


25 
00 
00 
62 
25 
50 
00 
00 


1 


2 


00 


00 
00 

00 
12 00 

00 
00 


ஷை 


+ 
0a5556555aasas 
- 
sa 
- 
G 
O 


ஷை 


பாதசேனாபதீயம் 

72 
அபி நயதர்ப்பணம் - படங்களுடன் 
மகாபரத சூடாமணி-- பகுதி 1 

417 
மகாபரத சூடாமணி - பகுதி 

226 
திருக்குற்றாலக் குறவஞ்சி 

32 
கும்பேசர் குறவஞ்சி 

106 
நவநீதப் பாட்டியல் - மூலமும் உரையும் 

108 
திருவாசக வியாக்கியான -அநுபூதி உரை 

1014 
கமலாலயச் சிறப்பு என்னும் திருவாரூர்ப் புராணம் 

457 
சூளாமணி- குறிப்புரையுடன் 

938 
கம்பராமாயணம் பாலகாண்டம் - குறிப்புரையுடன் 

546 
அயோத்யாகரண்டம் 

519 
ஆரணியகாண்டம் - விள 

வரைவுடன் 

1151 
கிட்கிந்தாகாண்டம் 

1056 
சுந்தா காண்டம் 

1084 
யுத்தகாண்டம் -- பகுதி 

1232 
பகுதிப 

1200 
பகுதிாஷ 

1195 
பகுதி IV ஷ 

1116 
திருக்குற்றால நாதருலா 

156 
மூவருலா- பழைய உரையுடன் 

363 
தக்கயாகப்பரணி 

568 
கப்பற்கோவை - குறிப்புரையுடன் 

246 
தளவெண்பா - விளக்க உரையுடன் 

376 
திருக்குறள் - ஒரு பழைய உரையுடன் 

460 
அகிலாண்டநாயகி மாலை-- குறிப்புரைமடன் 

67 
தமிழ்ப்பா மஞ்சரி -- ஸ்ரீ ஐயரவர்களின் சாகித்தியங்கள் 

-பகுதி 

90 
--பகுதி 

172 
சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் 

132 
மநுவிஞ்ஞானே சுவரீயம் 

274 
சுவடிகளின் நாமாவளி 

88 
சுவடிகளின் விளக்கம் -- பகுதி 

402 
- பகுதி 

668 
- பகுதி பா 

476 
--பகுதி IV 

500 
ஸ்ரீ ஐயரவர்களின் வாழ்க்கை வாலாற்றுச் சுருக்கம் 
மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் - சரித்திரச் 

சருக்கம் பகுதி 188 

பகுதி 126 


CO 


00 


00 
00 
00 


4 


O 


501 
2 50 
1 50 
4 00 


19 


93 


10 00 
1000 
1000 
10 00 
0 


3 


00 
25 


